வானரவீர மதுரைப்‌ 


புராணம்‌ 


ற, 


பன 
்‌ 


| 


o 0 00௦ 


LAA AAI 


TTT 


து 


லு: 


4 


தமிழ்நாடு அரசு 8ழ்தீ திசைச்‌ சுவடிசள்‌ நூல்நிலையம்‌ 


வானரவீர மதுரைப்‌ 
புராணம்‌ 


தமிழ்நாடு அரசு 
கீழ்த்திசை நூலகச்‌ 
சுவடி 


“ பதிப்பாசிரியர்‌ 
அரங்க. சீனிவாசன்‌ 


பொறுப்பாசிரியர்‌ 
டாக்டர்‌ இரா. நாகசாமி 


வெளியிட்டோர்‌ 
தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 
1981. 


First Edition 1981 
T.N.D.A. Publication No. 79. 


© Tamilnadu State Department of Archacology 
Vanara Vira Madurai Puranam 


Editor 
Aranga. Srinivasan 


Gzneral Editor 
Da. ௩. NAGASWAMY 


oS 


Price: Rs. =n2/ - 


P-inted and Published by the State Dept. of Archealogy 
On behalf of 


O-iental Manuscripts Library, Madras. 


C. ARANGANAAYGAM Fort St. George 
Minister for Education Madras-600009. 
‘Government of Tamilnadu 27-12-80 


The Government of Tamilnadu, under a special scheme of 
publication of unpublished Tamil Manuscripts have come forward 
to undertake the printing and publishing of all the available 
unpublished Tamil Manuscripts in the State. Necessary funds 
towards the publication have been provided for the purpose. It 
is estimated that several hundred unpublished Tamil manuscripts 
dealing with native medicines, mathematics, music, fine arts, and 
literary compositions of various nature, are lying unpublished in 
different Manuscripts Libraries of this State and also in other 
parts of the country. Various Manuscript Libraries in the State, 
have been approached to make available their unpublished texts 
for publication. The authorities of these Manuscripts Libraries 
have come forward with interest and enthusiasm to afford 
necessary facilities for the same. Eminent Tamil Scholars, 
well-versed in the art of editing have been requested to take up 
the work of editing. Under the scheme the texts will be critically 
edited with suitable foot=-notes and brief introductory analysis 
both in English and Tamil for the benefit of researchers and 
scholars. The selection of manuscripts, copying and editing 
have been entrusted to the Tamilnadu State Department of 
Archaeology. 


So far the texts of 75 manuscripts have been copied and a 
number of them edited and are made available in printed 
form in this series. I am thankful to all the institutions: 
and scholars who have come forward to join the Government 
in this venture. It is only a beginning and I do hope: 
that all the available texts will be in the hands of scholars, 
educational institutions and public Libraries, so that the contri- 
bution of the Tamils through the centuries in different fields will 
be available for the proper understanding and comprehension of 
the Tamil Language, Literature and Culture. 


C. ARANGANAYAGAM 
27-12-80. 


சுல்வி அமைச்சர்‌, தமிழ்நாடு ௮0௪ சென்னை-600009. 


தமிழ்நாடு அரசு இதுகாறும்‌ அச்சில்‌ வெளிவராத பழம்‌ 
ஓலைச்சுவடிகளைப்‌ படி எடுத்து அச்சிட்டுப்‌ பதிப்பிக்க ஒரு 
திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. அதற்கு உரிய பண ஓதுக்‌8டு 
செய்துள்ளது. தமிழ்நாட்டிலும்‌, மற்றும்‌ நாட்டின்‌ பிற பகுதி 
களிலும்‌, பல்வேறு சுவடி நூலகங்களில்‌ தமிழக மருத்துவம்‌, 
கணக்கு, இசை, நாட்டியம்‌, சிற்றிலக்கியங்கள்‌, பேரிலக்‌ 
கயங்கள்‌ இன்னபிற நூல்கள்‌ அச்சிடாமல்‌ இருப்பது கணக்‌ 
கிடப்பட்டுள்ளது. நாட்டில்‌ உள்ள பல்வேறு சுவடி நூலகங்‌ 
களையும்‌, அந்நிறுவனங்களில்‌ உள்ள அச்சில்‌ வராத நூல்களை 
அச்சிடும்‌ பணிக்கு உதவுமாறு அரசு கேட்டுள்ளது. பல்வேறு 
நூலகத்தார்களும்‌ தேவையான வசதிகளை அளிக்க மனமுவந்து 
முன்‌ வந்துள்ளனர்‌. தமிழ்த்‌ துறையில்‌ வல்லுநர்கள்‌ இந்நூல்‌ 
களை ஆராய்ச்சிக்‌ குறிப்புடனும்‌, முன்னுரையுடனும்‌ பதிப்‌ 
பித்துத்தர முன்வந்துள்ளனர்‌. இந்த நூல்கள்‌ ஆங்கிலத்‌ 
திலும்‌, தமிழிலும்‌ அடிக்குறிப்புக்களுடன்‌ வெளியிடப்படும்‌. 
ஓலைச்சுவடிகளைத்‌ தேர்ந்தெடுத்துப்‌ படி எடுத்துப்‌ பதிப்பிக்கும்‌ 
பணியைத்‌ தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை, மேற்கொண்டுள்ள து. 


இதுகாறும்‌ 75 நூல்கள்‌ படியெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில்‌ 
பல அச்சாகி இந்நூல்‌ வரிசையில்‌ வெளி வருகின்றன. அரசின்‌ 
இந்தப்‌ பணியில்‌ ஒத்துழைக்க முன்வந்துள்ள ஆராய்ச்சி 
வல்லுநர்களையும்‌, தமிழ்ப்‌ பெரியோர்களையும்‌, சுவடி நூலகங்‌ 
களையும்‌ நான்‌ வாழ்த்துகின்றேன்‌. இதுபோன்று விரைவில்‌ 
அச்சில்‌ வராத அனைத்து நூல்களும்‌ ஆராய்ச்சியாளர்களுக்கும்‌ 
கல்வி நிறுவனங்களுக்கும்‌ மற்றும்‌ பொது நூலகங்களுக்கும்‌ 
கிடைக்கும்‌ வகையில்‌ வெளிவரும்‌ என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. 
இதன்‌ பயனாய்‌ காலந்தோறும்‌ தமிழில்‌ தோன்றிய பல்வேறு 
கருத்துக்களையும்‌ பண்பாட்டையும்‌ முழுமையாக அறிந்து 
கொள்ள இயலும்‌ என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. 


செ. அரங்கநாயகம்‌ 
27-12-1980 


INTRODUCTION 


The present work “‘Vanarartra Mudurai Puranam” is 
the Tulapurdna (local legend) in Tamil on the Siva temple 
of 86 nanaitha at Manamadurai, in Ramnad District. 
The text is preserved in a single Manuscript in 
the Government Oriental Manuscripts lLibrary, Madras. 
Though the text is in full, orthographical mistakes are 
numerous in the preserved text. 


The work follows the usual talapurdna model and 
deals with a number of mythical and legendary devotees 
who adored, Lord Somanatha of Manamadurai (called 
in the text as Vainara Vira Madurai) and attained Salvation. 
The verse 15 in the text states that this work is a Tamil 
rendering of the Sthalapurina in Sanskrit. The same 
verse gives the name of the author as Subrahmanya, son 
of Deyyasikharani of Madurai The work was composed 
at the instance of Visva Marudu Bhupa, son of Udaiyarvel 
Marudu, who is said to have built a Gopura and a temple 
car in the temple of Kanappe&.ur (modern Kalaiyar ௩6.1). 


It is evident from the above that the patron of this 
work is none cther than the 08100781௦0 Marudu (brothers) 
who dcfied the British in the ycars 1790. The text 
‘-Sjvagangai Cariira Kummi,’” published by the Govern- 
ment Oriental Manuscripts Library extols the heroic fight 
of the Marudu brothers. Their contribution to Kalayar- 
koil, is too well-known. The construction of the Gopura 
and a new temple car by the Marudus are cherished even 
to this day by the people of the region. While their 
heroism and their religious building activities have received 
due recognition, their patronage to Tamil literature is 
known from the work on Kunnakkudi temple. But their 


patronage to other works in Tamil is known from this text. 
Both at the bzginning and the end the poet extols the 
patron, Marudu. The work also states that Marudu was 
the son of Udaiyarvel, and that he belonged to Yadukula 
and had the name Visva Marudu. 


Regarding the author of the text we learn very little 
except that he hailed from Madurai and that he was the 
son of Deivasikhamani. But that he was a great Saiveit 
is evident from the Siddhaata texts he expounds in the 
course of the work. 


The author enumerates the names of 18 Puranas as; 


1. Brahma 10. Skanda 

2. Padma (rarpa) 11. Paushtika 

3. Vishnu (Vainava) 12. Brahma Vaivarta 
4. Sia 13. Markandeya 

5. Linga 14. Vaimana 

6 Garuda 15. Varaha 

7. Narada 16. Brahmanda 

8. Bhagiya 17. Kurma and 

9. Agnivata 18. Matsya 


But the present Sthalapurana is said to be found in 
Vayusamhita, euologising the Saiva cannon. Vayu is said 
to have expounded this putana to Sage Brgu. 


The text deals with the Salvation of Candra, Stula 
Karna, Varaguna, Uegra Paiadya, Balarama, Rama, the 
mot keys, Manikkavacaka, and one Ananda of Kanchi- 
puram, who worshippzd Somanatha of Manamadurai. 
Though the text is a late work. it has no historical data 
either about Ma amadurai or its temple and deals with 
purely legendary devotees. At one stige it refers to one 
Vira Pindya but gives nothing about his historicity. The 
legenda-y episodes. connected with the mythical ancestors 
of the Pandyas like Ugra Pandya, find a mention. Manik- 
kavicaka is said to have visited Manamadurai and wor- 
shipped Lord Somanatba in this text. ~ 


The author has utilised the text to give at appropriate 
places, various tencts of Saiva Siddhanta doctrine and also 
the customs and manners to be observed by the laymen. It 
is an interesting text though late. 


Thiru Aranga Srinivasan has edited the text with critical 
notes. Iam thankful to him for the same. . The summary 
appearing before each Sarga is the note ‘furnished by. the 
editor-Aranga Srinivasan. : 


R. டா 


உள்ளடக்கம்‌ 


1. ஆராய்ச்சி முன்னுரை 
2. நூல்‌ 
3. பாடல்‌ முதற்குறிப்பு அகராதி 


33 


ஆராய்ச்சி முன்னுரை 


மதுரைக்குக்‌ கிழக்கே இரண்டுகாத தூரத்தில்‌ மானா 
மதுரை உள்ளது. “கூடலினுக்கு ஓர்‌ குணபாலா ஆன 
இரண்டாம்‌ யோசனை எல்லை' என்று இப்புராணம்‌ கூறு 
தின்றது. வடமொழிப்‌ புராணம்‌ மதுரையினின்றும்‌ மூன்று 
யோசனை தூரத்தில்‌ உள்ளதாகக்‌ கூறுகின்றது. அதன்‌ 
புராணப்‌ பெயர்‌ வானரவீர மதுரை அல்லது வானர மதுரை 
என்பது. 


மாவலி வாணாதிராயர்‌ என்பவர்‌ 14 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
பாண்டி நாட்டில்‌ சிற்றரசர்களாக வாழ்ந்தார்கள்‌. ஜடாவர்ம 
பாண்டியன்‌ காலத்தில்‌ மாவலி வாணாதிராயன்‌ ஒருவன்‌ 
மானாமதுரையைக்‌ கைப்பற்றினான்‌ என்று வரலாறு 
கூறுகின்றது. 


வீரப்பநாயக்கரின்‌ பாட்டனார்‌ விசுவநாத நாயக்கர்‌, 
கும்‌ நாட்டில்‌ 72 பாளையக்காரர்களை நிறுவினார்‌. அவர்களுள்‌ 
இவ்வாணாதிராயர்கள்‌ சிலரும்‌ இருந்தனர்‌. அவர்களுள்‌ 
ஒருவன்‌ மானாமதுரைப்‌ பாளையக்காரன்‌ ஆனான்‌. 


வாணாதிராயர்களின்‌ ஆட்சியில்‌ இருந்தமையால்‌ வாணாதி 
ராய மதுரை எனப்‌ பெயர்‌ பெற்றிருந்தது. அதுவே 'வாண 
ராய மதுரை' என்றும்‌, 'வாணர மதுரை' என்றும்‌ ஆகிப்‌ 
பின்னர்‌ மானாமதுரை என மருவி வழங்குகிறது என்று ்‌ 
வரலாறுகளால்‌ அறியமுடிகின்றது. 


இத்த வானர வீர மதுரை வையை நதியின்‌ மேற்கரை 
யிலே உள்ளது. அந்தத்‌ தலத்தில்‌ உள்ள இலிங்க மூர்த்தி 
சோமேசலிங்கம்‌ எனப்படும்‌. அந்த மூர்த்திக்குப்‌ பண்டைய 
நாளில்‌ திரிபாகநாதர்‌ என்றும்‌ திரிபதேசுவரர்‌ என்றும்‌ 
பெயர்கள்‌ வழங்கின. பூர்வகாலத்தில்‌ பாதாள உலகலிருந்து 
தோன்றிய ஓர்‌ இலிங்கம்‌ மூன்றாகப்‌ பிரிந்து, ஒரு பகுதி 
இங்குச்‌ சோமேச லிங்கம்‌ ஆனது. மற்றைய இரு பகுதி 
களும்‌ தேவதாருவனம்‌ என்னும்‌ காளையார்‌ கோயிலில்‌ 


2 வானர வீர 


தோன்றிச்‌ சோமேசர்‌, காளீசர்‌ என்று பெயர்‌ பெற்றன. 
மூன்றில்‌ ஒரு பகுதியானமையால்‌ சோமேசர்‌ திரிபாகநாதர்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றார்‌. திரிபதேசுவரர்‌ என்பதும்‌ அதே 
பொருளுள்ள பெயரே. 


வில்வமரக்‌ காடுகள்‌ அடர்ந்திருந்தமையால்‌ மானாமதுரை 
வில்வவனம்‌ என்றும்‌ கூவிளவனம்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டது. 
இந்த வில்வவனத்தலம்‌ சதுர்யுகங்களுக்கு முன்பே தோன்றியது. 


ரேதாயுகத்தில்‌ சந்திரன்‌ பூசித்தமையால்‌ சந்திர 
பட்டணம்‌ என்றும்‌, திரேதாயுகத்தில்‌ வானரங்கள்‌ பூசித்தமை 
யால்‌ சீசானமதுரை (வானரமதுரை) என்றும்‌, துவாபரயுகத்தில்‌ 
ஸ்தூலகர்ணன்‌ என்பான்‌ பூசித்தமையால்‌ ஸ்தூலகர்ணபுரி 
என்றும்‌ கலியுகத்தில்‌ வில்வவனம்‌ என்றும்‌ இப்பதி பெயர்‌ 
பெற்றது. 


இத்தலத்துக்கு ஈசான திக்கில்‌ காளையார்‌ கோவில்‌ 
உள்ளது. இங்குக்‌ கஜபுஷ்கரணி என்ற தீர்த்தம்‌ உண்டு. 


சோமேசன்‌ குடிகொண்ட வானரவீர மதுரையின்‌ சிறப்பை 
விளக்கிக்‌ கூறுவது இந்தப்‌ புராணம்‌. இது வடமொழியிலி 
ருந்து தமிழில்‌ மொழி பெயர்க்கப்பட்டது. 


ஆசிரியர்‌ 

இப்புராணத்தின்‌ 15 ஆம்‌ பாடல்‌ ஆசிரியர்‌ பெயரைக்‌ 
குறிக்கின்றது. சுப்பிரமணியம்‌ என்பது இவர்‌ பெயர்‌. இவர்‌ 
மதுரையைச்‌ சேர்ந்தவர்‌. இவர்‌ தந்தையார்‌ பெயர்‌ தெய்வ 
சிகாமணி. இவ்வளவே அப்பாடலால்‌ நாம்‌ அறிந்து கொள்ள 
முடிவது. 

இவர்‌ சிறந்த சிவபக்திச்‌ செல்வர்‌, சைவ சித்தாந்த 
சாத்திரங்களை நன்கு ஆழ்ந்து கற்றவர்‌. திருநீறு, உருத்தி 
ராக்கம்‌, பஞ்சாட்சரம்‌ முதலியவற்றில்‌ மிக்க ஈடுபாடு கொண்‌ 
டவர்‌. தமிழ்‌ இலக்யெ இலக்கணப்‌ பயிற்சி மிக்கவர்‌. வட 
மொழிப்‌ புலமையுடையவர்‌ என்பன போன்ற செய்திகளைப்‌ 


புராணத்தின்‌ மூலம்‌ அறிய முடிகின்றது. 


மதுரைப்‌ புராணம்‌ J 


இலக்கண அமைதி குன்றாமல்‌ பாடல்‌ இயற்ற வேண்டும்‌ 
என்பது இவர்‌ விருப்பம்‌. இது இந்நூலின்‌ 13, 14 ஆம்‌ 
பாடல்களால்‌ உறுதியாகின்றது. 


இந்த ஆசிரியர்‌ எத்தகைய நுட்பமான கருத்துக்களையும்‌ 
எளிமையாக்கிக்‌ காட்டும்‌ ஆற்றல்‌ பெற்றவர்‌ . என்பது 
உரோமச முனிவர்‌ ஆனந்தனுக்குக்‌ கூறுவதாக அமைந்த 
சைவ இத்தாந்த விளக்கத்தால்‌ உணரலாம்‌. 


இவர்‌ சிவனடியார்பால்‌ வைத்துள்ள பேரன்பை 
வாதவூர்‌ வரலாற்றால்‌ நன்கறியலாம்‌. மேலும்‌ 335 - 341 
வரையுள்ள பாடல்களில்‌ தொண்டர்‌ பெருமையை விரிவாகப்‌ 
பேசியுள்ளார்‌. 


தமிழறிவு பெற்றது போலவே தமிழ்ப்‌ பற்றிலும்‌ 
சிறந்து விளங்குகின்றார்‌. தமிழ்‌ முனிவனாகிய அகத்தியனைப்‌ 
பல இடங்களிலும்‌ குறிப்பிடுகின்றார்‌. சந்திரன்‌ அகத்தியரைப்‌ 
போற்றுவதாக அமைந்த (127 - 129) பாடல்கள்‌ மிக மிக 
உருக்கமானவை; சந்ததயம்‌ உடையவை; சுவையானவை. 
“சந்தமலைக்கும்‌ தமிழுக்கும்‌ ஓர்‌ 'தார்வேந்தே''(127) என்ற 
தொடர்‌ இன்பம்‌ பயப்பது. 


உலகியல்பை நன்கறிந்து அனைவர்க்கும்‌ பொதுவான 
நீதிகளை ஆங்காங்கே அறிவிக்கின்‌ றார்‌. 


இயற்கை வளங்களைச்‌ சுவைபட வருணிப்பதில்‌ பேராற்‌ 
றல்‌ பெற்றவர்‌. சொல்லணிகட்கு முதன்மை தராமல்‌ பொருட்‌ 
சிறப்பைப்‌ போற்றிக்‌ கையாள்கின்றார்‌. பாடல்‌ ஓன்‌ நிலேனும்‌ 
எதுகை மோனைகட்காக வேண்டாத சொற்களை அடுக்கு 
வதில்லை. சொல்லழகுக்காகத்‌ தலையாகெதுகைகளை விரும்புவ 
தில்லை. பொழிப்பு மோனையை அதிகம்‌ கையாளாமல்‌ 
“மோனையை வந்த வழி அமைத்துக்கொள்வது இவர்‌ இயல்பு. 
சுருங்கிய சொற்களில்‌ விரிவான பல பொருள்களைக்‌ காட்டி 
விடுகின்றார்‌. 500 பாடல்களே கொண்ட இந்நூலில்‌ பெருங்‌ 
காப்பியத்துக்கு உரிய பல இயல்புகளைக்‌ காணமுடிகின்றது. 


“ வானர வீர 


பாடுவித்தோர்‌ 
இப்புராணத்தின்‌ 15ஆம்‌ பாடல்‌ பாடுவித்தோனையும்‌ 
அறிமுகப்படுத்துகின்றது. உடையார்வேள்‌ என்பவரின்‌ மகன்‌ 
விசுவை என்னும்‌ ஊரினர்‌. மருதுபூபன்‌ என்பது அவர்‌ பெயர்‌. 
அவர்‌ காளையார்‌ கோவிலுக்குத்‌ தேர்‌ செய்து அளித்தவர்‌. 
கோபுரம்‌ அமைத்தவர்‌ என்ற விவரங்களையும்‌ அதில்‌ 
காண்கிறோம்‌. 


காலம்‌ 


வடமொழிப்‌ புராணத்தைத்‌ தமிழில்‌ உரைதடையில்‌ 
சுருக்கமாக எழுதித்‌ திரு. வ. த. சுப்பிரமணிய பிள்ளை 
என்பவர்‌ சுமார்‌ 80 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டுள்‌ 
ளார்‌. அதில்‌ அதற்கு முன்‌ 120 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தத்‌ 
தமிழ்ப்‌ புராணம்‌ எழுதப்பட்டதாகக்‌ குறித்துள்ளார்‌. ஆகவே 
720--80- இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இப்புராணம்‌ 
என்பது தெளிவாகின்றது. 


இவர்‌ கையாண்டுள்ள அரிய உவமைகள்‌ 
முருகன்‌ வள்ளியின்‌ விழிக்குத்‌ தன்‌ கையில்‌ உள்ள வேல்‌ 
ஒப்பாகும்‌ என்று இணைத்துப்‌ பார்க்கின்‌ றார்‌.(5) 


உலகுக்கு உபகாரமாக மேகம்‌ மழை பொழிகின்றது. 
மழை பெய்யும்போது இடியும்‌ விழுகின்றது. அச்‌ செயல்‌ 
நல்லவர்க்கும்‌ ஒரு தீக்குணம்‌ நணுகுமாறு போல உள்ளது.(16) 


வானர வீர மதுரை நகரின்‌ மதில்கள்‌, காமுகரால்‌ அணுக 
இயலாத கற்புடைய மடவார்‌ போன்று பகைவரால்‌ அணுக 
இயலாத உறுதி வாய்ந்தன.(32) 


வைகறையில்‌ வண்டுகள்‌ தாமரை மொட்டை மலர்த்துவது, 
கணவன்‌ வரவை எதிர்பார்த்து முகம்‌ சோர்ந்துள்ள 
தலைவிக்கு, பாங்கியானவள்‌ தலைவனின்‌ வரவை உணர்த்தி 
முகம்‌ மலரச்‌ செய்வதை ஓக்கும்‌.(42) 


மேகத்தைக்‌ கண்டவுடன்‌ மயில்கள்‌, பிரிந்த காதலரைக்‌ 
கண்ட மகளிர்போல்‌ களித்து ஆடுகின்றன. இனம்‌ வாழப்‌ 


மதுரைப்‌ புராணம்‌ ழ்‌ 


பொறாத புல்லர்‌ போன்று குயில்கள்‌ முகம்‌ குவிந்து ஒதுங்கு 
தின்றன.(44) 


வில்வ வனத்து மரங்கள்‌ காமத்து இச்சையோர்‌ மனம்‌ 
போல்‌ நீண்டு வளர்ந்திருக்கின்றன. அக்காட்சி அந்நாள்‌ 
அர்ச்சுனனுக்குக்‌ கண்ணன்‌ விசுவரூபம்‌ காட்டியது போல்‌ 
இருந்தது. (60) 


மல்லிகைக்‌ கொடிகள்‌ ஓடி மாமரக்கிளை தோறும்‌ பந்தர்‌ 
போன்று படர்ந்திருந்தன. அதன்மேல்‌. குயில்கள்‌ பாடுவது 
விஞ்சையரின்‌ இன்ப இசையைப்‌ போலிருந்தது. (62) 


சந்திரன்‌ பிறந்து வளரும்போது கண்டவர்கள்‌ அவனைக்‌ 
கரும்பிலா மதனோ, வேலிலா முருகனோ என்று மயங்கினர்‌.(78) 


சந்திரன்‌ தனக்கு இருபத்தேழு மனைவியர்‌ இருக்க 
உரோகிணியிடம்‌ மட்டும்‌ காதல்‌ கொண்டு வாழ்கின்றான்‌. 
அச்செயல்‌ பல அமைச்சர்‌ இருக்கவும்‌ ஓரே அமைச்சனிடம்‌ 
மட்டும்‌ உள்ளம்‌ வைக்கும்‌ ஓர்‌ அரசன்‌ செயல்‌ போல்‌ 
இருந்தது.(81) ்‌ 

சந்திரன்‌ உரோகிணியிடம்‌ மட்டும்‌ காதல்‌ செய்வதைக்‌ 
கண்டபிற மனைவியர்‌, ஓர்‌ உழவன்‌ ஒரு வயலுக்கு மட்டும்‌ 
நீர்‌ பாய்ச்சுவதால்‌, நீர்‌ பெறா பிற வயல்கள்‌ போல 
வாடினர்‌.(82) 


அகத்தியன்‌ முருகன்‌ தந்த ஞானமாகிய விளக்குக்குத்‌ திரி 
போன்றவன்‌.(127) 


சிவபெருமான்‌ சடையிலே திங்கட்‌ கொழுந்து விளங்கிய 
தோற்றம்‌ கங்கைப்‌ பெருக்காற்றில்‌ தோணி மிதந்தது 
போன்றிருந்தது. (260) 

வில்வவனத்து ஆலயத்தின்‌ உயரிய தோற்றம்‌ சூரபதுமன்‌ 
முன்பு முருகன்‌ விசுவரூபம்‌ எடுத்தது போலும்‌. (399) 


மணிவாசகர்‌ இறுதியில்‌ கருப்புர விளக்கந்‌ தன்னை ஒத்து 
உடல்‌ கரையத்‌ தில்லை உமாபதி அடியைச்‌ சேர்ந்தார்‌. (425) 


6 வானர வீர 


நீரிலே உள்ள உப்பு, நீர்க்கு அன்றிக்‌ கடலுக்கு இல்லை. 
அதுபோல்‌ உயிரின்‌ மலங்கள்‌ உயிர்க்கே அன்றி ஈசனுக்கு 
இல்லை. (461) 


உக்கிர பாண்டியன்‌ வலிமை அறியாமல்‌ வருணன்‌ 
மதுரையை வளைத்த செயல்‌ பகைமாண்பு தெரியாச்‌ சிறியோர்‌ 
செயல்‌ போன்றது.(208) 


உக்கிரன்‌ வேல்‌ ஏவியவுடன்‌ கடல்‌ வறந்து ஓடியதற்கு 
ஏழு உவமைகள்‌ தரப்படுகின்றன. இவ்வாறு ஓரே பொருளுக்கு 
ஏழு உவமைகள்‌ அடுக்கி வருவது மிகமிக அரிது.(208-9) 


தனித்தன்மை 
இந்நூலாசிரியர்பாற்‌ காணப்படும்‌ லெ தனித்த இயல்‌ 
புகள்‌ அறிவுக்கு விருந்தாக உள்ளன. அவற்றுட்‌ சில காண்‌ 
போம்‌. 


மற்றைய புராணங்களில்‌ நரற்பயன்‌ நூலின்‌ இறுதியில்‌ 
மட்டுமே இருக்கும்‌. இந்‌ நூலில்‌ ஒவ்வொரு சருக்கத்தின்‌ இறுதி 
யிலும்‌ நூற்பயன்‌ கூறியுள்ளார்‌. பலநூல்களில்‌ சருக்கத்தின்‌ 
தோற்றுவாய்‌ அந்தந்தச்‌ சருக்கத்தின்‌ முதலில்‌ அமைக்‌ 
கப்படும்‌. இவர்‌ தோற்றுவாயை முதற்சருக்கத்தின்‌ முடிவில்‌ 
அமைக்கின்‌ றார்‌. (இது சேக்கிழார்‌ கொண்ட முறை) 


தூலின்‌ சுருக்கத்தை நூல்‌ முதலில்‌ தொகுத்துத்‌ தருவது 
காப்பிய முறை. சிலம்பு, சிந்தாமணி முதலிய பல காப்பியங்‌ 
களும்‌ இம்‌ முறையையே கையாண்டு அதற்குப்‌ பதிகம்‌ என்று 
பெயர்‌ தந்துள்ளன. இவர்‌ அந்தப்‌ பதிகத்தை முதலில்‌ 
அமைக்காமல்‌ நூலின்‌ இறுதியில்‌ அமைத்துள்ளார்‌. 


சைவசித்தாந்தத்தின்‌ அடிப்படைக்‌ கருத்தாயெ பதி, பசு, 
பாசம்‌ ஆகியவற்றை இவர்‌ விரிவாக விளக்கியுள்ளது போல்‌ 
பிற புராண ஆசிரியர்கள்‌ விளக்கவில்லை எனலாம்‌. 


சிவபூசையில்‌ மிக்க ஆர்வமுடையவர்‌ இவர்‌. சந்திரன்‌, 
தூலகன்னன்‌, உக்கிரபாண்டியன்‌, இராமன்‌, வானரங்கள்‌, 


ஆனந்தன்‌ ஆகியோர்‌ பூசை செய்த முறையை இவர்‌ குறிப்‌ 


மதுரைப்‌ புராணம்‌ 7 


பிடும்‌ போது, ஒரு படக்காட்சி காண்பது போல்‌ கண்டு 
களிக்கின்றோம்‌. 


சைவப்‌ புராண ஆசிரியர்கள்‌ பெரும்பாலும்‌ சிவபரத்துவம்‌ 
மட்டுமே பேசுவர்‌. அதற்காகத்‌ திருமால்‌ முதலிய பிறதெய்வங்‌ 
களைத்‌ தாழ்த்துப்‌ பேசுவதும்‌ உண்டு. சிவபரத்துவம்‌ பேசுவ 
தில்‌ இவர்‌ யாருக்கும்‌ பிற்பட்டவர்‌ அல்லர்‌ என்பதற்கு 
நூல்‌ முழுவதும்‌ சான்று பகர்கின்றது. ஆனால்‌ திருமாலைத்‌ 
தாழ்த்துப்‌ பேசுவது இவர்‌ பால்‌ காணக்‌ கிடையாத ஒன்று. 
நூலைத்‌ தொடங்கும்‌ போதே மாமேவு மணிவண்ணன்‌ என்று 
மங்கலச்‌ சொல்லுடன்‌ காப்புக்‌ கடவுளைக்‌ குறிப்பிடுவதைக்‌ 
காணலாம்‌. 


தூலகன்னன்‌ யாத்திரை செல்லும்‌ போது வழிபட்டுச்‌ 
செல்லும்‌ தலங்களில்‌ திருவரங்கமும்‌ ஒன்று என்று காட்டு 
கின்றார்‌. இவ்வாறு சிவதலங்களுடன்‌ திருமால்‌ தலங்களைச்‌ 
சேர்ப்பது பிற சவபுராண ஆசிரியர்கள்‌ கருதிப்‌ பாராத ஒன்று. 
சீவலமாறன்‌ கதை என அச்சாகாத நூல்‌ ஒன்று உள்ளது. 
அதில்‌ சவலனின்‌ யாத்திரைப்‌ பயணத்தில்‌ சிவதலங்களுடன்‌ 
அரங்கம்‌, செகநாதம்‌, திருவேங்கடம்‌, குருகூர்‌, சோலைமலை, 
புல்லாணி, திருநகரி, வானமாமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ முதலிய 
திருமால்‌ திருப்பதிகளையும்‌ வழிபட்டான்‌ என்று கூறப்பட்‌ 
டுள்ளது. 


அதுமட்டுமன்று. திருமாலைப்பற்றி இவர்‌ குறிப்பிடும்‌ 
பகுதிகளைத்‌ தொகுத்துப்‌ பார்த்தால்‌, திருமாலிடம்‌ இவர்‌ 
கொண்டுள்ள பேரன்பு புலனாகும்‌. 


திருமாலை மட்டுமல்ல திருமாலொடு தொடர்புடையார்‌ 
மாட்டும்‌ இவர்‌ பெருமதிப்பு வைத்துள்ளார்‌. 

“*நிறைதரும்‌ அவணர்மாப்‌ படைகள்‌ நேரில்வெஞ்‌ 

சிறையினால்‌ புடைத்துமென்‌ சருகில்‌ சித்தியும்‌ 

கறுவறாச்‌ ற்றம்‌ஆர்‌ கலுழன்‌”' 


என்று கருடாழ்வாரை மனமாரப்‌ பார ஈட்டுவதிலிருந்து இது 
புலனாகின்றது. 


8 ்‌ வானர வீர 


வில்வவனத்தில்‌ சிவபிரான்‌ உமைக்குச்‌ சிவதருமம்‌ உப 
தே௫த்துக்‌ கொண்டிருக்கையில்‌ திருமால்‌ அங்கு வந்ததாகக்‌ 
கூறும்‌ வரலாறு இவரின்‌ சமயப்‌ பொதுமைக்குத்‌ தக்க சான்று. 


உமாதேவி தியாகவினோதன்‌ என்று பெயர்‌ சூட்ட 
இறைவனே திருமாலுக்கு ஆலயம்‌ எழுப்புகின்றான்‌ என்பது 
வியப்புக்குரிய செய்தி. பாண்டியன்‌ இச்செய்தி யறிந்து திருமால்‌ 
அடியார்களைக்‌ குடியேற்றிப்‌ பெருமாளுக்கு வழிபாடு முட்‌ 
டின்றி நடக்க வழி வகுத்தான்‌ என்பது வியப்பின்‌ உச்சத்தில்‌ 
நம்மைச்‌ சேர்க்கின்றது. 


பலராமன்‌, 'சூதனைக்‌ கொன்ற பாவம்‌ போகுமாறு உரை 
செயும்‌' என்று முனிவரை வேண்டினான்‌. அதற்கு முனிவர்‌ 
கூறும்‌ விடை விஷ்ணுவின்‌ பரத்துவத்தையே விளச்குவதாக 
உள்ளது. 


அல்லல்செய்வினைச்‌ இமிழ்ப்புஅகன்ற உன்னையும்‌ 
ஓல்லைவன்‌ பாவம்வந்து உறுங்கொல்‌? ஆயிரம்‌ 
பல்லுயீர்‌ வருக்கமும்‌ பயின்று கோடற்காய்‌ 
குல்லையந்‌ தாரின்‌்நீ கொண்ட தன்மையே.” 


என்ற பாடல்‌ இதற்குச்‌ சான்று. நீ முழுமுதற்பெொருள்‌ 
ஆதலால்‌ உன்னை எப்பாவமும்‌ சேரா. ஆயினும்‌ உலனெர்க்குப்‌ 
பத்தி வழியைக்‌ காட்டுவதற்காகவே நீ இவ்வாறு எம்மை 
விளவுகின்றாய்‌ என்பது திரண்ட கருத்து. 


திருமால்‌ வில்வவனத்திலே அடியார்‌ வினைமாற்றி நற்கதி 
ஈந்து வயங்கினான்‌ என்கிருர்‌. நற்கதியாகிய வீடுபேறு தரு 
தற்கும்‌ வினைமாற்றுதற்கும்‌ உரியவர்‌ திருமால்‌ என்பதால்‌ 
விஷ்ணு பரத்துவம்‌ கூறியதாகக்‌ கொள்ளலாம்‌. 


கற்பனை 
இவர்‌ காட்டும்‌ கற்பனைகள்‌ வியத்தற்குரியனவாக 
உள்ளன. அவற்றுட்‌ சில காண்போம்‌. 


மகளிர்‌ வையை நதியில்‌ நீராட இறங்குவதற்கு முன்பே 
அந்த நதி வெண்சங்குகளைத்‌ தரவி அம்மகளிரைத்‌ தன்‌ 


மதுரைப்‌ புராணம்‌ 9 


அலைக்கரத்தால்‌ உணங்கும்‌ என்றால்‌ அவர்களின்‌ காதலர்‌ அவர்‌ 
களைத்‌ தொழுதல்‌ வியப்பாமோ?(40) 


மணிமாடங்கள்‌ சோறும்‌ மகளிர்‌ இயங்குதல்‌ கண்டு 
அரம்பையரே இவர்‌ எனக்கருதித்‌ தேவர்கள்‌ அணுகுவர்‌. 
மகளிரின்‌ கண்கள்‌ இமைப்பது கண்டு மானிடர்‌ மகளிரே என 
உணர்ந்து பெயர்ந்து செல்வர்‌.(42) 


பாண்டிமாதேவி தன்‌ கணவன்‌ மார்புற அணைக்கும்போது, 
ஈருடல்‌ ஓருடலாக நெருங்கவிடாமல்‌ தடுக்கின்றனவே என்று 
தன்‌ நகில்களை வெறுப்பாள்‌.(224) 


மணிவாசகர்‌ வையைநதியை அடைந்தார்‌. வையைநதியின்‌ 
அலைகள்‌ சந்தனம்‌, மலர்‌, சங்கு, முத்து ஆயெவற்றைத்‌ தூவிக்‌ 
கரையைத்‌ தொட்டு: மீளும்காட்சி, எண்ணில்லாத காணிக்கை 
களைத்தந்து வருக வருக என்று அழைப்பது போலிருந்தது.(395) 


தாமரை மலரிலே அன்னம்‌ வீற்றிருக்கும்‌ காட்சி சந்திர 
புட்கரணியானது தன்னிடம்‌ வந்த மணிவாசகரை விருந்தாக 
ஏற்று வள்ளத்தில்‌ அமுதத்தை ஏந்தியதுபோலிருந்தது.(397) 


சந்திர புட்கரணியிலே செந்தாமரை மலரும்‌ அதன்‌ 
அருகே தேங்குவளை மலரும்‌ பூத்துள்ள காட்சி, தீவண்ணச்‌ 
சிவபிரானும்‌ மைவண்ண உமையம்மையும்‌ உடனாகி விளங்கு 
வது போன்றிருந்தது.(298) 


சுந்தரி என்பவளின்‌ அழகில்‌ மயங்கிய மும்மூர்‌ த்‌ திகள்‌ 
அவளைப்‌ பெற வழி அறிகிலர்‌. ஆயினும்‌ ஆசை அவர்களை 
விடவில்லை. அவள்‌: அல்குலைப்‌ போலுள்ளது என்று பிரமன்‌ 
தாமரை மலரை இருப்பிடமாகக்‌ கொண்டான்‌. இவள்‌ 
வயிற்றைப்‌ போலுள்ளது என்று திருமால்‌ ஆலிலையில்‌ பள்ளி 
கொண்டான்‌. இவள்‌ நகில்களுக்கு ஒப்பாயுள்ளது என்று சிவன்‌ 
கைலை மலையில்‌ ஏறினான்‌ (439) 


இதைப்‌ போன்ற எண்ணற்ற கற்பனைகள்‌ ஆங்காங்கே 
சுவை /பயக்கின்‌ றன. 


10 வானர வீர 


வளம்‌ 
நாட்டுவளம்‌ நகர்வளம்‌ முதலியவற்றைப்‌ புனைந்துரைப்‌ 
பதில்‌ இவர்‌ கைவந்தவர்‌. இரண்டொரு செய்யுட்களே நாட்டு 
வளம்‌ பற்றிக்‌ கூறியிருப்பினும்‌ அவை இவர்தம்‌ முழுப்புலமை 
யும்‌ காட்டும்‌ கண்ணாடியாக உள்ளன. 


“பாட்டுச்‌ சுரும்பர்‌ முகைஅவிழ்க்கும்‌ 
பங்கே ருகத்தின்‌ இடைக்கிடக்கும்‌ 
மோட்டுக்‌ கயவாய்ப்‌ புனிற்றெருமை 
குளத்திற்‌ கிடந்து மூச்செறியும்‌ 
கோட்டுப்‌ பலவின்‌ பழம்சிதற 
வரால்கள்‌ குதிக்கும்‌ திருப்பாண்டி 
நாட்டின்‌ இயல்பு...”'(20) 
என்ற பாடல்‌ நாட்டுவளத்தை முழுமையாகக்‌ காட்டுகின்றது. 


“வேள்வியின்‌ ஓம தாமம்‌ 
இக்கின்சாறு அடுதூமத்தோடு 
எழிலிமண்‌ டபத்தின்‌ எய்தித்‌ 
இக்கெலாம்‌ பரவ நோக்கி 
மழைஎனத்‌ திகைப்பர்‌.” 
என்பது இவர்‌ காட்டும்‌ நகர்‌ வளம்‌. 


பலா, மா ஆகியவற்றின்‌ கனிச்சாறு, - தென்னை கமுகு 
ஆகியவற்றின்‌ பழங்கள்‌, மகளிர்‌ ஊடலில்‌ வீசிய முத்துக்கள்‌, 
யானைகளின்‌ மதநீர்‌, இவுளிகளின்‌ வாய்நுரை இவற்றால்‌ வீதி 
யில்‌ செல்வோரின்‌ வேகம்‌ தடைப்படும்‌.(26) 


தாமரை மலரில்‌ பிறந்த முத்தும்‌, கரும்பில்‌ விளைந்த 
முத்தும்‌, சங்குகள்‌ ஈன்ற முத்தும்‌, இப்பியில்‌ உதித்த முத்தும்‌ 
தங்கள்‌ மக்களுக்கு உழத்தியர்‌ அணிவர்‌.(37) 

கமல மலரில்‌ வண்டுகள்‌ இருந்தன. அன்னம்‌ தன்‌ பெடை 
யுடன்‌ வந்து அம்மலரில்‌ புகுந்தது. வண்டுகள்‌ என்ன செய்யும்‌? 
அம்மலரை விட்டு அப்பாற்போயின.(38) 


வேரில்‌ பலாக்கனி பழுத்திருந்தது. அவ்வழியே தன்‌ இளங்‌ 
கன்றைத்‌ தேடி எருமை ஒன்று வந்தது. அதன்‌ காலால்‌ அப்‌ 


மதுரைப்‌ புராணம்‌ 11 


பலாப்‌ பழம்‌ நசுங்கெது. அதிலிருந்து பாய்ந்த தேன்‌ வயலில்‌ 
பாய்ந்தது.(428) 


மாமரக்‌ கிளைகளில்‌ மந்திகள்‌ பாய்ந்தன. அதன்‌ பழங்கள்‌ 
சிந்தின. அதைக்கண்டு வாளைமீன்கள்‌ தாவின. அந்த ஆர 
வாரத்தால்‌ அஞ்சிய ஆமைகள்‌ சேற்றில்‌ ஒளித்தன.(471) 


வையை நதியில்‌ கண்ணீர்‌ ஓடவில்லை. முக்கனிச்சாறுதான்‌ 


ஓழுகியது. (472) 


மகளிர்‌ வையையில்‌ குளித்து எழும்போது, அவர்களின்‌ 
முகங்களைத்‌ தாமரை மலர்கள்‌ என்று கருதி அன்னங்கள்‌ 
அருகே வரும்‌.(473) 


வையை நதியின்‌ மணற்கரையிலே அன்னங்கள்‌ இருந்து 
வெயில்காயும்‌. மகளீர்‌ நீராடும்போது அவர்களின்‌ தனங்களி 
லிருந்து கரைந்த களபத்தின்‌ மணம்சுமமும்‌ சந்திர புட்கரணி 
யின்‌ துறைகளில்‌ முத்துக்கள்‌ ஒளிரும்‌.(485) 

இப்படிப்‌ பற்பல சுவையான பாடல்கள்‌ உண்டு. 


முன்னோர்‌ மொழிகள்‌ 
“இணர்‌எரி தோய்வன்ன இன்னா செயினும்‌ 
புணரின்‌ வெகுளாமை நன்று” 


என்ற குறள்‌ இவர்‌ வாக்கில்‌, 


““இணர்ளரியின்‌ மூழ்குவபோல்‌ தம்பாலின்‌ 
நூறுபிழை இயற்றி னாலும்‌ 

தணவாத துன்பம்‌இயற்‌ றாததுவே 
இதம்‌ இதுவே தலைமைத்‌ தன்மம்‌''(100) 


என்று மாற்றுருவம்‌ பெறுகின்றது. 

சாபம்‌ நீக்கம்‌ பெற்ற சந்திரன்‌ மீண்டுவந்து தன்‌ 
அனைத்து மனைவியருடனும்‌ ஒத்த அன்பினனாய்ப்‌ பயன்‌ 
கொள்‌ பொதுமரம்போல்‌ தங்கிச்‌ சுகத்தை வேண்டியாங்கு 
அளித்து வாழ்ந்தான்‌ என்ற இடத்து.(155) 


12 வானர வீர 


“பயன்மரம்‌ உள்ளூர்ப்‌ பழுத்தற்றால்‌ செல்வம்‌ 
நயனுடை யான்கண்‌ படின்‌” 


என்ற குறளின்‌ சாயல்‌ படிந்துள்ளது. 


தரலகன்னன்‌ தன்‌ மகனுக்கு அறிவுரை கூறும்போது, 
“குடியும்‌ ஈகையும்‌ கூழ்கல்வி தலையளி அஞ்சாப்‌ 
படையும்‌ 8ர்‌அருள்‌ மனத்திட்பம்‌ பண்புடை அமைச்சு 
முடிவில்‌ பேரரண்‌ 2_தவுறு துணையும்மூ தறிவும்‌ 
அடையும்‌ ஊக்கமும்‌ முயற்சியும்‌ வளர்த்தியால்‌ ஓயா''(170) 


என்கிறான்‌. இப்பாடலில்‌ “படை குடி கூழ்‌ அமைச்சு நட்பு 
அரண்‌ ஆறும்‌ உடையான்‌ அரசருள்‌ ஏறு' என்ற குறளும்‌, குறட்‌ 
பொருட்பாலில்‌ உள்ள சில அதிகாரங்களின்‌ நிழலும்‌ படிந்‌ 
திருப்பதைக்‌ காணலாம்‌. 


“எளியோர்‌ பலருக்கு இடர்‌ இயற்றின்‌ 
அவர்கள்‌ வயிற்றின்‌ எரிவுசென்று 
விளியா வலியோர்க்கு இடர்செய்யப்‌ 
புரிந்தே ஒருவன்‌ வீறழிக்கும்‌.'” (262) 
என்ற பகுதி, “அல்லற்பட்‌ டாற்றாது அழுத கண்ணீர்‌ அன்றே 
செல்வத்தைத்‌ தேய்க்கும்‌ படை' என்ற குறளின்‌ மறு வடிவு 
தானே! 


“உன்னி அருளால்‌ துவரத்‌ துறந்து கான்‌ சென்று தவம்‌ 
உஞற்றுவோர்‌' என்ற இடத்து வரும்‌ துவரத்‌ துறத்தல்‌ என்ற 
சொற்றொடர்‌ 


“துப்புர வில்லார்‌ துவரத்‌ துறவாமை 
உப்பிற்கும்‌ காடிக்கும்‌ கூற்று” 
என்ற குறனில்‌ உள்ளதே. 


““அறிவொடு சலம்‌ காலம்‌ 
மூன்றினும்‌ மூப்புற்று அன்பின்‌ 

நிறைபவர்‌ தம்மோ டெண்ணி 
தெடுநீர்மை மடிமை தாங்கல்‌ 

மறவிநான்கு இன்றி நன்மை 
மாண்புகழ்‌ பயப்ப தாக 


மதுரைப்‌ புராணம்‌ 13 


உறுதியின்‌ அரசன்‌ கூறும்‌ 
கருமங்கள்‌ உவப்பச்‌ செய்து” .(373) 


என்ற பாடலில்‌ “நெடுநீர்‌ மறவி மடிதுயில்‌ நான்கும்‌ கெடுநீரார்‌ 
காமக்‌ கலன்‌” என்ற குறள்‌ அப்படியே பதித்து வைக்கப்‌ 
பட்டுள்ளது. அறிவொடு சீலம்‌ காலம்‌ மூன்றினும்‌ மூப்புற்று, 
அன்பின்‌ நிறைபவர்‌ தம்மோடு எண்ணி என்ற தொடர்களும்‌ 
குறளை நினைவு படுத்துவன வே! 


“நிருபர்கோன்‌ விழைப நெஞ்சில்‌ 
தான்விழை யாது நீத்து 
அருகுறுங்‌ காலை உற்றும்‌ 
அகலும்போது அகன்று போயும்‌ 
மருவிய வேற்றோர்‌ சொற்குப்‌ 
புறங்கொடா வண்ணம்‌ வேட்ட 
வருமொழி உரைத்தும்‌ வானும்‌ 
வையமும்‌ மதிக்க உற்றார்‌.” (374) 


என்ற பாடலில்‌, 


“அகலாது அணுகாது தீக்காய்வார்‌ போல்க 
இகல்வேந்தர்ச்‌ சேர்ந்தொழுகு வார்‌'' 


“*கேட்டார்ப்‌ பிணிக்கும்‌ தகையவாய்க்‌ கேளாரும்‌ 
வேட்ப மொழிவதாம்‌ சொல்‌” 


ஆகிய குறள்களின்‌ பொருள்‌ பொதிந்துள்ளமை காணலாம்‌. 


'வேற்றோர்‌ சொற்குப்‌ புறங்கொடா .வண்ணம்‌ வேட்ப 
வருமொழி உரைத்து என்ற பகுதி, 'சொல்லுக சொல்லைப்‌ பிறி 
தோர்சொல்‌ அச்சொல்லை வெல்லும்சொல்‌ இன்மை அறிந்து, 
என்ற குறளை நினைக்கச்‌ செய்கிறது. 


“ஊழினிற்‌ பெரிய யாவை 
அஃதுற வேறா ஒன்று 
சூழினும்‌ முன்னா வந்து 
்‌ தோன்றும்‌” 


என்ற தொடர்‌ “ஊழிற்‌ பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும்‌ 


14 வானர வீர 


தான்‌ முந்துறும்‌'” என்ற குறளின்‌ மறுபதிப்புத்‌ தானே! 
“கண்டு கேட்டு உண்டுஉயீர்த்து உற்றுஅறியும்‌ 
ஐம்புலனும்‌ ஒண்டொடி கண்ணே உள”! 
என்ற குறள்‌ ஜம்புலத்துக்கு ஒருங்கே இன்பம்‌ தருபவர்‌ 
மங்கையரே என்று கூறுகின்றது. 


மங்கையர்‌ மட்டுமன்று மக்களும்‌ நமக்கு ஓம்புலத்துக்கும்‌ 
இன்பம்‌ தருபவரே என்று புதுவது புனைகின்றார்‌ இவர்‌. 
“சயினைக்‌ கண்டும்‌ செவ்வாய்‌ 

மழலையந்‌ தீஞ்சொல்‌ கேட்டும்‌ 
நூயசெங்‌ கையி னாலே 

துழாவிய அமுதம்‌ உண்டும்‌ 
நேயமாய்‌ உச்சி மோந்தும்‌ 

தழுவீயும்‌ நிருபன்‌ ஆங்கே 
ஏயபே ருவகை பொங்க 

இருந்தனன்‌" (234) 


என்பது இவர்‌ காட்டும்‌ இனிய காட்ச. 


*செங்கையினாலே துழாவிய அமுதம்‌' என்ற தொடர்‌ 
“அமிழ்தினும்‌ ஆற்ற இனிதேதம்‌ மக்கள்‌ சிறுகை அளாவிய கூழ்‌" 
என்ற குறளின்‌ நிழல்‌ அன்றோ! 

“ஏனை நெல்லினைப்‌ பண்டியில்‌ இல்லினில்‌ கொடுவந்து 

ஆன தேவர்க ளோடு தென்புலத்தவர்‌ விருந்து 

மான மார்கிளை யாவர்க்கும்‌ வழங்கஎஞ்‌ சியதை 

ஊனம்‌ இல்லதோர்‌ மனையொடு உண்டுவீற்‌ றிருப்பார்‌.”' 
என்ற பாடல்‌ “தென்புலத்தார்‌ தெய்வம்‌ விருந்துஓக்கல்‌ தான்‌ 
என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல்‌ தலை' என்ற குறளிலிருந்து 
கிளைத்தே! 

“நிருபர்கோன்‌ விழைவ நெஞ்சில்‌ 

தான்விழை யாது நீத்து” (374) 
என்ற தொடர்‌ “மன்னர்‌ விழைய விழையாமை மன்னரான்‌ 


மன்னிய ஆக்கம்‌ தரும்‌' என்ற குறளை முன்‌ நிறுத்துகின்றது. 
மேலும்‌ இத்தொடர்‌, 


மதுரைப்‌ புராணம்‌ 55 


““இடுகுடைத்தேர்‌ மன்னர்‌ எமக்குஅமையும்‌ என்று 
கடிதவர்தாம்‌ காதலிப்ப தாம்காதல்‌ கொண்டு 
முடிய எனைத்தும்‌ உணரா முயறல்‌ 

கடிய கனைத்து விடல்‌.” 


என்ற பழமொழிப்‌ பாடலின்‌ சாரம்‌ என்றும்‌ கொள்ளலாம்‌. 


“உருள்பூந்‌ தண்தார்‌ புரளும்‌ மார்பினன்‌' என்ற திருமுரு 
காற்றுப்‌ படைத்‌ தொடர்‌ “உருள்‌ பூந்தண்டார்‌ முருகன்‌' 
என்று கையாளப்‌ பட்டுள்ளமை காணலாம்‌. 


“இறுவிலைக்‌ காலந்‌ தன்னில்‌ 

விலக்குவ தீய நாளில்‌ 
பறவையும்‌ தட்பப்‌ போகி 

இரப்‌ பினும்‌ பண்பின்‌ ஈந்து 
வறியவர்‌ வறுமை தீர்க்கும்‌ 

மதுரைவாழ்‌ பாண்டி மன்னன்‌”'(370) 


என்ற பாடற்பகுதி புறநானூற்றின்‌ கருத்தைக்‌ கொண்டுள்ளது 
என்பது வெளிப்படை. 


“கன்றுகுணிலாக்‌ கனியுகுத்த மாயவன்‌' என்ற லெம்பின்‌ 
குரல்‌ “கன்றுகுணிலாக்‌ கனியுகுத்த காயாமேனிமால்‌' என இதில்‌ 
எதிரொலிக்கிறது. 

“கருமுகி லுழைப்பல கமலம்‌ பூத்தெனத்‌ 

இருவுரு வெய்திய செம்மல்‌.” 
என்ற தொடர்‌, 

“கருமுகில்‌ தாமரைக்‌ காடு பூத்துநீடு 

இருசுடர்‌ இருபுறத்து ஏந்தி ஏந்தலர்த்‌ 

திருவொடும்‌ பொலியஓர்‌ செம்பொன்‌ குன்றின்மேல்‌ 

வருவபோல்‌ கலுழன்மேல்‌ வந்து தோன்றினான்‌!” 
என்ற கம்பன்‌ பாடலின்‌ சாரந்தானே! 

“குயிலைப்‌ பொருவும்‌ இன்மொழியை 

நினைத்த நெஞ்சை குறைத்திட்டான்‌.”” 
என்று இராவண வதத்தை இவர்‌ குறிப்பிடுவது, 


16 


“கள்ளிருக்கும்‌ மலர்க்‌ கூந்தல்‌ சானகியை 
மனச்சிறையில்‌ கரந்த காதல்‌ 

உள்ளிருக்கும்‌ எனக்‌ கருதி உடல்புகுந்து 
தடவியதோ ஒருவன்‌ வாளி, 


என்ற கம்பன்‌ பாடலின்‌ சுருக்கந்தானே! 


“முருகார்‌ மலரை ஒருகோடி. 
வண்டு வீழ முடித்திலகும்‌ 
மருஆர்‌ கூந்தற்‌ கொம்மைமுலைக்‌ 
குறத்தி விழியை வண்கரத்தின்‌ 
பருவேல்‌ பொருவும்‌ எனஇணைத்துப்‌ 
பார்த்துப்‌ பார்த்துஉள்‌ மகிழ்கரும்‌ 
உருள்பூந்‌ தண்டார்‌ முருகன்‌.”" 


என்ற பகுதி நைடத்திலுள்ள காப்புச்‌ செய்யுளாகிய 


“தழைபடு கடுக்கை மாலைத்‌ 
தனிமுதல்‌ தலையிற்‌ சூடும்‌ 
குழவிவெண்‌ திங்கள்‌ இற்ற 
கோட்டது குறைஎன்று எண்ணி 
புழைநெடுங்‌ கரத்தாற்‌ பற்றிப்‌ 
பொற்புற இணைத்து நோக்கும்‌ 
மழைமதக்‌ களிறு!” 


என்பதிலுள்ள கற்பனையின்‌ சாயல்தானே ! 


வானர வீர 


“மாரனும்‌ அணங்கு கோல வடிவெடுத்து அணைய எண்ணும்‌ 
ஆரம a (233) என்ற பகுதி “ஆடலர்‌ பெண்மையை அவாவு 
தோளினாய்‌' என்ற கம்பர்‌ பாடற்‌ பகுதியையும்‌, வடிவு கண்டால்‌ 
மன்மதனும்‌ மடவார்‌ ஆக ஆதரம்‌ செய்வன்‌” என்ற பிள்ளைப்‌ 


பெருமாள்‌ ஐயங்கார்‌ வாக்கையும்‌ அடியொற்றியதே 


எடுத்துக்காட்டாக சில இங்கே சுட்டப்பட்டன. இன்னும்‌ 
பலப்பல இடங்களில்‌ முன்னோர்‌ மொழி பொருளைப்‌ பொன்னே 


போல்‌ போற்றியுள்ளார்‌ இவர்‌. 


“சாதியின்‌ இழிந்துளோர்‌ ஒழுக்கம்‌ தாழ்ந்துளோர்‌ 
ஏதமாம்‌ உறுப்பினர்‌ எனினும்‌ எம்முடைப்‌ 


மதுரைப்‌ புராணம்‌ 17 


பூதிசா தனவழி போற்றி னார்‌எனின்‌, 
மேதகு தேவரின்‌ வைத்தல்‌ வேண்டுமே,” 


என்ற பாடல்‌, 


“பாதியாய்‌ அழுகியகால்‌ கையரேனும்‌ 
பழிகுலமும்‌ இழிதொழிலும்‌ படைத்தோ ரேனும்‌ 
ஆதியாய்‌ அரவணையாய்‌ என்பர்‌ ஆகில்‌ 
அவர்‌அன்றோ யாம்வணங்கும்‌ அடிகள்‌ ஆவார்‌” 


என்ற அட்டப்பிரபந்தப்‌ பாடலின்‌ மறுவடிவமே. 
பழமொழிகள்‌ - உலகியல்பு 
காதலன்‌ தன்‌ வாழ்விழந்தால்‌ அந்திப்‌ பிறைநுதலார்‌ ஆர்‌ 
எனினும்‌ உய்யாரே. (83) 
கணவன்‌ வெறுப்ப வரும்‌ இல்வாழ்வில்‌ கானில்‌ போவதுவும்‌ 
நன்றாம்‌. (86) 


விதியினை ஈசன்‌, அல்லால்‌ யாவரே விலக்கற்‌ பாலார்‌. (91) 
சிந்தையிற்‌ பெரியோர்‌ சற உஞற்றிடல்‌ றுமைத்தாமே(92) 
துன்பம்‌ காந்தன்‌ துணைவர்‌ மைந்தர்கள்‌ செய்தாலும்‌ 
சினம்‌ கொண்டு செல்லுவர்‌ மின்‌ அன்னார்‌. (98) 


கையினிடை வெண்ணெயுற நெய்க்கு அலைவர்‌. (326) 
வேலையை வேலைதாவில்‌ விலக்குவார்‌ இல்லை. (212) 


அழகுடையோர்‌ முகம்‌ நோக்கின்‌ மின்னார்‌ நெஞ்சு 
அழலின்‌ இட்ட இழுது என உருகும்‌. இள மைந்தர்க்கும்‌ 
அனைத்து. (444) 

அரிய தவம்‌ செய்து உறும்‌ ஒர்‌ ஆணின்‌ குழவி அழல்கேட்ட 
உரிய தாய்போல்‌. (416) 


நீதிகள்‌ 


ஆடவர்‌ நல்லவர்‌ ஆகின்‌ பல மனைவியரைக்‌ கொள்ள 
மாட்டார்‌. (76) என்று ஏகதார விரதத்தின்‌ பெருமை பேசப்படு 
கிறது. 


18 வானர வீர 


அவ்வாறு ஒருத்திக்கு மேற்பட்ட மாதரை மணக்க நேர்ந்‌ 
தால்‌, அவர்‌ அனைவரிடமும்‌ ஒத்த அன்பினனாக இருத்தல்‌ 
வேண்டும்‌. வேறுபாடு கூடாது. (76) 


காமநாலைக்‌ கற்ற சில காமுகர்‌ பல பெண்களை மணப்பர்‌. 
தமக்கு விருப்பமான பெண்ணை மட்டும்‌ சேர்ந்து பிறரைப்‌ 
புறக்கணிப்பர்‌. (77) 


மாதர்‌ எப்பொருளை இழக்கவும்‌ சம்மதிப்பர்‌. தம்‌ 
கணவனின்‌ அன்பை இழக்க மட்டும்‌ சம்மதியார்‌. (83) 


மாதர்க்குக்‌ குழந்தை இல்லை எனினும்‌ பொருள்‌ இல்லை 
எனினும்‌ அவை பெருத்துன்பம்‌ அல்ல. கணவன்‌ அன்பு இல்லை 
யேல்‌ அதுவே பெருந்துன்பம்‌. கணவன்‌ அன்பு இழந்து வாழ்‌ 
வதிலும்‌ கானகம்‌ போவது நன்று. (86) 


தம்மிடம்‌ யாரேனும்‌ புறங்கூற வந்தால்‌, பெரியோர்கள்‌ 
இன்‌ சொல்லால்‌ அடக்குவது அறமாகும்‌. (87) 


பெற்றோர்க்குத்‌ தம்‌ மகளிரின்‌ துன்பம்‌ காண்பது இயலாத 
செயலாகும்‌. (89) 


சிறியவர்‌ அறியாமல்‌ தமை செய்வது இயல்பு. தீமை 
செய்யக்‌ கண்டால்‌ ஒரு முறை இரு முறை அறிவுரை கூறித்‌ 
இருத்துதல்‌ நன்று. உடனே தண்டிப்பது அறம்‌ அன்று. (90) 


பெரியோர்‌ சனம்‌ கூடும்படி செயல்‌ புரிவது சறுமையே 
பயக்கும்‌. 


ஆசாரியன்‌ அருளைப்‌ பெற்றவர்க்கு அடையப்படாத 
பொருள்‌ ஏதும்‌ இல்லை. (478) 


கணவனாயினும்‌, உடன்‌ பிறந்தவராயினும்‌, மைந்தராயி 
னும்‌ தமக்குத்‌ துன்பம்‌ செய்தால்‌ மகளிர்‌ பொறுக்க மாட்டார்‌. 
அவர்‌ மனம்‌ வேகும்‌. சினங்கொண்டு பிரிந்து செல்வர்‌. (98) 


சனம்‌ தவிர்தல்‌, இன்மொழி, கணவனே தெய்வம்‌ என்று 
நினைதல்‌ இவையே மகளிர்க்கு வேண்டிய பண்புகள்‌ - வாய்க்குச்‌ 


மதுரைப்‌ புராணம்‌ 19. 


சுவையாக உண்டிதின்றிகள்‌ : சமைக்கத்‌ தெரிந்திருப்பினும்‌ 
அவர்கள்‌ இனியர்‌ அல்லர்‌. (119). 


ஒப்பனை செய்துகொள்ளல்‌, அன்பு காட்டல்‌, அறவழி 
நிற்றல்‌, பணிவுடைமை, நாண்‌, மடம்‌, அச்சம்‌, பயிர்ப்பு 
ஆகிய இவை மகளிர்க்கு நன்மை பயக்கும்‌. அத்தகைய 
மாதரைச்‌ சேர்ந்த கணவர்‌ புண்ணியவான்கள்‌ .(120). 


அரசர்‌ இயல்பு 
அரசர்கள்‌ வைகறையில்‌ துயில்‌ எழுதல்வேண்டும்‌. 
ஓலக்கம்‌ சென்று அந்தணர்க்கு நிதிதந்து, அமைச்ச்ரோடு 
உசாவி, வந்த கடிதங்களை வினவி அவற்றிற்கு உடனே விடை 
எழுதவேண்டும்‌. (165). 


கணக்கர்‌ சொல்லும்‌ கணக்கினைக்‌ கேட்டு (166), ஒற்றர்‌ 
கூறும்‌ செய்தி உணர்ந்து, அதற்கு ஆவன எண்ணி, நீதிநூல்‌ 
படிக்கக்‌ கேட்டு, பகையரசர்‌ வந்து தரும்‌ திறைப்பொருள்‌ 
பார்த்து, படைகளின்‌ அணிவகுப்பு மரியாதை ஏற்க 
வேண்டும்‌. (167) 


காவலர்‌, புரோகிதர்‌ முதலியோர்க்கெல்லாம்‌ காட்சிக்கு 
எளியனாய்‌ அவர்கள்‌ குறை தீர்த்துப்‌ பின்பு மனையகம்‌ சேர்தல்‌ 
வேண்டும்‌. (168). 


வருகின்ற வரவை இரு பங்காக்கி ஒரு பங்கினைக்‌ 
கொடைக்கும்‌, ஒரு பங்கினைத்‌ தனக்குமாகக்‌ கோடல்‌ 
வேண்டும்‌. யார்மாட்டும்‌ பொதுவாக அன்பு செய்தல்வேண்டும்‌. 
காமம்‌, கள்‌, கவறு ஒழித்தல்‌ வேண்டும்‌. வேள்விகள்‌ செய்து 
வானவர்‌ கடன்‌ தீர்த்தல்‌ வேண்டும்‌ (169). 


எதிர்பாராத வகையில்‌ கோள்களின்‌ மாறுபாட்டால்‌ 
பஞ்சம்வந்தால்‌, அரசர்‌ களஞ்யெத்து நெல்லை அளித்துக்‌ 
குடிகளைக்‌ காத்தல்‌ வேண்டும்‌. அதுவும்‌ போதாதாயின்‌, 
பஞ்சம்‌ வந்தால்‌ கொள்ளை விலைக்கு விற்கலாம்‌ என்று பதுக்கி 
வைத்திருக்கும்‌ பேயரின்‌ நெல்லைக்‌ கவர்ந்து குடிகளுக்கு 
உதவுதல்‌ வேண்டும்‌. (172) 


20 வானர வீர: 


அமைச்சர்‌ இயல்பு 


கொடையாலும்‌ இன்‌ சொல்லாலும்‌ குடிகளை ஓம்பல்‌ 
வேண்டும்‌. தானிய விளைவைப்‌ பெருக்கவேண்டும்‌. இயற்கை 
யாலும்‌ பகைவராலும்‌ கேடு உண்டாயின்‌ சாம பேத தான 
தண்டம்‌ என்னும்‌ நான்கு உபாயங்களால்‌ மக்களைப்‌ பாது 
காத்தல்‌ வேண்டும்‌. (372) 


அறிவு சீலம்‌ காலம்‌ ஆகிய மூன்றிலும்‌ மூத்தவரோடு 
ஆராய்தல்‌ வேண்டும்‌. நெடுநீர்மை, மடிமை, தூங்கல்‌, மறவி 
ஆகிய நான்கும்‌ நீக்கி, புகழ்‌ பயக்கும்படி அரசன்‌ கூறும்‌ செயல்‌ 
களைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. (373). 


அரசன்‌ விரும்புவதைத்‌ தான்‌ விரும்புதல்‌ கூடாது. 
அகலாது அணுகாது தீக்காய்வார்போல்‌ அரசனுடன்‌ பழகுதல்‌ 
வேண்டும்‌. வேறு ஒரு சொல்‌ அச்சொல்லை வெல்லும்சொல்‌ 
இன்மை அறிந்து சொல்லுதல்‌ வேண்டும்‌, (374) 


அரிய செய்திகள்‌ 


மணிவாசகரை ஆட்கொள்ளக்‌ குருவாக வந்த சிவபெரு 
மான்‌ கையில்‌ இருந்த நூல்‌ “'வெஞானபோதம்‌”” (383) என்ப 
தால்‌ வெஞானபோதம்‌ மெய்கண்டாருக்கு முன்பே உள்ளது 
என்று தெரிகின்றது. 


“மீனம்‌எனப்‌ பார்த்துஆமை எனநினைந்து விறற்கோழி 

தான்‌எனவே அருச்சித்துச்‌ சடத்துவரும்‌ தொடக்ககற்ற 

ஞானமது சிவத்தினிடை நண்ணும்வகை அருள்கூர்ந்து” 
என்ற பகுதி வியப்புக்கு உரியது. (387) 


மீன்‌ தன்‌ முட்டைகளை இடையறாது நோக்கும்‌ இயல்புடை 
யது. அதைப்போல்‌ இறைவன்‌ உருவை இடையறாது நோக்கு 
தல்‌ வேண்டும்‌. ஆமை தன்‌ உறுப்புக்களை இயங்காமல்‌ அடக்‌ 
குவது போல்‌ பொறிகளை இயங்காமல்‌ அடக்கி இறைவனை 
நினைதல்‌ வேண்டும்‌. கோழி குப்பையைக்‌ கிளறித்‌ தான்‌ 
எடுத்த இரையைத்‌ தான்‌ உண்ணாமல்‌ குஞ்சுக்கே தந்துவிடுதல்‌ 
போல, தன்‌ பொருள்‌ முழுவதும்‌ இறைவனுக்கே சமர்ப்பித்து 


மதுரைப்‌ புராணம்‌ 27 


விடவேண்டும்‌ என்பதைக்‌ காட்டும்‌ இப்பகுதி நெஞ்சுக்கு த்‌ 
விருந்து. 


“அய நாளினில்‌ அறைஉறு நிதியமும்‌ அன்றி 

மேய வான்மழை மறுத்திடின்‌ விற்பம்‌என்று ஈட்டும்‌ 

பேயர்‌ தம்மனை நெல்லையும்‌ பெரிதெடுத்து உரிய 

தாயை ஓத்துஉணவு அருளுதி உயிர்ப்பயிர்‌ தழைப்ப?” 
(172) 


என்பதில்‌ தற்காலம்‌ நடைபெறும்‌ பதுக்கலையும்‌ பதுக்கல்‌ 
வேட்டையையும்‌ காணமுடிகன்றது. பதுக்குவோரைப்‌ பேயர்‌ 
என்று வைவது ஆசிரியரின்‌ கருணை உள்ளத்தைக்‌ காட்டுறெது. 


பாவங்களை நான்கு வகையாகப்‌ பிரித்துப்‌ பெயரிட்டு, ஒவ்‌ 
வொன்றையும்‌ விரிவாகக்‌ கூறுவதும்‌ அரிய செய்தியாகும்‌. 


ஆன்மா எது என்ற வினாவை எழுப்பி அதற்கு விடையாசகச்‌ 
சைவ சித்தாந்தக்‌ கருத்துக்களை விளக்குவது . மிகமிக அருமை, 
(451 - 67) 


இருநீறு செய்யும்‌ முறையை விரிவாகக்‌ கூறுகின்றார்‌. திரு 
நீறு மூவகைப்படும்‌ என்பது அரிய செய்தியாகும்‌. (வெதருமம்‌ 
உரைத்த சருக்கம்‌). 


சந்திரன்‌ சாப நீக்கம்‌ பெற்ற வரலாறு பல புராணங்களிலும்‌ 
காணப்படும்‌ ஒன்று. சந்திரனது பிறப்பு வளர்ப்பு முதலியன 
விளக்கமாகக்‌ கூறுவது வேறு புராணங்களில்‌ காண இயலாதது. 


சந்திரன்‌ சாபம்‌ பெற்று வருந்திய போது இறைவன்‌ அவன்‌ 
முன்‌ தோன்றி, அதற்கு முன்‌ சாபம்‌ பெற்றோர்‌ ,சிலரைக்‌ குறிப்‌ 
பிட்டு அவர்கள்‌ பெற்ற சாபங்களையும்‌ தொகுத்துத்‌ தருவது 
வேறு எங்கும்‌ காணாத செய்தி. (145-46) 


அழகிய பெண்களை விலைக்கு வாங்கி, அவர்களுக்குப்‌ 
பயிற்சியளித்து ஆலயங்களில்‌ நடனமாடுவதற்கு வழங்கியவர்கள்‌ 
அரம்பையர்‌ நலம்‌ துய்த்து இந்திரனாய்‌ வாழ்வார்‌ (330) என்று 
ஓர்‌ இடத்தில்‌ கூறுகின்றார்‌. 


22 வானர வீர 


சிவன்‌ கண்களினின்று முப்பத்தெட்டுத்‌ துளிகள்‌ வந்தன, 
அவையே போக பூமியில்‌ முளைத்துக்‌ கிளைத்து மரமாயின. 
அவை காய்த்த விதைகளே உருத்திராக்கமணிகள்‌. ஒரு முகம்‌ 
முதல்‌ பதினான்கு முகம்‌ வரை அவற்றிற்கு உண்டு. (சிவதருமம்‌ 
உரைத்த சருக்கம்‌) என்ற செய்தியும்‌ அரியதே. 


சொல்லணி 
இவர்‌ சொல்லணிகளுக்கு முதன்மை தரவில்லை. ஆயினும்‌ 
சொல்லணிகளைக்‌ கையாளும்‌ வல்லமை உண்டு என்பதை 
இரண்டோர்‌ இடங்களில்‌ சுட்டிச்‌ செல்கின்‌ றார்‌. 


முனிவர்கள்‌ ஆங்ஙனம்‌ முயல்வர்‌ மோனமே 

வனமல ரிடைச்செயும்‌ வண்டு பானமே 

அனநடைச்‌ சூர்கள்வந்‌ தகல்வர்‌ வானமே 
நனிஇல்லோர்க்கு உள்ளவர்‌ நவில்வர்‌ ஞானமே” (63) 
என்ற இப்பாடலின்‌ அடிதோறும்‌ இறுதிச்‌ சர்‌ அனைத்தும்‌ 
இயைபு என்னும்‌ தொடை பெற்றுள்ளது. 


“போகிமலர்‌ கைக்கொண்டு போகி அரிச்சிக்கும்‌ நல்ல 
போகி போல'(185) என்ற இடத்து போகி என்ற சொல்‌ 
மும்முறை வந்து வேறு வேறு பொருள்படுபவதைக்‌ காண 
லாம்‌. இவ்வாறு வருவது மடக்கணி (யமகம்‌) என்பர்‌. (போத - 
சென்று. போகி - இந்திரன்‌. போகி - பாம்பு.) 


அறு தொழிலோர்‌ அறு தொழிலோர்‌ ஆகாமல்‌ (12) 


மதிஎனும்‌ மதிஇல்‌ பித்தன்‌ (96) 
எள்ளிட வெள்ளிடம்‌ இன்றி (7) 
வேலையை வேலை தாவில்‌ (212) 


என்ற இடங்கள்‌ சொல்லணிக்குரிய எடுத்துக்காட்டுக்கள்‌. 
சோதிடக்‌ கலை 
௨௨3 த்‌ ம்‌ ்‌ ப்‌ ச 
இவர்‌ சோதிடக்‌ கலையை நன்கு அறிந்தவர்‌ ஆதலால்‌ 
சோதிடக்‌ கருத்துக்களை ஆங்காங்கே சுட்டிச்‌ செல்கின்‌ றார்‌: 
இரவி முன்‌ குசன்‌ பின்வெள்ளி நடக்கினும்‌ இடபம்‌ 
பரிய சிங்கம்மீன்‌ தேள்சனி உறிநும்மா பாவர்‌ 


மதுரைப்‌ புராணம்‌ 25 


மருவுஇராசி ஒன்று அடையினும்‌ பானுமத்‌ தியமும்‌ 
குருவுக்கு ஏழ்‌ஒன்‌ றில்‌ பாவர்‌ஆ யினும்மழை குன்றும்‌(171) 


மடங்கல்‌ இராசியில்‌ பொன்னோன்‌ வரும்பருவம்‌ 
மாசி மதி மகங்கள்‌ 


என்ற பகுதிகள்‌ இதற்கு எடுத்துக்காட்டு. 
சிவபிரான்‌ திருப்பெயர்கள்‌ 


இவர்‌ குறிப்பிடும்‌ சிவபிரான்‌ திருநாமங்கள்‌ இவரது வெ 


பக்தியை வெளிப்படுத்தும்‌. அவற்றைத்‌ தொகுத்துப்‌ 
பார்ப்போம்‌. 
அங்கணன்‌ 347, அங்கயற்கண்ணி பங்கன்‌ 1, அச்சு 


தனாம்‌ வென்‌ 487, அடியார்க்கு எளியவன்‌ 264, அண்ணல்‌ 
71, அத்தன்‌ 216, அந்திப்பிறை கொன்றை அணிந்திடும்‌ 
அண்ணல்‌ 289, அரன்‌ 72,215, அருணை மாமலை அமலன்‌ 
179, அருள்‌ வாரிதி 190, அலங்கிலைச்‌ சூலத்து அண்ணல்‌ 261, 
அலங்கிலைச்‌ கூலம்‌ ஏந்திய தடக்கை அமலன்‌ 72, அல்‌அமர்‌ 
கண்டன்‌ 126, அல்லைப்‌ பொருவும்‌ களத்து அண்ணல்‌ 189, 
அன்பருக்கு நலமே செய்யும்‌ கோமான்‌ 1, இலிங்க மூர்த்தி 251- 
346, ஈசனார்‌ 221, ஈசன்‌ 125, உமையம்மை காண நடனம்‌ 
செய்‌ சாமி 488, எந்தை 365-380, எம்மனைக்கோர்‌ பங்களித்த 
எந்தை 140, எம்மான்‌ 68, எம்மோர்களைகண்‌ 414 ஏழை 
பங்காளன்‌ 380, ஐயன்‌ 390, ஓவகைய கருத்தா 3, கங்கை 
அணி அமலன்‌ 191, கங்கையான்‌ 466, கங்கைப்‌ பெருக்காற்‌ 
றினில்‌ தோணி மணந்ததென்னக்‌ கதிர்விரிக்கும்‌ திங்கட்‌ 
கொழுந்து புனைமோலிச்‌ சிவன்‌ 266, கங்கையும்‌ பாந்தளும்‌ 
சடைக்கணி பரமன்‌ 66, கங்கை வேய்ந்தவன்‌ 22, கடவுள்‌ 447, 
கடுக்கைச்‌ சடையுடை வானோன்‌ 75, கடுத்திகழ்‌ மிடற்றின்‌ 
எந்தை 365, கண்ணுதல்‌ முதல்வன்‌ 71, கண்ணுதற்சாமி 365, 
கயிலை மலைப்‌ பெம்மான்‌ 200, கயிலைவாழ்‌ ஈசன்‌ 380, ௧௬ 
ணைக்கு ஒரு கொள்கலம்‌ 414, கருணை வாரிதி 179, கறைதோ 
யும்‌ மணிகண்டன்‌ 279, கனி மொழி பாகன்‌ 215, கன்னற்‌ 
குதலை மொழி பங்கன்‌ 156, காளம்‌ உண்டு அமரரைக்‌ காத்த 
கண்ணுதல்‌ 355, குமரி வண்டு அறைதரும்‌ கொன்றை சூடிய 
அமலன்‌ 343, குமுறி அளி பலகோடி. கூட்டுண்ண நறவுயிர்க்கும்‌ 


24 வானர வீர 


கொன்றைப்‌ பைந்தார்‌ உமையவள்‌ நாயகன்‌ 8, குழகன்‌ 187, 
குழவித்‌ இங்கள்வேணி அண்ணல்‌ 379, கூனல்‌ ௮ம்‌ பிறைசேர்‌ 
சென்னிக்‌ கூத்தன்‌ 377, கொன்றை மலர்‌ நதி அறுகு புனைந்‌ 
தான்‌ 140, கொன்றை முடித்தவன்‌ 392, கொன்றையஞ்‌ சடை 
யோன்‌ 70, கொன்றையந்தார்‌ வரதன்‌ 149, கோமான்‌ 1, 
சங்கரன்‌ 55, சம்பு 489, சிதம்பரநாதன்‌ 250, சுடுபொன்‌ 
அனைய நறுந்தோட்டுக்‌ கொன்றை அணியும்‌ சோமேசன்‌ 264, 
சூல மழுவாள்‌ கரத்தன்‌ 140, செஞ்சடை அத்தன்‌ 122, செல்வன்‌ 
142, சென்னியின்‌ அறுகும்‌ தும்பையும்‌ பிறையும்‌ கொன்றையும்‌ 
செருகிய சிவன்‌ 28, சோமசுந்தரலிங்கம்‌ 67, சோமசுந்தரன்‌ 468 
சோமநாதன்‌ 3, சோமபுரிச்சிவன்‌ 498, சோமலிங்கம்‌ 46, 
சோமனை அணிந்த நம்பன்‌ 382, தம்‌ பெருமாள்‌ 391, தாணு 
451, தில்லை உமாபதி 425, துண்ட மதி அணிந்தோன்‌ 245, 
தென்பால்‌ உறையும்‌ பெருமான்‌ 154, தேமேவு கொன்றையணி 
செஞ்சடையோன்‌ 1, தேன்‌ அமர்‌ கொன்றையஞ்‌ செல்வன்‌ 494, 
தோகை பாகன்‌ 411, நக்கன்‌ 199, நம்பன்‌ 489, நளிமதிச்‌ 
சடையோன்‌ 215, நனைபிலிற்றிய கொன்றை குடிய நாதனார்‌ 
422, நாதன்‌ 190, நித்தன்‌ 493, படர்சடைமேல்‌ துண்டமதி 
அணிந்தோன்‌ 245, பண்டைமறைகளும்‌ இன்னம்‌ காணரிய 
சிவலிங்கப்படிவம்‌ 181, பண்ணமை மகதியாழைப்‌ பழிக்கும்‌ 
அத்‌ தீந்சொற்‌ செவ்வாய்ப்‌ பெண்‌ ஒரு பாகன்‌ 284, பரமன்‌ 424, 
பவளவார்‌ சடையுடைப்‌ பரமன்‌ 254, பாச இயல்‌ கெட 
முருக்கும்‌ மூர்த்தி 380, பாலலோசவன்‌ 212, பிறைசேர்‌ சென்னிக்‌ 
கூத்தன்‌ 222, புனித மூர்த்தி 1 புனை தரு கங்கை வேணிப்‌ 
புனிதன்‌ 426, பூத நாயகன்‌ 407, பைய அரவம்‌ புனைந்தாடும்‌ 
பரமன்‌ 271, பையுடைப்‌ பாம்பணி பரமன்‌ 398, பொது நடம்‌ 
புரிகின்றான்‌ 220, பொன்விழுது விட்டனைய சடையான்‌ .140, 
மதவேள்‌ -மாய முன்னம்‌ எயில்‌ மூன்றும்‌ இளநகை செய்து 
எரித்த பெம்மான்‌ 290, மதி ஒண்கண்ணிச்‌ சடைத்‌ தலைப்‌ 
பெம்மான்‌ 285, மருதப்பன்‌ 182, மழவிடையோன்‌ 2, மழு 
வலான்‌ 421, மன்றற்‌ கடுக்கை துயல்‌ வருதோள்‌ வரன்‌ 480, 
மன்றினில்‌ உறைகுவான்‌ 403, மாமறையீன்‌ முடிவினிலே பேர 
தறிவே வடிவாகி மன்னினான்‌ 3, மாறன்‌ உரு எய்து செல்வன்‌ 
489, மான்‌ அமர்‌ கரன்‌ 210, மான்‌ கன்று ஒன்று மலர்க்கரத்துக்‌ 
கண்ணுதல்‌ 162, முக்கணான்‌ 123, முதல்வன்‌ 122, முதிராமுலை 


மதுரைப்‌ புராணம்‌ 25 


பங்கினன்‌ 415, முதுகுன்ற வில்லான்‌ 129, முத்திக்கு ஒரு வித்‌ 
தாகி உறை முதல்வன்‌ 208, முன்னஉன்‌ 132, மூன்றாம்‌ திதிப்‌ 
பிறை அணிந்தான்‌ 366, மைக்‌ கருங்‌ களத்தன்‌ 474, வள்ளல்‌ 
490, வானவன்‌ 446, விடங்‌ கொள்‌ மணிமிடற்று இறைவன்‌ 
239, விடையின்‌ அண்ணல்‌ 420, விமலன்‌ 52, வில்வம்‌ குடும்‌ 
வரதர்‌ 222, வேடர்தம்பிரான்‌ மென்‌ ற ஊன்‌ மிசைந்து வீடருளும்‌ 
நீடு காளத்தி நிருமலன்‌ 178. 


உமையம்மை திருப்பெயர்கள்‌ 


உமையம்மையைக்‌ குறிப்பிடும்‌ சொற்றொடர்கள்‌ இவரது 
புலமைக்கும்‌ பக்திக்கும்‌ எடுத்துக்காட்டாவன. அவற்றைச்‌ சிறிது 
தோக்குவோம்‌. 


அங்கயற்கண்ணி, 1 அஞ்சன உண்கண்ணினாள்‌ 125, அழகு 
பெறும்‌ இரண்டுகயல்‌ இகலி மலைந்தால்‌ அன்ன அருட்‌ 
கண்ணாள்‌. 2, அன்பருக்கு அருள்‌ செய்‌ குணத்தினாள்‌ 4, 
ஆனந்தவல்லி 68, ஆனந்தவல்லி அம்மை 4, உமையவள்‌ 8-2, 
உலகம்‌ ஈன்றும்‌ கன்னி என உற்ற உமை 272, கடவுள்‌ மாக்‌ 
கற்புடைக்‌ கவுரி 341, கண்ணுதல்‌ இடம்‌ உறும்‌ உமை 854, 
கனிமொழி. 215, கன்னலின்‌ பாகினில்‌ அமுதம்‌ தேன்பால்‌ 
கண்டு கலந்தனைய அம்தஞ்சொல்‌ கன்னி 290, கன்னல்‌ 
மொழியாள்‌ 491, கன்னற்குதலை மொழி 156, கோநந்தன்‌ 
மனை வளர்ந்தோன்‌ தங்கை 4, சக்தி 456, சிவை 128, சுக 
வல்லி 491, தொலைவிலாத கற்பு ஓர்‌ உருக்கொண்டெனத்‌ 
தோன்றும்‌ மலைமகள்‌ 409, தோகை 411, பங்கய மலரினைப்‌ 
பழிக்கும்‌ வாள்முகக்‌ கொங்குலாம்‌ மலர்க்குழற்‌ கவுரி 357, 
பண்‌அமை மகதி யாழைப்‌ பழிக்கும்‌ அந்தீஞ்சொற்‌ செவ்வாய்ப்‌ 
பெண்‌ 284, பரமன்‌ பங்குறை தையல்‌ 298, பரை 291, பழ- 
மறையின்‌ முடியினும்‌ அப்பத்தர்‌ மனத்தினும்‌ வைகும்‌ 
பதத்தினாள்‌ 2, மழவிடையோன்‌ பங்கில்றை உமையவள்‌ 2, 
மாவடு நேர்ந்து அருள்‌ சுரக்கும்‌ மைத்த விழியாள்‌ 321, 
முதிராமுலை 415, முழுமதியம்‌ ஒரு கோடி ஓளிதருவதென 
ஒளிரும்‌ முகத்தினாள்‌ 2, வண்டிமிர்‌ பூங்குழலாள்‌ 291, 
விமலை 343. 


20 வானர வீர 


தீருமால்‌ திருப்பெயர்கள்‌ 

சிவபெருமான்‌, உமையம்மை திருப்பெயர்களைப்‌ பக்திச்‌ 
சுவையுடன்‌ தொடுத்த இவர்‌, திருமால்‌ திருப்பெயர்களையும்‌ 
சிறப்புறத்‌ தொடுத்துத்‌ தம்‌ சமயப்‌ பொதுமையைக்‌ காட்டு 
கின்றார்‌. 

அருட்கடல்‌ 386, ஆழிமாயவன்‌ 343, ஆளரி ஆகியே கன 
கன்‌ ஆருயிர்‌ மாளவே பிறந்தவன்‌ 355, இந்திரை குயாசலம்‌ 
பொருததோட்‌ கொண்டல்‌ 356, ஏற்ற மாற்றலர்‌ எல்லையில்‌ 
ஆவியைக்‌ கூற்றுக்கு ஈயும்‌ பரிதிகொள்‌ கொண்டல்‌ 362, 
கருணை ஓர்‌ உருவு கொண்டெனத்‌ தோன்றும்‌ இராமன்‌ 259, 
கருமுகிலுழைப்‌ பல கமலம்‌ பூத்தெனத்‌ திருவுரு வெய்திய செம்‌ 
மல்‌ 344, கன்று குணிலாக்‌ கனியுகுத்த காயாமேனிமால்‌ 480 
கோநந்தன்‌ மனை வளர்ந்தோன்‌ 4, சகம்‌ அளித்தவன்‌ 260: 
சங்கு சக்கரம்‌ வில்‌ வாள்‌ தண்டம்‌ தாங்கிய பங்கயச்‌ செங்க 
ணான்‌ 347, சீதரன்‌ 241, திருவின்‌ காதலன்‌. 184, திருவொடு 
கவுத்துவம்‌ திகழும்‌ மார்பன்‌ 352, நிறைதரும்‌ அவுணர்மாப்‌ 
படைகள்‌ நேரில்‌ வெஞ்சிறையினால்‌ புடைத்து மென்‌ சருகின்‌ 
சித்தியும்‌ கனுவறாச்‌ ற்றம்‌ஆர்‌ கலுழப்பாகன்‌ 358, பணமிருக்‌ 
கும்‌ பாந்தள்‌ மிசைத்‌ துயில்வோன்‌ 187, பாசடைத்‌ துளவம்‌ 
புனை பண்ணவன்‌ 361, பால்‌ நந்து திகழ்கரத்தான்‌ 4, பாவிள 
வெங்களியானைக்‌ கோடு கொண்ட பண்ணவன்‌ 321, புவனி 
பொதி தாளான்‌ 54, புனை துழாய்முகல்‌ 359, பைத்த பாம்பினில்‌ 
அறிதுயில்செய்‌ பண்ணவன்‌ 253, மஞ்சனைய மணிவண்ணன்‌ 322, 
மயில்‌ எருத்து உறழும்‌ மேனி மாயவன்‌ 380, மாவு மணி 
வண்ணன்‌ 1, மாயவன்‌ 288, வாசமார்‌ நறவு கொப்புளிக்கும்‌ 
வண்துழாய்‌ ஈசன்‌ 346. 


யாப்பு வகை 


இத்தால்‌ 500 பாடல்களே உடைய சிறுநூல்‌ ஆயினும்‌ 
இதனுள்‌ பதினெட்டு வகை யாப்புக்களைப்‌ பயன்‌ படுத்தியுள்‌ 
ளார்‌. சந்த விருத்தங்கள்‌ மட்டும்‌ ஏழு வகைகள்‌ உள்ளன. 

திருஞானசம்பந்தர்‌ பாடிய கோளறு பதிகத்திலுள்ள 
“வேயுறு தோளிபங்கன்‌' என்ற சந்தம்‌ வேறு யாருமே இதுகாறும்‌ 
கையாண்டதாகத்‌ தெரியவில்லை. இவர்‌ அந்தச்‌ சந்தத்தில்‌ 
மூன்று பாடல்கள்‌ மிகச்‌ செழுமையாக ஆக்கியுள்ளார்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 27 


பாடுவது அரிது எனக்‌ கருதப்படும்‌ காப்பியக்‌ கலித்‌ 
துறையை மிக எளிதாகக்‌ கையாண்டுள்ளார்‌. 


வில்லிபாரதத்தில்‌ முதற்பாடல்‌ 'நீடாழி உலகத்து' எனத்‌ 
தொடங்குவது. அது சந்தப்பாடல்‌ வகை. அந்த யாப்பில்‌ 
பாடுவது மிகக்‌ கடினம்‌. ஆதலால்‌ பலர்‌ அதைக்‌ கையாள்‌ 
வதே இல்லை. இவர்‌ அந்த யாப்பில்‌ சில பாடல்களைச்‌ 
செம்மையாக யாத்துள்ளார்‌. 


இரண்டே சீர்கள்‌ உடைய வஞ்சி விருத்தம்‌ ஒன்றும்‌ நூற்‌ 
பயனாக அமைந்துள்ளது கண்டு இன்புறலாம்‌. 
இவர்‌ பயன்படுத்திய யாப்பு வகைகள்‌:- 


காய்‌ காய்‌! காய்‌ காய்‌! மாதேமா - மாமாகாய்‌ மாமாகாய்‌- 
விளமாதேமா விளமாதேமா. என்ற வாய்பாடுகளில்‌ அமைந்த 
அறு சர்‌ விருத்தங்கள்‌, விளமா விளமா விளம்‌ விளம்மா என்ற 
வாய்பாடு கொண்ட எழுசர்‌ .விருத்தங்கள்‌, காய்‌ காய்‌ மாதேமா 
காய்‌ காய்‌ மா தேமா என்ற வாய்பாடு கொண்ட எண்சீர்‌ விருத்‌ 
தங்கள்‌. 


ஐஞ்சர்‌ கொண்ட கலி நிலைத்துறை காப்பியக்‌ கலித்துறை 
கள்‌ நான்குச£ர்‌ கொண்ட கொச்சகக்‌ கலிப்பா, கட்டளைக்‌ கலி 
விருத்தம்‌, கலிவிருத்தம்‌ ஆகியவைகள்‌, இரண்டுசீர்‌ கொண்ட 
வஞ்சி விருத்தம்‌, 

தானன தான தானன தான தனதான, தானதன 

தானதன தானதன தான, தானன தானன தானன தான, 

தன தனன தான தனன தான தனதான, தனன தானன 

தனன தானன தனன தானன தானனா, 

தனதன தானதந்‌ த தனதானதந்த தனதானதந்த தனன, 

தானான தானான தானான தானான தனதானன 

ஆகிய குறிப்புக்கள்‌ அமைந்த சந்த (ப்‌ போலிப்‌)ப்‌ பாடல்‌ 


வகைகள்‌ ஆகியவை இவர்‌ கையாண்டுள்ள யாப்பு வகைகள்‌. 


வடமொழிப்‌ புராணம்‌ 


வடமொழி வானர வீர மதுரைப்‌ புராணத்தை மானா 
மதுரை கோர்ட்டு அமீனா குருசாமி சாஸ்திரியார்‌ மொழி 


28 வானர வீர 


பெயர்த்துக்கூற, திரு வ. த. சுப்பிரமணியபிள்ளை அவர்கள்‌ 
தமிழில்‌ உரை நடையாக்கி 1901ஆம்‌ ஆண்டு சறுநூலாக வெளி 
யிட்டுள்ளார்கள்‌. 


திரு பிள்ளையவர்கள்‌ தமிழ்ப்‌ புராணத்தின்‌ ஏட்டுச்‌ 
சுவடியும்‌ பார்த்து அதிலிருந்து லெ செய்யுட்களையும்‌ அந்‌ 
நூலில்‌ இணைத்துள்ளார்கள்‌. அப்பாடல்களுள்‌ ஒன்று. 


ஓருகொம்பன்‌ இருசெவியன்‌ முக்கண்ணன்‌ 
நால்வாயான்‌ ஒளிரும்‌ பூவின்‌ 
மருவுகரம்‌ ஐந்துடையன்‌ சண்முகன்‌ தாய்‌ 
தத்தைமுனம்‌ வத்து தோன்றும்‌ 
பெருமையன்செஞ்‌ சடையணிந்தோன்‌ அடியவர்கள்‌ 
பிறவிஎனும்‌ பிணியை நீக்க 
அருள்‌ உதவும்‌ கற்பகப்பேர்க்‌ கணபதிதாள்‌ 
அன்பினொடும்‌ அகத்துள்‌ வைப்பாம்‌ 
என்னும்‌ கணபதி காப்புச்‌ செய்யுள்‌. - 
ஆனால்‌ தற்போது கிடைத்துள்ள ஏட்டில்‌ இப்பாடல்‌ 
இடம்‌ பெறவில்லை. ஒரு நூலுக்குக்‌ கணபதி காப்பு இன்றி 
யமையாதது எனக்‌ கருதி யாரோ ஒருவர்‌ இப்பாடலைப்‌ புராண 
ஏட்டில்‌ இணைத்திருக்கலாம்‌. 
வடமொழிப்‌ புராணத்துக்கும்‌ தமிழ்ப்‌ புராணத்துக்கும்‌ 
சிற்சில இடங்களில்‌ சிறு சிறு வேறுபாடுகள்‌ உள்ளன. 


்‌ லு ட ரக. 
அவற்றைச்‌ சிறிது காண்போம்‌. 


காளையார்‌ கோவில்‌ சிலிங்கங்களுக்குச்‌ சோமேசர்‌, 


காளிீசர்‌ எனப்பெயர்‌ என்பதும்‌, அங்குள்ள தீர்த்தம்‌ 
கஜபுஷ்கரணி எனப்படும்‌ என்பதும்‌ தமிழ்ப்‌ புராணம்‌ 
கூறவில்லை. 


வில்வவனத்துச்கு யுகந்தோறும்‌ வேறு வேறு பெயர்கள்‌ 
உண்டு என்பதும்‌ தமிழ்ப்‌ புராணம்‌ கூறாத ஒன்று. 


உக்கிர பாண்டியன்‌ தேரால்‌ வில்வக்‌ கன்றுகள்‌ அழிந்தன 


என்னும்‌ செய்தி 'வில்வத்து ஓர்‌இலை சாய்ந்து மாய்ந்தது' 
என்று தமிழில்‌ மாற்றம்‌ பெறுகிறது. 


மதுரைப்‌ புராணம்‌ 29 


திருநீற்றின்‌ வசைகள்‌ கல்பம்‌, அனுகல்பம்‌, உபகல்பம்‌, அகல்பம்‌ 
என நாலு வகை என்கிறது வடமொழிப்‌ புராணம்‌. உத்தமம்‌, 
மத்திமம்‌, அதமம்‌ என மூன்று வகை என்கிறது தமிழ்நூல்‌. 


பசுக்களில்‌ நந்தையின்‌ நிறம்‌ கோரோசனை நிறம்‌ என்றும்‌ 
சுலையின்‌ நிறம்‌ கருப்பும்‌ வெப்பும்‌ என்றும்‌ வடமொழி நூல்‌ 
கூற, அவை முறையே பொன்நிறம்‌ புகைநிறம்‌ என்கிறது 
தமிழ்நூல்‌. 


விபூதியைப்‌ புதுப்பாண்டத்தில்‌ வைத்து அதனுடன்‌. 
கற்பூரம்‌, விளாமிச்சைவேர்‌, தாழம்பூ, சண்பகப்பூ, மல்லிகை, 
நாவல்லி, பாதிரிப்பூ, தாமரைப்பூ, பலாசப்பூ, துளி, நாயுருவி, 
தர்ப்பையின்‌ நுனி, ஜாதிபுஷ்பம்‌ ஆகியவை கலந்து வைக்க 
வேண்டும்‌ என்று வடமொழி கூறும்‌ குறிப்புத்‌ தமிழில்‌ இல்லை. 


திருநீறு உத்தாளனம்‌ செய்யும்‌ இடங்கள்‌ சரசு, நெற்றி 
மார்புஆயெ மூன்று என்பது வடமொழி நூல்‌. தலை, நெற்றி 
என இரண்டிடமே சுட்டுகிறது தமிழ்நூல்‌. தரிக்கும்‌ இடம்‌ 
92, 8, 5, என்கிறது வடபுராணம்‌. 16, 8, 5 என்பது தமிழ்ப்‌ 
புராணம்‌. 


சிவன்‌ வில்வவனம்‌ அடைந்து உமையை விரைந்து நடக்கச்‌ 
செய்து தான்‌ பின்னே நடந்து செல்லும்‌ போது திருமால்‌ 
இலட்சுமியுடன்‌ வந்து தியாகவினோதன்‌ ஆனான்‌ என்று 
வடமொழிப்‌ புராணம்‌ கூறுகின்றது. 


வென்‌ வில்வவனத்தில்‌ உமைக்குச்‌ சிவதருமம்‌ உபதேசக்‌ 
கும்‌ போது திருமால்‌ (இலட்சுமியில்லாமல்‌) இமையவரோடு 
வந்து தியாகவினோதன்‌ ஆனான்‌ என்பது தமிழ்ப்‌ புராணம்‌. 


இராமன்‌ எதிரில்‌ சிவபிரான்‌ 16 வயது இளைஞனாக 
வந்தான்‌ என்கின்றது வடமொழிப்‌ புராணம்‌. இலிங்கத்தி 
னின்றும்‌ தோன்றி விடைமேல்‌ ' வந்தான்‌ என்பது தமிழ்ப்‌ 
புராணம்‌. 

விரதநாளில்‌ சுந்தரி விரகமுற்று வலியச்சென்று ஆனந்‌ 
தனைக்‌ கலந்தாள்‌ என்பது வடமொழிப்‌ புராணம்‌. ஆனந்தனே 
முதலில்‌ விரகமுற்றுச்‌ சுந்தரியை அணுக அவள்‌ அறம்‌ அன்று 


20 வானர வீர 


என்று மறுத்தாள்‌. ஆனந்தன்‌ விடாமல்‌ அவளை முன்கை 
ப்ற்றி மிகத்‌ துயரமுற்றமையால்‌ அவள்‌ உருக நேர்ந்தது என்று 


கூறி, “தரம்‌ உறு காமத்தன்மை தாங்களே உரைப்பதென்பது 


ருத்‌ டு 
ஆம்‌ எனல்‌ ஆவதன்றால்‌ அருங்குல மகளிர்க்கு'' என்ற கம்பன்‌ 
வாக்கிற்கயையப்‌ பெண்மைக்குப்‌ பெருமை சேர்க்கின்றார்‌ 


தமிழ்ப்‌ புராண அசிரியர்‌. 


மதுரையிலிருந்து வானரவீர மதுரை மூன்று யோசனை 
தாரம்‌ என்கிறது வடமொழிப்‌ புராணம்‌. தமிழ்ப்புராண 
ஆசிரியர்‌ இரண்டு யோசனை என்று உறுதியாகக்‌ கூறுகின்றார்‌: 
காரணம்‌ விளங்கவில்லை. 


இந்தப்‌ பதிப்பைப்‌ பற்றி 
இந்தப்‌ புராணத்தின்‌ ஓரே ஏட்டுச்‌ சுவடிப்‌ பிரதி கீழ்த்திசை 
ஏட்டுச்‌ சுவடி நரலகத்தில்‌ உள்ளது. அது முழுமையாக இருப்‌ 
பினும்‌ மிகமிகப்‌ பிழைபட எழுதப்பட்டுள்ள பிரதி. பல 
இடங்களில்‌ உண்மை வடிவங்களை அறிந்துகொள்வது மிகமிகக்‌ 
கடினமாக இருந்தது. எடுத்துக்‌ காட்டாக, 


'ஓறுமையைந்‌ தின்ப புறத்துற்றிடுமாதி தத்துவந்தன்னை 

யறிந்ததிலேதமின்‌ றி யிரண்டற நின்றிடும்‌ வாதவூரிறைவன்‌ 

பாதமனங்‌ கொள்வாம்‌' 
என்ற பகுதியைக்‌ காட்டலாம்‌. இதில்‌ 'ஒறுமையைந்‌ தின்ப 
புறத்துற்‌ நிடும்‌' என்பது முற்றும்‌ பிழைபட்ட வடிவம்‌. இதன்‌ 
உண்மை வடிவம்‌ ஆழ்ந்து ஆய்ந்தபிறகே தெளிவானது. ஓதும்‌ 
ஐயைந்தின்‌ அப்புறத்துற்றிடும்‌ என்பதே அந்த வடிவம்‌. 
பின்னாலுள்ள பகுதியையும்‌ யாப்பிலக்கணத்தையும்‌ பொருத்‌ 
இப்‌ பார்த்து, எதுகைநோக்கி அதன்‌ உண்மை வடிவைக்‌ காண 
முடிந்தது. இவ்வாறே பாடல்தோறும்‌ பல இடர்ப்பாடுகள்‌ 
ஓப்பிட்டுப்‌ பார்த்துத்‌ தருத்தம்‌ செய்து கொள்வதற்கு வேறு 
பிரதி எங்கும்‌ கிடைக்கவில்லை. 


இரு. பி. கே. நம்பியாரும்‌, கே. ௪. நாராயண குருப்பும்‌ 
1969-ஆம்‌ ஆண்டில்‌ வெளியிட்ட சென்னை அரசின்‌ மதுரை 
இராமநாதபுர மாவட்டக்‌ கோயில்கள்‌ என்ற ஆங்கில நூலில்‌, 
மானாமதுரையைப்‌ பற்றிச்‌ சிறிய குறிப்பு உள்ளது. மானா 


மதுரைப்‌ புராணம்‌ 81 


மதுரையில்‌ மூன்று கோயில்கள்‌ உள்ளன என்று அந்நூல்‌ 
கூறுகின்றது. 


1. நிர்த்தலமுடைய ஐயனார்‌ கோயில்‌, வரலாறு தெரிய 
வில்லை. சான்றுகள்‌ ஏதும்‌ இல்லை. கோயிலின்‌ நிலப்பரப்பு 
0:15 ஏக்கர்‌. மூலவர்‌ ஸ்ரீ ஐயனார்‌. மானாமதுரை ஜங்ஷனி 
லிருந்து 1 பர்லாங்‌ தூரத்தில்‌ உள்ளது. ஆண்டு வருமானம்‌ 
1961-இல்‌ 334 ரூபாய்‌. ஜங்கம சொத்து 2 கடைகள்‌. பூசை 
நாள்‌ ஒன்றுக்கு ஒருவேளை. பூசாரி பரம்பரையாக வரும்‌ 
வேளார்‌. 


2. ஸ்ரீ சங்கு விழாயகர்‌ கோயில்‌. வரலாறு தெரியவில்லை. 
சான்றுகள்‌ இல்லை. கோயிலின்‌ நிலப்பரப்பு 1:5 ஏக்கர்‌. 
மூலவர்‌ ஸ்ரீ சங்குவிநாயகர்‌. ரயிலடியிலிருந்து 15 மைல்‌ தூரம்‌. 
ஆண்டு வருமானம்‌ 1961-இல்‌ ரூ. 699. நகை 200 ரூபாய்‌ 
பெறுமானம்‌. வாகனம்‌-கேடயம்‌ (Keayaற) வாரம்‌ 2 முறை 
பூசை. பூசாரி பரம்பரை பிள்ளை. ஆண்டு விழா வைகாசி 
மாதம்‌. 


3. ஸ்ரீ இியாகவினோதப்‌ பெருமாள்‌ கோயில்‌ வரலாறு 
தெரியவில்லை. சான்றுகள்‌ இல்லை. நிலப்பரப்பு 0.3 ஏக்கர்‌. 
மூலவர்‌ தியாக வினோதப்‌ பெருமாள்‌. ஜங்ஷனிலிருந்து ; மைல்‌ 
தூரத்தில்‌ உள்ளது. ஆண்டு வருமானம்‌ 1961-இல்‌ 288 ரூபாய்‌. 
நன்செய்‌ நிலம்‌ 7:75 ஏக்கர்‌ உண்டு. நகை விலை மதிப்பிடப்‌ 
படவில்லை. வாகனம்‌ கருடன்‌. ஒருநாளைக்கு ஒருமுறை பூஜை. 
பரம்பரைப்‌ பட்டர்‌ பூசாரி. 


இந்த மூன்று கோயில்களின்‌ விவரம்‌ மட்டுமே மேற்படி 
நூலில்‌ உள்ளது. இப்புராணம்‌ குறிப்பிடும்‌ சோமேசர்‌ 
கோயில்‌ பற்றிய செய்தியே அங்கு இல்லை. இறுதியில்‌ குறிப்‌ 
பிட்டுள்ள ஸ்ரீதியாகவினோதப்‌ பெருமாள்‌ கோயிலின்‌ 
வரலாற்றை இப்புராணம்‌ குறிப்பிடுகின்‌ றது. 


பொருள்‌ உணர்ந்து படிப்பதற்கு வசதியாகப்‌ பெரும்‌ 
பாலும்‌ சந்திகள்‌ பிரிக்கப்பட்டுள்ளன. ஆங்காங்கே பொருள்‌ 
விளக்கத்தின்‌ பொருட்டுத்‌ துணைத்‌ தலைப்புக்கள்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. ஓவ்வொரு பாடலுக்கும்‌ குறிப்புரையும்‌ அருஞ்‌ 


22 ( வானர வீர 


சொற்பொருளும்‌ சுருக்கமாகத்‌ தரப்பட்டுள்ளன. ஓவ்வொரு 
சருக்கத்தின்‌ சுருக்கமும்‌ அந்தந்தச்‌ சருக்கத்தின்‌ முன்‌ தரப்‌ 
பட்டுள்ளது. 


சருக்கச்‌ சுருக்கம்‌ 
பாயிரம்‌ 


இப்பகுதியில்‌ முதன்‌ முதலாகச்‌ சோமேசருக்கு. வணக்கம்‌ 
கூறப்படுகின்றது. அதன்‌ பின்னர்‌ உமையவள்‌, சோமநாதன்‌, 
ஆனந்தவல்லி, முருகன்‌, சாத்தன்‌, வீரவாகு, வயிரவன்‌, நந்தி, 
மாகாளன்‌, மணிமான்‌, சண்டன்‌, சிவகணங்கள்‌, மூவர்முதலிகள்‌, 
மணிவாசகர்‌, தண்டீசர்‌, வாதராயணர்‌ (வியாசர்‌), கும்பமுனி, 
பிருகு, வாயு, முனிகணங்கள்‌, வாணி ஆகியோருக்கு விரிவாக 
வணக்கம்‌ கூறிவிட்டு இறுதியில்‌ வாழ்த்துக்‌ கூறப்படுகின்றது. 


அதன்பின்‌ ஒரு நூலுக்கு வேண்டிய இன்‌ றிய மயாத 
இலக்கணங்கள்‌ அனைத்தும்‌ சுருக்கமாகக்‌ கூறி, அத்தகைய 
நூலுக்கு முன்‌ என்‌ நூல்‌, தாமரை மலருடன்‌ கொட்டி 
மலர்ந்தது போலும்‌ என்று அவையடக்கம்‌ கூறப்பட்டுள்ள து. 


ஆக்குவித்தோன்‌ பெயர்‌, அவன்‌ செய்த திருப்பணிகள்‌, 
தந்த பெயர்‌, ஊர்ப்பெயர்‌ ஆகியவற்றுடன்‌ சுட்டப்‌ 
படுகின்றது. தந்தை பெயருடன்‌ நூலாசிரியர்‌ பெயர்‌ தரப்‌ 
படுகின்றது. 
ஹரிஓம்‌ கன்றாக! 


பாயிரம்‌ 


சோமேசர்‌ 


மாமேவும்‌ மணிவண்ணன்‌ உலகமெலாம்‌ 
காத்திடவும்‌ வனச வாசப்‌ 
பூமேவும்‌ நான்முகத்தோன்‌ படைத்திடவும்‌ 
சக்திவைத்த புனித மூர்த்தி 
தேமேவு கொன்றையணி செஞ்சடையோன்‌ 
அன்பருக்கு. நலமே செய்யும்‌ 
கோமான்‌ அங்‌ கயற்கண்ணி பங்கனிரு 
பதம்தலைமேல்‌ கொள்ளு வாமே! 1] 


1. மாமேவு மணிவண்ணன்‌ - திருமால்‌, நான்முகத்தோன்‌ - பிரமன்‌, 
மா - திருமகள்‌. சக்திவைத்த - ஆற்றலைத்தந்த, அங்கயற்கண்ணி பங்கன்‌ - 
மீனாட்சியம்மையை இடப்பாகம்‌ கொண்ட சோமேசன்‌. 


J4 


உமையவள்‌ 

முழுமதியம்‌ ஒருகோடி ஓளிதருவ 
தெனஓளிரும்‌ முகத்தி னாளை 

அழகுபெறும்‌ இரண்டுகயல்‌ இகலிமலைந்‌ 
தாலன்ன அருட்கண்‌ ணாளைப்‌ 

பழமறையின்‌ முடியினும்‌அப்‌ பத்தர்மனத்‌ 
தினும்வைகும்‌ பதத்தி வாளை 

மழவிடையோன்‌ பங்கில்டூறை உமையவளை 
நிதம்போற்றி வணங்கல்‌ செய்வாம்‌. 


சோமநாதன்‌ 

மாமறையின்‌ முடிமீதில்‌ பேரறிவே 
வடிவாகி மன்னி னானை 

நாமகள்கா தலன்முதலா ஐஓவகைய 
கருத்தாவாய்‌ நண்ணி னானை 

தாமரையும்‌ கயிரவமும்‌ சங்கினமும்‌ 
அன்னமும்சேர்‌ தடங்கள்‌ சூழும்‌ 

சோமபுரி யதனில்‌உறை சோமநா 
தனைநிதமும்‌ தொழுதல்‌ செய்வாம்‌. 


ஆனந்தவல்லி 


பால்நந்து திகழ்கரத்தான்‌ வசுதேவன்‌ 
தேவகிதன்‌ பால்வந்து ஆயர்‌ 


படைத்தல்‌, காத்தல்‌ 


என வரிசைப்படுத்துவது மரபு. இங்குக்‌ காத்தல்‌, 


படைத்தல்‌ என மாற்றப்பட்டுள்ளது. காப்புக்கடவுள்‌ திருமால்‌; இந்நூல்‌ 


இனிது காக்கப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌ என்னும்‌ 
இருமாலையும்‌, காத்தல்‌ தொழிலையும்‌ 
சொல்லுடன்‌ தொ 
மங்கலச்‌ சொல்‌. 

2, முழுமஇயம்‌ - பூரண சத்திரன்‌. கயல்‌-சுயல்‌ மீன்கள்‌. 
மலைத்தால்‌ அன்ன - போரிடுவது போன்ற. 
வைகும்‌ - வாழ்னெற. மழவீடையோன்‌ - சிவபெருமான்‌, 

போரிடுன்‌ ற கயல்‌ மீன்கள்‌ கண்களுக்கு உவமை. . 

3. மன்னினான்‌ - நிலையாக 


முதலா - முதல ஈகவுள்ள. 


குறிப்பு வெளிப்படும்ப்டி 
முன்னர்க்‌ கூறினார்‌. நூல்‌ மங்கலச்‌ 
ங்கப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌, மா (இருமசள்‌). என்பது 


இகலி-பசைத்து. 


பழமறை-பழமையான வேதங்கள்‌. 


இருப்பவன்‌. நாமகள்‌ காதலன்‌ - பிரமன்‌. 
ஐவகைய கருத்தா - படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌, 


மறைத்தல்‌, அருளல்‌ ஆயெ ஐந்தொழிலும்‌ செய்பவன்‌, கயிரவம்‌ - அல்லி மலர்‌. 


தடங்கள்‌- தி ர்நிலைகள்‌. சோமபுரி-வானரவீர மதுரை. 


மதுரைப்‌ புராணம்‌ 25 


கோன்நந்தன்‌ மனைவளர்ந்தோன்‌ தங்கையைஅன்‌ 
பருக்குஅருள்செய்‌ குணத்தி னாளை 

வான்‌அந்தி மதிமுடித்த சோமேசன்‌ 
வரிப்பமனம்‌ மகிழ்ந்து வைகும்‌ 

ஆனந்த வல்லிஅம்மை தன்னையெமது 
உளக்கமலம்‌ அதனுள்‌ வைப்பாம்‌. 4 


முருகப்பெருமான்‌ 


முருகார்‌ மலரை ஒருகோடி 
வண்டு வீழ முடித்திலகும்‌ 
மருவார்‌ கூந்தற்‌ கொம்மைமுலைக்‌ ; 
குறத்தி விழியை வண்கரத்தின்‌ 
பருவேல்‌ பொருவும்‌ எனஇணைத்துப்‌ 
பார்த்துப்‌ பார்த்துள்‌ மகிழ்கூரும்‌ 
உருள்பூந்‌ தண்தார்‌ முருகனடி 
உள்ளத்‌ தமைத்து வணங்குவாம்‌. 5 
புட்கலை கேள்வன்‌ - வீரவாகு - வயிரவன்‌ 
பூரணைபுட்‌ கலைகேள்வன்‌ திருப்பாதம்‌ 
வணங்கிஅரற்‌ பொருந்தாது ஆற்றும்‌ 
சிருடைய சிறுவிதியாம்‌ தக்கன்‌ உயர்‌ 
வேள்வியினைச்‌ சிதைத்த கொற்ற 
வீரனது சரணமலர்‌ உள்ளத்தும்‌ 
சிரத்தினிலும்‌ மேவச்‌ சேர்த்தி, 
மாரனும்‌ஏக்‌ கறும்‌எழில்சேர்‌ வயிரவன்‌ தன்‌ 
மலர்ப்பதமும்‌ வணங்கல்‌ செய்வாம்‌. . 6 


4. பால்நந்து-வெண்சங்கு. திகழ்கரத்தான்‌-இருமால்‌. தேவகிதன்‌ பால்‌- 
தேவ௫யிடத்து. வான்‌அந்திமதி-வான த்து வருகின்‌ ற அந்திக்காலத்துச்‌ சந்திரன்‌, 
வரிப்ப - இருமணம்‌ செய்து. கொண்டமையால்‌, 

5. முருகுஆர்‌ - தேன்‌ நிரம்பிய, மருஆர்‌-மணம்‌ நிறைந்த. த்‌ 
வட்டமானநகதில்‌. பொருவும்‌என - ஒப்பாகும்‌ என்று, குறத்தி(வள்ளி)யின்‌ 
கண்கள்‌ தன்‌ கைவேலுக்கு ஒப்பாகும்‌ என்று அக்கண்களை அவ்வேலுடன்‌ 
இணைத்துப்‌ பார்த்து மகிழ்வான்‌ முருகன்‌ என்றபடி. உருள்பூந்தண்தார்‌ -உருண்ட 
கடப்பம்‌ பூவாலாயெ குளிர்ந்த மாலை. 

6. பூரணை புட்கலைகேள்வன்‌ - ஐயனார்‌; சாத்தன்‌. அரன்‌ பொருந்தாது- 
சிவபெருமானைச்‌ சேராமல்‌, சிறுவிதி - தக்கனின்வேறு பெயர்‌, கொற்றவீரன்‌ - 


26 வானர வீர 


கந்திதேவர்‌, மாகாளன்‌, மணிமான்‌, சண்டன்‌ முதலியோர்‌ 
எள்ளிடவெள்‌ ளிடம்‌இன்றி நான்முகத்தோன்‌ 
முதலமரர்‌ கணங்கள்‌ ஈண்டும்‌ 
வெள்ளிமலை தனைக்காக்கும்‌ நந்திஇரு 
சரணமலர்‌ விரும்பிப்‌ போற்றித்‌, 
தள்ளரிய பெருந்திறல்சேர்‌ மாகாளன்‌ 
உ.யர்மணிமான்‌ சண்டன்‌ பாதம்‌ 
உள்ளமிசைக்‌ குடியிருத்தி ஏனையநற்‌் 
கணங்களையும்‌ உன்னல்‌ செய்வாம்‌. 7 


மூவர்‌ முதலிகள்‌ 
சமணர்களைக்‌ கழுவேற்றி அடர்சமய 
கோளரிதன்‌ தாள்கள்‌ போற்றி, 
அமலன துஅஞ்‌ செழுத்துஓதிக்‌ கல்புணையால்‌ 
கடல்கடந்த அப்பர்ப்‌ போற்றிக்‌ 
குமுறிஅளி பலகோடி கூட்டுண்ண 
நறவுயிர்க்கும்‌ கொன்றைப்‌ பைந்தார்‌ 
உமையவள்நா யகன்தடுத்தாட்‌ கொளவருசுந்‌ 
தரர்பதமும்‌ உளத்து வைப்பாம்‌. 8 
மணிவாசகர்‌ 
ஓதும்‌ ஐயைந்தின்‌ அப்புறத்து உற்றிடும்‌ 
ஆத தத்துவத்‌ தன்னை அறிந்து அதில்‌ 
ஏதம்‌ இன்றி இரண்டுஅற நின்றிடும்‌ 
வாத ஒர்‌இறை பாதம்‌ மனம்கொள்வாம்‌. - 9 


வீரவாகுத்தேவர்‌. மாரனும்‌ ஏக்கறும்‌ எழில்‌ - மன்மதனும்‌ தோற்று ஏக்கம்‌ 
அடைகின்ற அழகு. சரணமலர்‌ - பாதமலர்‌. 


7. எள்ளிட வெள்ளிடம்‌ இன்றி - எள்ளிடவும்‌ வெற்றிட மில்லாமல்‌ நெருக்க 
மாக, கணங்கள்‌ ஈண்டும்‌ - கூட்டம்‌ நெருங்குின்ற, வெள்ளிமலை - 
கயிலையங்கரி, நந்தி - நந்திதேவர்‌. ஏனையநற்‌ குணங்கள்‌  - மற்றைய 
சிவகணங்கள்‌. gy 

8. அடர்‌ - கொல்லுின்ற, சமய கோளரி - இருஞான சம்பந்தர்‌. அமலன்‌- 
இறைவன்‌. அஞ்செழுத்து - பஞ்சாட்சரம்‌, சுல்புணை - கல்லாயெ தெப்பம்‌, 
அளிகுமுறி - வண்டுகள்‌ ஆரவாரம்‌ செய்து, கூட்டுண்ண - கூடியிருந்து உண்ணும்‌ 
படி. தறவு உயிர்க்கும்‌ - தேனைச்‌ சுரக்கின்ற, 

9. ஐயைந்து- இருபத்தைத்து தத்துவங்கள்‌, பூதம்‌ 5, பொறி 5, புலன்‌ 5, 
கருமேந்திரியம்‌ 5, மனம்‌, புத்‌இி, சித்தம்‌, அகங்காரம்‌, ஆன்மா என்பன அவை, 


மதுரைப்‌ புராணம்‌ 27 


தண்டீசர்‌, வாதராயணன்‌, கும்பமுனி, பிருகு, 
வாயு முதலியோர்‌ 


நீதிபுரி தண்டீசன்‌ முதலான 
தொண்டர்பதம்‌ நினைந்து போற்றி, 
வேதம்நான்‌ காய்வகுத்த வாதரா 
யணன்பாதம்‌ விரும்பிப்‌ போற்றி, 
ஏதமிலாக்‌ கும்பமுனி பிருகுவா 
யுவின்பாதம்‌ இறைஞ்சிப்‌ போற்றி, 
மாதவத்தின்‌ துறைமேய முனிகணங்கள்‌ 
திருப்பதமும்‌ வழுத்து வோமே. 10 
நாமகள்‌ 


வண்டு சூழ்ந்து முரன்றணவி 
வாசம்‌ துதைந்து விரைநறவம்‌ 
உண்டு களிகூர்‌ வாலிதழ்த்தா 
மரைமேல்‌ இருக்கும்‌ ஒண்டொடியை 
அண்டர்‌ முதலோர்‌ அனைவருக்கும்‌ 
தாயாய்‌ உறையும்‌ ஆயிழையைத்‌ 
தொண்டர்‌ அகத்தும்‌ நாமீதும்‌ 
உறைபா ரதியைத்‌ தொழுதிடுவாம்‌. 11 
வாழ்த்து 
அறுதொழிலோர்‌ அறுதொழிலோர்‌ ஆகாமல்‌ 
நிதம்வாழ்க ! ஆன்கள்‌ வாழ்க! 
மறுவறுகண்‌ டிகைமாலை நீறுபுனை 
சிவன்‌ அடியார்‌ வாழ்க! மேகம்‌ 
நிறையமழை பெய்துஉலகு செழித்திடுக ! 
வேந்தர்செங்கோல்‌ நீடு வாழ்க ! 


அப்புறத்து உற்றிடும்‌ ஆதிதத்துவம்‌ - இருபத்தைந்துக்கும்‌ அப்பாற்பட்டு உள்ள 
முதல்‌. தத்துவம்‌ ; ஈசுவரதத்துவம்‌. ஏதம்‌ - குற்றம்‌, இரண்டு அற - சிவம்வேறு 
தான்வேறு என்னாமல்‌ ஒரு தன்மையாசு. வாதவூர்‌ இறை - மாணிக்கவாசகர்‌. 

10, - வாதராயணன்‌ - வியாசமுனி, கும்பமுனி - அசுத்தியன்‌, பிருகு - 
ஒருமுனிவன்‌. வாயு - மாருதக்‌ கடவுள்‌. மேய - விரும்பிய, 

11. முரன்று அணவி - ஒலியெழுப்பி நெருங்கி. வாசம்‌ துதைந்து - மணம்‌ 
பொருந்தி. 'விரைநறவம்‌ - மணமுடையதேன்‌. வாலிதழ்த்‌ தாமரை - வெள்ளை 
இதழ்களையுடைய தாமரை மலர்‌. ஒண்டொடி, ஆயிழை, பாரதி - சரசுவதி, 


98 § வானர வீர 


அறையும்‌இந்நூல்‌ கற்பாந்தம்‌ இருககஅவை 
வரும்செல்வத்து அமர்க மாதோ ! 12 


அவையடக்கம்‌ 
குலம்பெரியோர்‌; எவ்வனத்தோர்‌; 
உறுப்பனைத்தும்‌ குறைவில்லோர்‌; 
சலஞ்சலம்‌ஓர்‌ முத்துயிர்த்த 
தன்மையென விளங்கிடுவோர்‌; 
நலம்திகழ்பல்‌ லோர்பல்நாள்‌ 
நல்லஇலக்‌ கணம்நவின்றே 
இலங்குதசப்‌ பொருத்தம்‌௮ழகு 
ஏழ்மதம்‌எண்‌ ணான்குஉத்தி 13 
படலஉறுப்‌ போடு௮ணியிற்‌ 
. பகர்த்ததுறை ஒரீஇ உற்ற 
தொடைநலமும்‌ திணைதுறையும்‌ 
தழுவிஓரு துகளும்‌இன்‌ றி 
இடமுறுநாற்‌ பொருள்பயக்க 
இசைத்திடும்நூல்‌ முன்‌ என்நூல்‌ 
அடைதல்கஞ்சத்‌ துடன்கொட்டி 
அலர்ந்திடுதல்‌ மானுமே. 14 


12. அறு தொழிலோர்‌ - அந்தணர்‌. ஆன்கள்‌-பசுக்கள்‌. கண்டிகை-உருத்தி 
ராக்கம்‌. நீறு - இநுநீறு. கற்ப௱த்தம்‌ - ஊழிக்காலம்‌ வரை, 

13. தசப்‌ பொருத்தம்‌, (பத்து அழகு), ஏழு மதம்‌, எண்ணான்கு (32) உத்தி 
ஆஃயெவற்றின்‌ விளக்கம்‌ நன்னூற்‌ பாயிரத்தில்‌ காணலாம்‌. இப்‌ பாடல்‌ குளகம்‌. 
அடுத்த பாடலுடன்‌ முடியும்‌. 

14. படலம்‌-காவியத்‌இன்‌ உட்பிரிவு. அணி-அலங்காரம்‌, தொடை-பாவின்‌ 
உறுப்பு. இணை-அகத்‌இணை,புறத்தணைகள்‌. துகள்‌-குற்றம்‌. நாற்பொருள்‌ - 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடுகள்‌. பயக்க - தரும்படி, கஞ்சத்துடன்‌ - தாமரை 
யுடன்‌. கொட்டி-குளத்தில்‌ மலரும்‌ ஒருவகை மலர்‌. பூவெனப்‌ படுவது தாமரைப்‌ 
பூவே எனச்‌ சிறப்புப்‌ படைத்தது தாமரை மலர்‌. கொட்டி மலர்‌ ஒன்றுக்கும்‌ 
பயன்படாதது; மணம்‌ இல்லாதது. சான்றோர்‌ கவிதை தாமரைக்கும்‌, என்‌ கவிதை . 
கொட்டிக்கும்‌ ஒப்பாகும்‌. 

தாஸ்‌ இகழ்பல்லோர்‌ நாற்‌ பொருள்‌ பயக்க இசை த்திடு நூல்‌ முன்‌ என்று ஜன்‌ 
பாடல்‌ தொடருடன்‌ கூட்டிப்‌ பொருள்‌ காணுதல்‌ வேண்டும்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 99 


ஆக்குவித்தோன்‌--ஆக்கியோன்‌ . 
அடையலர்கே சரிசெல்வம்‌ கல்வி யுள்ளோன்‌; 
அருட்கானை தனில்தேர்கோ புரங்கள்‌ செய்தோன்‌; 
உடையார்வேள்‌ சுதன்‌;விசுவை மருது பூபன்‌ : 
உவப்பொடுவா னரவீர மதுரைத்‌ தொன்னூல்‌ 
வடமொழியைத்‌ தென்மொழியால்‌ வழங்கு கென்ன 
மதுரைநகர்த்‌ தெய்வசிகா மணிதான்‌ ஈன்ற 
குடமுனியை நிகரான கல்வி கேள்வி 


குலவியசுப்‌ பிரமணியன்‌ கூறி னானே. 15 


சருக்கச்‌ சுருக்கம்‌ 


நாட்டுச்‌ சருக்கம்‌ 

மேகங்கள்‌ மலையில்‌ மழை பொழிந்தன. மழைநீர்‌ 
நால்வகை நிலங்களின்‌ வழியே போய்க்‌ கடலில்‌. கலக்கும்‌. 
இடையிலே நதிகளாகி ஏரியிலே நிரம்பும்‌. வயல்களில்‌ 
உழவர்‌ உழவுத்‌ தொழிலை மேற்கொள்வர்‌. செந்நெற்பயிர்‌ 
கரும்புபோல்‌ ஓங்கிவளரும்‌. அவற்றை அறுத்து வண்டியில்‌ 
கொணர்ந்து களத்தில்‌ அடித்து வறியோர்‌ முதலியோர்க்குத்‌ 
தானம்‌ வழங்கியது போக மிஞ்சியதை வீட்டிற்‌ சேர்ப்பர்‌, 
தென்புலத்தார்‌ தெய்வம்‌ முதலியோர்க்கு. வழங்கித்‌ தாம்‌ 
உண்பர்‌. 

அத்‌ நாட்டுப்‌ பெண்கள்‌ கற்பிற்‌ சிறந்தவர்‌. எல்லா 

இலக்கணங்களும்‌ வாய்க்கப்‌ பெற்றவர்‌. ஆடவர்‌ அறிவு முதலிய 
பண்புகள்‌ ஒருங்கே பெற்றவர்‌. 

வயல்‌ எங்கும்‌ நெல்‌. வரப்பெங்கும்‌ மஞ்சளும்‌ இஞ்சியும்‌. 
புன்செய்‌ எங்கும்‌ பயறுகள்‌. வீடெங்கும்‌ செல்வக்‌ குவியல்‌. 
நீர்நிலை -எங்கும்‌ மலர்கள்‌. சோலை எங்கும்‌ குயில்களும்‌ 
மயில்களும்‌. நீர்‌ எங்கும்‌ சங்கும்‌ கயல்மீன்களும்‌. பசுக்கள்‌ 
அனைத்தும்‌ பால்‌ தருவன. 


15. அடையலர்‌ சேசரி-பகைவர்க்குச்‌ சங்கம்‌ போன்றவன்‌. சானைதனில்‌ - 


காளையர்‌ கோவிலில்‌. கானப்பேர்‌ என்பது காளையார்‌ கோவிலின்‌ பெயர்‌, : அது 
கானை என மருவியது. குடமுனி-அகத்தியன்‌, 


40 வானர வீர்‌ 


எங்கும்‌ சிவாலயங்கள்‌. எங்கும்‌ வேத ஓலி. எங்கும்‌ 
மங்கல வாழ்த்து. 


அந்நாடு பாண்டிய நாடு. அதன்‌ மன்னன்‌ பாண்டியன்‌. 
அவன்‌ தலைநகரம்‌ மதுரை. அந்நகருக்கு உயிர்‌ சிவபெரு 
மான்‌. அந்த மதுரைக்கு வானவர்‌ உலகமும்‌ ஒப்பு ஆகாது. 
மழை 

மல்லல்‌ வெண்முகில்‌ குழாங்கொடு வாரிவாய்‌ மடுத்து 

மெல்ல எய்தியே விசும்பெலாம்‌ பரந்துகால்‌ ஊன்றி 

நல்ல வர்க்குஓரு தீக்குணம்‌ தணுகுமாப்‌ போலத்‌ 

தொல்லை மின்‌இடி காட்டியே வரையில்நீர்‌ சொரிந்த. 16 
மழைநீர்‌ 

கரிம ருப்பொடு முத்தமும்‌ கழையினம்‌ ஈனும்‌ 

பொருவில்‌ முத்தமும்‌ பொன்னும்நன்‌ மணிகளும்‌ வரன்‌ றிப்‌, 

பரவீ வைப்பினில்‌ குறிஞ்சிவன்‌ பாலைநல்‌ முல்லை 


மருதம்‌ நெய்தலைச்‌ சாடியே வாரியின்‌ மன்னும்‌. 17 
உழுதொழில்‌ 
இடைய றநாதுசெல்‌ இனையதன்‌ னதியின்ஈர்ம்‌ புனல்கள்‌ 


புடையின்‌ வைகிய வயலினுள்‌ ஏரிவாய்ப்‌ புகுதக்‌ 


கடைய ரால்‌எங்கும்‌ கலப்பைகொண்டு உழுதுவித்துஇட்டுப்‌ 
படர்கள்‌ இன்றிவே ளாளர்கள்‌ பார்த்தனர்‌ வளர்ப்பார்‌. 78 


16. மல்லல்‌ - வளமையான; முகல்‌ -மேகங்கள்‌; குழாம்‌ கொடு - கூட்டமாக. 
வாரி வாய்‌ மடுத்து-கடல்‌ நீரைக்‌ குடித்து. தொல்லை - பழமையான; துன்பம்‌ தரு 
கின்ற. வரையில்‌- மலையிலே. சொரிந்த, பெய்தன. 

27. கரிமருப்பு- யானைத்‌ தந்தம்‌. கழையினம்‌ ஈனும்‌ முத்தம்‌-மூங்கிற்‌ கூட்டம்‌ 
தருன்ற முத்தம்‌. மூங்கிலில்‌ முத்துப்‌ பிறக்கும்‌ என்பது இலக்கிய மரபு. 

பொருவில்‌-ஓப்பில்லாத. வரன்‌ நி-வாரிக்‌ கொண்டு. வைப்பினில்‌ - ஐவகை 
திலத்திலே. வாரியின்‌-கடலில்‌. மன்னும்‌-சேரும்‌. Ey 

18. இனைய-இத்தகைய, ஈர்ம்புனல்கள்‌ - குளிர்ந்த தண்ணீர்‌. புடையின்‌ 
வைூயெ-பக்கத்திலே உள்ள. ஏரிவாய்‌-ஏரியின்‌ மதகு வழியாக, கடையர்‌ - உழவர்‌. 
படர்கள்‌-துன்பங்கள்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 41 


நெல்விளைதல்‌ 

கரும்புஇ தாம்‌எனக்‌ கண்டவர்‌ மருளுற வளர்ந்து 

வரம்பு போர்த்திட நெற்குலை வளைதலும்‌ மகிழா, 

அரிந்து வண்டியிற்‌ கொடுவந்து களத்தில்வைத்‌ தடித்து 
விரும்பும்‌ ஆதுலர்‌ ஆதியர்‌ பெறுகென வீச, 19 


உழவர்‌ இயல்பு 

ஏனை நெல்லினைப்‌ பண்டியில்‌ இல்லினிற்‌ கொடுவந்து, 
ஆன தேவர்க ளோடுதென்‌ புலத்தவர்‌ விருந்து 

மான மார்களை யாவர்க்கும்‌ வழங்கிஎஞ்‌ சியதை 

ஊனம்‌ இல்லதொர்‌ மனையொடும்‌ . உண்டுவீற்‌ றிருப்பார்‌. 20 
மகளிர்‌ மாண்பு 

அன்ன நாட்டினில்‌ மகளிர்கள்‌ கற்பினில்‌ அகலார்‌; 

கல்ந வின்றதோட்‌ கணவரே தெய்வம்‌என்று இருப்பார்‌; 
சொன்ன நூற்படி இலக்கணம்‌ அனைத்தையும்‌ தோய்ந்தோர்‌; 
பன்னும்‌ நற்குணம்‌ உடையவர்‌; நன்மொழி பகர்வார்‌. 21 


ஆடவர்‌ மாண்பு 


அங்கண்‌ ஆடவர்‌ அறிவருள்‌ அறம்திரு ஆற்றல்‌ 

கங்கை வேய்ந்தவன்‌ மேற்பக்தி கல்விநற்‌ கேள்வி 

தங்கும்‌ மானம்‌அன்பு எழில்கொடை தவமொடு பொறுமை 
பொங்கும்‌ நல்லொழுக்கு உள்ளவர்‌; நடுநிலை பூண்பார்‌. 22 
இனிய மாற்றமல்‌ லால்‌அறி கிலர்‌;எவ ரீடத்தும்‌ 

நனிவி ருப்பமுற்‌ றருளிமேய்‌ யன்புசெய்ந்‌ நலத்தோர்‌; 
புனித மார்பெரி யோர்களைத்‌ துணைக்கொள்வோர்‌; புகழோர்‌; 
அனகர்‌; செய்ந்நன்றி அறிபவர்‌; அடைக்கலம்‌ காப்போர்‌. 23 


19. மகுளுற-வியக்கும்படி. வரம்பு போர்த்திட-வரப்பை மூடும்படி. மகிழா- 
மகிழ்ந்து. ஆதுலர்‌-இரவலர்‌. வீசி-கொடுத்து. 

20. மானம்‌ ஆர்‌ - பெருமைமிக்க. எஞ்சியது - மீதமான்து. ஊனம்‌ - 
குற்றம்‌. வீற்றிருப்பார்‌ - பெருமிதத்துடன்‌ வாழ்வார்கள்‌, 

21. சற்பினிவ்‌ ௮சுலார்‌ - கற்பிலிருந்து வழுவமாட்டார்‌. சுல்நவின்‌ றதோள்‌- 
கல்லைப்‌ போல்‌ வலிமை பயின்ற தோள்களையுடைய. சொன்னதால்‌ - சாமுத்‌ 
இரிகா லட்சணம்‌ கூறும்‌ நூல்‌. 

22. அங்கண்‌ - அந்நாட்டில்‌ உள்ள. கங்கை வேய்ந்தவன்‌ - சிவபிரான்‌, 
நல்வொழுக்கு - நல்ல ஒழுக்கம்‌, 

23. இனிய மாற்றம்‌ - இன்சொல்‌. அனகர்‌ - அகங்காரம்‌ இல்லாதவர்‌, 


42 ்‌ வானர வீர 


கடிய வெல்வுரை கொலைகள்ளல்‌ சூதுநோய்‌ மறப்பு 
நடலை கோபம்வெம்‌ பகைபிறர்‌ மனைநயப்பில்லார்‌; ்‌ 
கொடுமை வெஃகுதல்‌ புறம்சொலல்‌ பொறாமைஉட்‌ கொள்ளார்‌ 
படியில்‌ வான்மழை மறுக்கினும்‌ பண்புகுன்‌ றாதார்‌. 24 
எங்கும்‌ வளம்‌ 
வயலெலாம்‌ செந்நெல்‌, கன்னல்‌. 
ட்‌ வரப்பெலாம்‌ மஞ்சள்‌, இஞ்ச. 
அயலெலாம்‌ புன்செய்ப்‌ பைங்கூழ்‌. 
அகமெலாம்‌ பொருளின்‌ குப்பை. 
கயமெலாம்‌ கழுநீர்‌, கஞ்சம்‌. 
காவெலாம்‌ குயில்‌;மா மஞ்ஞை. 
பயமெலாம்‌ சங்கும்‌ சேலும்‌. 
பசுவெலாம்‌ இனிய பால. - ்‌ ட 25 
எங்கணும்‌ வென்தன்‌ கோயில்‌. 
எங்கணும்‌ வேத கோடம்‌. 
எங்கணும்‌ வேள்வி ஓமம்‌. லிஸ்‌ உட 
எங்கணும்‌ தருமச்‌ சாலை. 
எங்கணும்‌ தொன்னூல்‌ ஓதல்‌. 
எங்கணும்‌ மழலைத்‌ தீஞ்சொல்‌. 
எங்கணும்‌ சிறந்த பொய்தல்‌. 
எங்கணும்‌ மணத்தின்‌ வாழ்த்தே. ்‌ 26 
பாண்டியன்‌ அரசு 
பொருவரு மருவார்‌ மணிமுடி உரிஞ்சும்‌ 
பூங்கழல்‌ புலியின்போத்து அன்னான்‌, - 
உரியவேந்து அலைக்கும்‌ கொல்குறும்பு அகழ்ந்தோன்‌, 
யாவர்க்கும்‌ உதவியே புரிவோன்‌, 


24, கன்னல்‌ - இருட்டு. நடலை - வஞ்சனை. வெஃகுதல்‌ - பிறர்‌ பொருள்‌ 
விரும்புதல்‌. படியில்‌ - உலூல்‌. 

23. சன்னல்‌ - கரும்பு, அயல்‌ - வயலுக்கு அருகே. புன்செய்ப்‌ பைங்கூழ்‌ - 
புன்செய்ப்‌ பயிர்கள்‌. அகம்‌ - பீடு. கயம்‌ - நீர்நிலை. கழுநீர்‌ - அல்லி, கஞ்சம்‌- 
தாமரை, கா - சோலை. மஞ்சை. மயில்‌. பயம்‌ - தண்ணீர்‌. சேல்‌-ஒருவகை 
மீன்‌, பால - பாலை உடையன. க ்‌ 

28, வேத கோடம்‌ - வேதஓசை, தொன்னூல்‌ - புராணங்கள்‌, பொய்தல்‌- 
மகளிர்‌ விளையாட்டு, A 


மதுரைப்‌ புராணம்‌ 


வருமுனம்‌ தெரியும்‌ அமைச்சரும்‌ படையும்‌ 
நிதியமும்‌ மறனும்வாய்த்‌ துள்ளோன்‌; 

அரசர்‌ ஏறு அனையான்‌; பொதுக்கடிந்து ஆளும்‌ 
பாண்டியன்‌ அனையநாட்டு அரசன்‌. 27 


மதுரை நகரம்‌ 

அன்னவன்‌ இருக்கை, அம்பரத்து அகன்ற 
அரிமதர்‌ மழைக்கண்பூ மாது 

தன்‌ ழில்‌ முகமே அதுஎன விளங்கும்‌ 
தரியலர்க்கு அணுகொணா வலத்த 

மன்‌எயில்‌ உடுத்த மதுரைமா நகரம்‌. 
அந்நகர்க்கு உயிர்என மருவும்‌ 

சென்னியின்‌ அறுகும்‌ தும்பையும்‌ பிறையும்‌ 
கொன்றையும்‌ செருகிய சிவனே. 28 

அனையவன்‌ எண்ணெண்‌ ஆடல்செய்‌ தமர்ந்தான்‌. 
இன்னும்‌என்‌ செய்யுமோ அறியேம்‌! 

கனியும்‌அன்‌ பினர்க்குக்‌ கருதியது அளிப்பான்‌. 
ஆங்கவன்‌ களைகணாக்‌ காக்கும்‌ 


27. பொருவரு - ஒப்பில்லாத. மருவார்‌-பலசைவர்‌. உரிஞ்சும்‌-தேய்க்கின்‌ ற. 
போரில்‌ தேற்ற பகையரசர்‌, வந்து வணங்குவதால்‌ அவர்கள்‌ முடியைப்‌ பாண்டிய 
னது பூங்கழல்கள்‌ தேய்க்கன்‌ றன. பூங்கழல்‌ - அழகிய வீரகண்டாமணி. புலியின்‌ 
போத்து அன்னான்‌ '- ஆண்புலி போன்றவன்‌. வேந்து அலைக்கும்‌ கொல்குறும்பு- 
அரசுக்குத்‌ தொல்லை தருகின்ற குறும்பர்‌. **அளவு வந்தால்‌ வேந்தனை அலைக்‌ 
கும்‌ கொலைவினைக்‌ குறும்பர்‌'' என்பது பரிமேலழகர்‌ இத்தொடருக்குத்‌ தரும்‌ 
விளக்கம்‌, அகழ்ந்தோன்‌ - வேரோடு அழித்தவன்‌. மறன்‌-வலிமை. அரசர்ஏறு- 
அரசருள்‌ ஆண்சிங்கம்‌ போன்றவன்‌. பொதுக்கடிந்து - உலகம்‌ பல அரசர்க்கும்‌ 
பொதுவானது என்ற சொல்லை நீக்க, இவன்‌ ஒருவனுக்கே உரியது என்னும்‌ 
புகழ்‌ படைத்தல்‌. அனையநாடு - அந்தநாடு. 

- 28. அன்னவன்‌ - அந்தப்‌ பாண்டியன்‌. இருக்கை - தலைநகரம்‌. இருக்கை 
மதுரை மாநகரம்‌ என்று கூட்டிக்‌ கொள்க. அம்பரத்து அகன்ற - சுடலினும்‌ 
அசுலமான. அரிமதர்‌ மழைக்கண்‌ - செவ்வரி படர்ந்த மதர்த்த குளிர்ந்த கண்‌ 
களையுடைய. விளங்கும்‌ மதுரை மாநகரம்‌ என்று இயையும்‌. தரியலர்க்கு - 
பகைவர்க்கு. 

அணுக ஒணா - அடைவதற்கு இயலாத. வலத்த - வலிமையுடைய. மன்‌ 
எயில்‌ - நிலைபெற்ற மதில்கள்‌. உடுத்த - வளைந்த, மருவும்‌ - மருவுவான்‌. 
சிவன்‌ மருவும்‌ என்று இயையும்‌. சென்னியின்‌ - தலையில்‌, செருயெ - அணிந்த, 


44 வானர வீர 


இனையநல்‌ வளம்கூர்‌ பாண்டிநன்‌ னாட்டுக்கு, 
அசுரரால்‌ கரிந்துபின்‌ இயற்றும்‌ 

தனிவிய னுலகம்‌ இணைகொலோ! காவல்‌ 
அளகையும்‌ மானுறும்‌ தகைத்தே! 29 


தோற்றுவாய்‌ 
பாட்டுச்‌ சுரும்பர்‌ முகைஅவிழ்க்கும்‌ 
பங்கே ருகத்தி விடைக்கிடக்கும்‌. 
மோட்டுக்‌ கயவாய்ப்‌ புனிற்றெருமை 
குளத்திற்‌ டந்து மூச்செறியும்‌. 
கோட்டுப்‌ பலவின்‌ பழம்சிதற 
வரால்கள்‌ குதிக்கும்‌ திருப்பாண்டி 
நாட்டின்‌ இயல்பு வகுத்துரைத்தாம்‌. 
நகரச்‌ சிறப்பு நவில்கிற்பாம்‌. 30 
சருக்கச்‌ சுருக்கம்‌ 
நகரச்‌ சருக்கம்‌ 


மதுரைக்குக்‌ கிழக்கே இரண்டு யோசனை தூரத்தில்‌ 
உள்ளது வானர வீரமதுரை. 


அது பகைவரால்‌ அணுக முடியாத மதில்களையுடையது. 


நால்வகை வருணத்தாரும்‌ வாழ்கின்ற வீதிகள்‌ அங்குண்டு. . 
எப்போதும்‌ ஆலயமணி ஒலித்துக்‌ கொண்டிருக்கும்‌. மை ற, 


யொலியும்‌ முரசொலியும்‌ மழையொலியும்‌ மாறாது ஒலிக்கும்‌. 
பலவித வேள்விகள்‌ நடைபெறும்‌. 


22. அனையவன்‌ - சிவபெருமான்‌, எண்ணெண்‌ ஆடல்‌ - அறுபத்து நான்கு 
திருவிளையாடல்‌. அளிப்பரன்‌- அளிக்கும்‌ பொருட்டு, களைகணா - புகலிடமாக. 


அசுரரால்‌ கரிந்து பின்‌ இயற்றும்‌ தனிவியனுலகு - அசுரரால்‌ எரிக்கப்பட்டுப்‌ ' 


பின்னர்‌ புதொகப்‌ படைக்கப்பட்ட தேவர்‌ உலகம்‌. இணைகொலோ - ஒப்பாகு 
மோ? அனசையும்‌ மானுறும்‌ தகைத்தே - குபேரபுரியும்‌ ஒப்பாகும்‌ தகைமை 
பதோ? இல்லை. த 
20. பாட்டுச்‌ சரும்பர்‌-பாட்டுப்‌ பாடுகின்ற வண்டுகள்‌, முகை அவிழ்க்கும்‌- 
மொட்டு விரிக்கன் ற. பங்கேருகத்தினிடை - தாமரை மலரினிடத்தே. இடக்கும்‌- 
| தேறுண்டு மயங்கிக்‌ இடக்கும்‌. மோட்டு எருமை - பருத்த எருமை. கயவாய்‌ 


எருமை - அகன்ற வாயையுடைய எருமை, புனிற்று எருமை - அண்மையில்‌: 


சன்றுபோட்ட எருமை. கோட்டுப்‌ பலவு - இளைகளையுடைய பலாமரம்‌, 


மதுரைப்‌ புராணம்‌ 45 


முக்கனிச்சாறு, தெங்கு, கமுகின்‌ பழங்கள்‌, பெண்கள்‌ 
சிந்திய முத்தம்‌ முதலியவற்றால்‌ தெருவில்‌ செல்வோர்‌ விரைந்து 
செல்ல இயலாது. 


அந்நாட்டு உழத்தியர்கள்‌ தம்‌ மக்களுக்கு விலையுயர்ந்த 
முத்துக்களை அணிவார்கள்‌. அங்கு வறியவரே இல்லை. 
காதலர்‌ சோலைகளுக்குப்போய்‌ மலர்பறித்து விளையாடி 
நீராடி மகிழ்வர்‌. இதுவே அவ்வூராரின்‌ பொழுதுபோக்கு. 


அவ்வூருக்கு அருகே வையை நதி கிழக்கு நோக்கி ஓடும்‌. 
ஊருக்குத்‌ தென்புறமாக ஓடும்‌ அந்நதி வானர வீரமதுரையில்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ சோமேசரை வணங்கிச்‌ செல்வதுபோலத்‌ 
தோன்றும்‌. 


சோலைகள்‌, மாடங்கள்‌, கோயில்கள்‌, அறங்கள்‌ முதலியன 


நிறைந்துள்ள இந்நகருக்கு நிகராகக்‌ குபேரன்‌ நகரை அன்றி 
வேறு எதைச்‌ சொல்ல இயலும்‌? 


நகரச்‌ சருக்கம்‌ 


வானரவீர மதுரை 
கூனல்வன்‌ மாறன்‌ கூடலி னுக்கோர்‌ குணபாலா 
ஆனஇ ரண்டாம்‌ யோசனை எல்லை அகத்தாங்குத்‌ 
தேன்‌இமிர்‌ பூம்பொழில்‌ பூந்தட வாரி சிறந்தோங்கும்‌ 
வானர வீரப்‌ பெயருடை மதுரைப்‌ பதிவைகும்‌. 27 


மதிளின்‌ சிறப்பு 
மேல்‌இவர்ந்து அணுகற்‌ கொண்ணா 
- விறற்படைப்‌ பொறியும்‌ சழிற்‌ 
சூலல்செய்து அணுகற்்‌ காகாச்‌ 
சுற்றுறு கிடங்கும்‌ முற்றும்‌ 


31. கூனல்‌ வன்‌ மாறன்‌-கூன்பாண்டியன்‌. கூடலினுக்கு-மதுரைக்கு. குண 
பாலா - கிழக்குப்‌ பக்கமாக. இரண்டாம்‌ யோசனை எல்லை அகத்து - இரண்டு 
யோசனை தூரத்தில்‌. தேன்‌ இமிர்‌-வண்டுகள்‌ பாடுகின்ற. பூந்தட வாரி-பூக்கள்‌ 
மலரும்‌ குளத்து நீர்‌. 


46 வான்ர வீர 


மாலீனோர்‌ அணுகற்‌ கொண்ணாக்‌ 
கற்புடை மடவார்‌ போலச்‌-- 

சாலநீண்டு அகன்று வைகும்‌ ட்‌ 
தமனிய இஞ்சி மாதோ. 92 


நால்வருணத்தார்‌ 
அந்தணர்‌ அகரம்‌ ஓர்பால்‌. 
அடையலர்க்கு இடியேறு அன்ல 
கந்தடு களிநல்‌ யானைக்‌ 
காவலர்‌ கோயில்‌ ஓர்பால்‌. 
நந்தல்டுல்‌ வணிக மாக்கள்‌ 
நவமணி மாடம்‌ ஓர்பால்‌. 
பிந்திய வேளாண்‌ மாந்தர்‌ 
பெருமனை ஓர்பால்‌ வைகும்‌. 33 


பல்வகை ஒலிகள்‌ 
அரனது சனக ரத்தின்‌ 
அதிரும்பல்‌ லியத்தின்‌ ஆர்ப்பும்‌ 
பொருவரு மறையோர்‌ வேதம்‌ 
புகன்‌றிடும்‌ ஒலியும்‌ பொற்புஆர்‌ 
மருமலி பூந்தார்‌ மன்னர்‌ 
முரசத்தின்‌ ஆர்ப்பும்‌ மற்றைக்‌ 
கரிபரி ஓலியும்‌ சூல்கொள் 


s > 


கார்‌ஓலி மாற்றும்‌ அன்றே. ்‌ 94 


32. மேல்‌ இவர்த்து-ஆகாயத்தில்‌ ஏறி. படைப்‌ பொ.றி-ஆயுத எந்திரங்கள்‌. 
சீழில்‌ ௬லல்‌ செய்து - பூமியின்‌ சழ்த்‌ தோண்டி. . இடங்கு - அகழி. மாலினோர்‌ - 
காமுகர்‌. மடவார்‌-பெண்கள்‌. சாலநீண்டு-மிக நீண்டு, வைகும்‌-இருக்கும்‌. தமனிய 
இஞ்ச -பொன்னால்‌ ஆயெ மதில்‌. 

பகைவர்‌ அணுக இயலாத மதிலுக்கு, காமுகர்‌ அணுக இயலாத மடவார்‌ 
உவமை. ப்‌ ்‌ 

23. அகரம்‌ அக்கரகாரம்‌. அடையலர்க்கு-பகைவர்க்கு. இடியேறு அன்ன 
காவலர்‌.கொடிய இீடியைப்‌ போன்ற அரசர்‌. கத்துஅடு யானை - சுட்டுத்தறியை 
மூ.றிக்கன்ற யானை. களியானை - மதயானை. நல்‌ யானை - நல்ல இலக்கண 
முடைய யானை. யானைக்‌ காவலர்‌ - யாளனைகளையுடைய அரசர்‌. கோயில்‌ - 

அரண்மனை. நத்தல்‌ இல்‌- அழிதல்‌ இல்லாத. 

ஏர. அரன்‌-ரிவபிரான்‌. சனகரம்‌-கோயில்‌. பல்லியம்‌ - பல வாத்தியங்கள்‌ . 

பொற்பு ஆர்‌-அழகு நிரம்பிய. மருமலி-மணம்‌ நிரம்பிய. கரி பரி-யானை, குதிரை, 


47 


மதுரைப்‌ புராணம்‌ 


க்க AP 
ண்ட்‌ IES ஷி 


க்‌ ந வ vat 55 00s 


பலவகை வேள்விகள்‌ 


அக்கினிட்‌ டோமம்‌ வாச 
பேயம்மா பவுண்ட ஈகம்‌ 

மிக்கவாம்‌ புரவி மேத 
வேள்வியின்‌ ஓம தூமம்‌ 

்‌ இக்கின்சாறு அடுதூ மத்தோடு 

எழிலிமண்‌ -டலத்தின்‌ எய்தித்‌ 

திக்கெலாம்‌ பரவ தோக்கி 
மழைஎனத்‌ திகைப்பர்‌ மன்னோ! 25 


வீதிவளம்‌ 
பலவு மாவின்‌ கனிச்சாறு 
தெங்கு கமுகின்‌ பழங்கள்‌ ஒளிர்‌ 
சிலைபோல்‌ நுதலார்‌ பரிந்தமுத்தம்‌ 
திரள்வெண்‌ கோட்ட கறைஅடிய 
இலகும்‌ களிற்றின்‌ மும்மதநீர்‌ 
இவுளி வாய்நீர்‌ இவை எல்லாம்‌ 
அலகில்‌ திருவீ தியிற்பொலிந்து 
செல்வோர்‌ விரைவை அடச்குமால்‌. 26 


கடைசியர்‌ பெருமிதம்‌ 
நனையார்‌ கமல முகைவெடித்த 
முத்தும்‌ கன்னல்‌ நகைமுத்தும்‌ 
பனிவெண்‌ டிங்கள்‌ எனத்தவமழும்‌ 
குடவாய்ச்‌ சங்கப்‌ பருமுத்தும்‌ 


சூல்‌ கொள்‌ கார்‌ - ஒலி மாற்றும்‌-சூல்‌ கொண்ட பருவ மேகங்களின்‌ ஓசையை 
ர்‌ - ட = al 
எச? அக்கனிட்‌ டோமம்‌ - சோம யாசகம்‌. பவுண்டரீகம்‌ -'ஒருவசை யாசம்‌. 
ரர மேதம்‌-அசுவமேதயாகம்‌. ' இக்கின்‌ சாறு - கரும்புச்‌ சாறு. அடுதூமம்‌ - 
காய்ச்சுகின்ற புகை. எழிலி மண்டலம்‌-மேக மண்டலம்‌. மழை என-மேகம்‌ என்று. 
36. பலவுமாவின்‌ கனிச்சாறு - பலாக்கனி, மாங்கனிகளின்‌ சாறு. தெங்கு - 
தென்னை. சுமுகு-பாக்கு மரம்‌. சிலைபோல்‌ நுதலார்‌-மகளிர்‌. பரிந்த முத்தம்‌ - 
கணவருடன்‌ ஊடிய ஊடலால்‌ அறுத்து எறிந்த முத்துக்கள்‌. வெண்‌ கோட்ட 
களிறு-வெண்‌ தந்தங்களையுடைய யானை. இவுளி-குதிரை. வாய்‌ நீர்‌-வாய்‌ நுரை. 
அலகு இல்லாத-அளவில்லாத; பலப்‌ பலவாகிய. விரைவு-மேகம்‌, 


45 வானர வீர 


தனியும்‌ தரைய தென்கடலில்‌ 
தோன்றும்‌ குளிர்‌இப்‌ பியின்முத்தும்‌ 
கனிவாய்‌ மழலைக்‌ கடைசியர்கள்‌ 
மக்கட்கு அணிவார்‌ கவினுறவே. 37 


நீர்வளம்‌ 
வள்ளக்‌ கமலத்‌ தனிற்சுரும்பும்‌ 
வண்டும்‌ இனிது வீற்றிருப்பப்‌ 
பிள்ளைப்‌ பெடையோடு அனம்வந்தாங்‌ 
கதனிற்‌ புகுத, அப்பிரசம்‌ 
மெள்ளத்‌ தவழ்ந்து புடைபெயரும்‌. 
வெந்துப்பு உடைய பெருவேந்தர்‌ 
தள்ளிச்‌ சிறியோர்‌ இடம்பிடித்தால்‌, 
அகலாது எவரே சார்வாரே? 28 


மக்கள்‌ பொழுதுபோக்கு 
உருவம்‌ மிகுந்த மகளிரொடும்‌ 
கொழுநர்‌ உயர்கா வகம்படர்ந்து 
மருவார்‌ மலர்கள்‌ பறித்தணிந்து ' 
வாவிப்‌ புடையோர்‌ மாதவிவாய்‌ 
இருகை விரித்துப்‌ பற்றிடினும்‌ 
அடங்கா முலைமார்பு உறஅணைத்தாங்கு 


37. நனைஆர்‌ கமலம்‌-தேன்‌ நிரம்பிய தாமரை. முகை வெடித்த-மொட்டு 
விரித்து சிதறிய. கன்னல்‌ நகை முத்து-கரும்பின்‌ சிரிப்புப்‌ போன்ற முத்து. 
நடலாய்ச்சங்கம்‌-குடம்‌ போன்ற வாயையுடைய சங்கு. குனியும்‌ இரைய-வளை 
இன்ற அலைகளையுடைய, இப்பி - முத்துச்‌ சிப்பி. கடைசியர்கன்‌-உழத்தியர்‌. 
மக்கட்கு - தம்‌ குழந்தைகளுக்கு, சுவினுற - அழகுண்டாகும்படி. 

26. வள்ளக்கமலம்‌ - வள்ளம்‌ போல்‌ வட்ட வடிவமான தாமரை மலர்‌, 
சுரும்பு, வண்டு - வண்டின்‌ வகை. பெடை - பெண்‌ அன்னம்‌. . அனம்‌ - ஆண்‌ 
அன்னம்‌. அதனிற்‌ புருத - அந்தக்‌ கமல மலரில்‌ புகுதலால்‌, அப்பிரசம்‌ - அந்தச்‌ 
கரும்பும்‌ வண்டும்‌, புடை பெயரும்‌-அவ்வீடம்‌ விட்டு அப்பாற்‌ போய்விடும்‌. 
வெத்துப்பு - வெவ்விய ஆற்றல்‌. சிறியோர்‌ இடம்‌ தள்ளிப்‌ பிடித்தால்‌ - ஆற்றல்‌ 
இல்லாத எளியோரின்‌ இடத்தைத்‌ தள்ளிப்‌ பிடித்துக்‌ கொண்டால்‌, எவரே 
அகலாது சார்வார்‌ - யார்தாம்‌ நீங்காமல்‌ இருப்பார்கள்‌? 

ஈரும்பு வண்டுகளுக்குச்‌ சிறியோரும்‌, ஆண்‌ அன்னத்துக்குத்‌ துப்புடைய 
பெருவேத்தரும்‌ உவமை, 


மதுரைப்‌ புராணம்‌ 49 


அரிய கரண வகைகற்று 
நீராட்டு அயர்ந்து மனைக்குஅணைவார்‌. 39 


குணபால்‌ ஒழுகும்‌ வையைவனும்‌ 
குடிஞை நன்னீர்‌ குடைத்தாடித்‌ 
துணைவான்‌ முலையில்‌ துகில்‌இறுக்கி 
அணிபொன்‌ மகளிர்‌ துவன்றுமுனம்‌ 
மணமா மலர்வெள்‌ வளை தூவித்‌ 
திரைமென்‌ கரத்தால்‌ வணங்குமென்‌ நால்‌, 
தணியாக்‌ காதல்‌ கொளும்‌அன்பர்‌ 
அவர்தாள்‌ தொழுதல்‌ புதுமைத்தோ ? 40 


வையை நதி 
பவளக்‌ கிளையும்‌ தாமரையும்‌ 
பாசக்‌ கொத்தும்‌ உற்பலமும்‌ 
குவளச்‌ சங்கும்‌ வராலும்முத்தும்‌ 
தாங்கிப்‌ பண்ணின்‌ இசைபாடி 
எவரும்‌ உவப்ப உத்தரதெக்‌ 
கணமாய்க்‌ குணபால்‌ ஏகும்வையை 
கவலை தவிர்க்கும்‌ சோமேசர்த்‌ 
தொழுது போதல்‌ கடுக்குமால்‌. 41 


39. உருவம்‌ - அழகு. கொழுநர்‌ - கணவன்மார்‌. காவகம்‌ படர்ந்து. 
சோலைக்குப்‌ போய்‌. மருஆர்‌ - மணம்‌ நிரம்பிய. வாவிப்புடை-பொய்கையின்‌ 
அருகில்‌. மாதவிவாய்‌ - மல்லிகைப்‌ பந்தரிடத்து. அரிய கரண வகை - கலவி 
முறை. நீராட்டு அயர்ந்து - நீர்‌ விளையாட்டுச்‌ செய்து. மனைக்குஃவீட்டுக்கு. 

40. குணபால்‌ ஒழுகும்‌ - கிழக்கே ஓடுகின்ற. குடிஞை-ஆறு. துவன்று 
முனம்‌ - நெருங்கி வரும்‌ முன்பே. வெள்வளை - வெண்சங்கு, திரை மென்கரத்‌ 
தால்‌ - அலையாகிய மெல்லிய கைகளால்‌. மகளிரைக்‌ கண்டு வையை நதி மலரும்‌ 
சங்கும்‌ தூவி வணங்குமாயின்‌, அவர்கள்‌ கணவன்மார்‌ அம்மகளிரை வணங்குவது 
புதுமை அன்று என்பது கருத்து. 

41, பாசிக்‌ கொத்து - நெட்டிப்‌ பூண்டின்‌ கொத்து. உற்பலம்‌ - கருநெய்‌ 
தல்‌ மலர்‌, தவளச்‌ சங்கு - வெண்‌ சங்கு. ௨.த்தரதெக்கணமாய்‌ - வடக்கு தெற்‌ 
காக. குணபால்‌ - கிழக்கே. சோமேசர்த்‌ தொழுது - சோமேசனைத்‌ தொழுது. 
சுடுக்கும்‌ - போலும்‌, 


50 வானர வீர 


தேவர்‌ வியப்பு 

எண்ணி லாமணி மாடங்கள்‌ இடந்தொறும்‌ ஏகிப்‌ 
பெண்ணின்‌ நல்லவர்‌ பெயர்தல்கண்டு அரம்பையர்‌ இனமென்று 
அண்மி நோக்கலும்‌ கண்ணிமைத்‌ திடுதல்கண்டு அகன்று 
மண்ணு ளார்‌என வானிடைப்‌ பெயர்குவர்‌ மாதோ. 42 


வண்டின்‌ செயல்‌ 
அலரிவா னவன்தான்‌ மேற்றிசை மறைந்தே 
இந்திரன்‌ திசைவயின்‌ அணுகும்‌ 
புலரியில்‌ சுரும்பர்‌ முளரிவான்‌ முகைமேல்‌ 
போத்தன புரிமுறுக்‌ கவிழ்த்தல்‌ 
.*. தலகவேற்‌ கொழுநன்‌ வரவுபார்த்‌ திருக்கும்‌ 
காதலிக்கு, அணுகினன்‌ என்னா 
நலனுறு பாங்கி குவிமுகம்‌ மலர்த்தும்‌ 
நன்றென விளங்கியது அன்றே. 43 


மயிலும்‌ குயிலும்‌ 
விண்தொட நிவந்து பணைத்துநால்‌ திசையும்‌ 
வியன்கிளை போக்கியே குழைத்த 
தண்டலை தோறுங்‌ கொண்டல்கண்‌ படுப்பக்‌ 
கணவரைக்‌ கண்டதை யலர்போல்‌ 


42. பெண்ணின்‌ நல்லவர்‌ - இந்நகரத்துப்‌ பெண்கள்‌. பெயர்தல்‌ கண்டு- 
நடப்பது நோக்கி. அரம்பையர்‌ - தேவலோக மாதர்‌. இனம்‌என்று - தம்‌இனம்‌ 
என்று கருதி. அண்மி - நெருங்க. 

தேவ கோகத்துப்‌ பெண்கள்‌ இந்நகரப்‌ பெண்களைக்‌ கண்டு தம்‌ இனமென்று 
௧௬இ அருகில்‌ வருவர்‌. இந்நசரப்‌ பெண்களின்‌ கண்கள்‌ இமைப்பதைக்‌ கண்டு, . 
இவர்கள்‌ அரம்பையர்‌ அல்ல; மண்ணுலகப்‌ பெண்டிரே என்று தெளிந்து 
வானத்துப்‌ போவர்‌ என்பது கருத்து. 

43. அலரி வானவன்‌ - சூரியன்‌. இந்திரன்‌ இசை - கிழக்கு. புலரியில்‌ - 
விடியற்காலையில்‌, குரும்பர்‌ - வண்டு. முளரிவான்‌ முசைமேல்‌ - தாமரையின்‌ 
சிறந்த மொட்டின்கண்‌. போந்தன புரிழுறுக்கு அவீழ்த்தல்‌ - போய்‌ அம்மொட்டி 
னது முறுக்களை அவீழ்ப்பது (மலர்த்துவது). பாங்கி - தோழி, நன்றுஎன - 
தற்செயல்‌ போல. 

வண்டு தாமரை மொட்டை மலர்த்துவது, தோழி தலைவின்‌ முகத்தை 
மலரச்‌ செய்வது போலும்‌ என்பது கருத்து. வண்டு தோழிக்கும்‌ தாமரை 
மொட்டு தலைவியின்‌ முகத்துக்கும்‌ உவமைகள்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 51. 


கண்டுகண்‌ களித்து மயில்கள்‌ஆட்‌ டயரக்‌ 
கதிரெதிர்‌ குவளையே போன்றும்‌ 

உண்டுஇனம்‌ வாழப்‌ பொறாதவர்‌ போன்றும்‌ 
முகம்குவிந்து ஓதுங்கும்மாங்‌ குயிலே. 44 


ஒப்பில்லா நகர்‌ 


மழவிடை அனைய மாக்கள்‌, 
மனங்கவர்‌ வடிவின்‌ மாதர்‌, 
ஓஒழிவிலா விளையுள்‌ சோலை, 
ஓங்கிய மாடம்‌ கோயில்‌, 
பழுதறு தருமம்‌ ஆதி 
எய்தும்‌இப்‌ பதிக்கு நேரா 
எழில்பெறும்‌ அளகை அன்றி 
யாதினை இசைக்கல்‌ ஆமே! 45 


தோற்றுவாய்‌ 
இன்ன நகரின்‌ இனிதுறையும்‌ 
எம்மான்‌ சோம லிங்கத்தின்‌” 
மன்னும்‌ விளையாட்‌ டி.னிற்சிறிது 
மறைதேர்‌ சவுன காதியர்க்கு 


44. விண்‌ தொட - ஆகாயத்தைத்‌ தொடும்படி. நிவந்து - மேல்‌ நோக்க 
வளர்ந்து. பணைத்து - பருத்து. கிளை போக்கி - களைகளைப்‌ பரப்பி. 
குழைத்த - குழைந்து தோன்றிய. தண்டலை - சோலை. கொண்டல்‌ கண்‌ 
படுப்ப - மேகங்கள்‌ கண்ணுறங்கலால்‌; மேசுங்கள்‌ தங்குதலால்‌. ஆட்டு 
அயர - விளையாட, கதிர்‌ எதிர்‌ குவளையே போன்றும்‌-சூரியன்‌ எதிரிலே 
குவளை மலர்‌ முசும்‌ குவிவதைப்‌ போலவும்‌. இனம்‌ உண்டு வாழப்‌ பெறாதவர்‌ 
போன்றும்‌ - தம்‌ இனத்தார்‌ வயிறார உண்டு வாழ்வதைக்‌ கண்டு பொறாமை 
கொள்பவர்‌ போலவும்‌. 

மயில்கள்‌ ஆடும்போது, குயில்கள்‌ ஒதுங்கும்‌ என்க. ஒதுங்குவதற்கு இரண்டு 
உவமைகள்‌ கூறப்பட்டுள்ளன. மயில்கள்‌ ஆடுவதற்குக்‌ கணவரைக்‌ கண்ட தையலர்‌ 
உவமை, 

45, மழவிடை அனைய மாக்கள்‌ - இளங்காளை போன்ற இளைஞர்கள்‌. 
பதிக்கு - நகரத்துக்கு. நேரா - ஒப்பாக. அளகை - குபேரன்‌ ஊர்‌, 

இந்நகருக்கு அளகாபுரியே இணையாகும்‌. வேறு எந்த நகரும்‌ இணை 
யாகாது என்றபடி, 


32 வானர வீர 


முன்னம்‌ சூதன்‌ வடநூலால்‌ 
மொழிந்தான்‌. அதனைத்‌ தமிழ்யாப்பில்‌ 
பன்னும்‌ விருத்தத்‌ தால்யார்க்கும்‌ 
எளிதில்‌ தெரியப்‌ பகர்கிற்பாம்‌ : 46 


ரருக்கச்‌ சுருக்கம்‌ 


புராண வரலாற்றுச்‌ சருக்கம்‌ 

நைம்மிச வனத்தில்‌ சவுனகர்‌ முதலிய முனிவர்கள்‌ 
பன்னிரண்டு ஆண்டுகள்‌ செய்யப்படும்‌ சத்திரவேள்வி என்ற 
யாகம்‌ தொடங்கினார்கள்‌. 


அப்போது வியாத முனிவரின்‌ சீடராகிய சூதமுனிவர்‌ 
அங்கு வந்தார்‌. முனிவர்கள்‌ சூதமுனிவரை வணங்கி ஆசனம்‌ 
தந்து உபசரித்தனர்‌. “வெ சரிதத்‌ தேன்‌ பருகும்‌ ஆவலால்‌ நீ 
என்று வருவாய்‌ என்று காத்திருந்தோம்‌. இப்போது வந்து 
விட்டாய்‌! 2வகதை அமுதம்‌ வழங்குக'என்று வேண்டினர்‌. 


சூதமுனிவர்‌ மகிழ்ந்து பதினெண்‌ புராணங்களுள்‌ வாயு 
சங்கிதையில்‌ பிருகு முனிவருக்கு வாயுதேவன்‌ கூறிய வரலாற்‌ 
றைக்‌ கூறத்‌ தொடங்கினார்‌. 


புராண வரலாற்றுச்‌ சருக்கம்‌ 


முனிவர்‌ சத்திரவேள்வி செய்தல்‌ 


மருதி றைந்திடும்‌ நைம்மிச வனத்தின்மே னாளில்‌ 
பெரிய மாதவச்‌ சவுனகர்‌ முதலினோர்‌, பெட்பால்‌ 
பருவம்‌ ஆறிரண்டு எய்தின்முற்‌ றுறும்‌எனப்‌ பகரும்‌ 


அருமை சான்றிடும்‌ சத்திர வேள்விஆற்‌ றினரால்‌. 47 
46. சவுனகாதியர்‌ - சவுனகர்‌ முதலிய முனிவர்‌. சூதன்‌ - புராணங்கள்‌ 
கூறும்‌ ஒரு முனிவன்‌. தமிழ்யாப்பில்‌ - தமிழ்ப்பாடல்களில்‌. பகர்கிற்பாம்‌ - 
சொல்லுவோம்‌. 
47. மரு- மணம்‌. மேனாளில்‌ - முற்காலத்தில்‌, பெட்பால்‌ - விருப்பத்‌ 
துடன்‌. பருவம்‌ ஆறிரண்டு- பன்னிரண்டு ஆண்டுகள்‌. எய்தின்‌ - கடந்தால்‌. 


முற்றுறும்‌ - முடிவு பெறும்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 33 


வியா தமுனிவன்‌ 

நீறுகண்‌ டிகையும்‌ பொருள்‌எனத்‌ தரித்த 
நிருமலன்‌; முப்பகை முடித்தோன்‌; 

ஆறுஅணிந்‌ தவன்நல்‌ லன்பின்முன்‌ எண்ண 
அமைந்தவன்‌; குண்டிகை தரித்தோன்‌; 

ஈறில்பே ரறிவன்‌ நிலம்‌, மலை, அலர்‌,கோல்‌ 
இயல்பு நல்‌ லருள்வலி இயைந்து 

தேறியே விழைவு வெகுளிவிட்டு அருநூல்‌ 
தெருட்டுறு வியாதன்பால்‌ சென்று. 48 


முனிவர்‌ வேண்டுகோள்‌ 


குணத்தினுக்கு இசைந்து வழிபடல்‌ புரிந்து 
கோதறு புராணநூல்‌ கற்றுத்‌ 
தணப்பருந்‌ தலைமைச்‌ சீடன்‌என்‌ றுறையும்‌ 
தகைமையன்‌ சூதன்‌ஆங்‌ குறலும்‌, 
மணத்தநீ ரதனால்‌ அருக்கிய முதல 
வழங்கிநல்‌ தவிசிடை இருத்தி, 
*இணைப்பிலா முனிவ சிவபக்தி மிகுந்தோம்‌ 
எம்மனோர்‌ களைகணே!” என்னா. 49 
பரவினர்‌ இசைப்பார்‌ சிவகதைத்‌ தேறல்‌ 
பருகயாம்‌ என்றும்‌இங்‌ கிருந்து 
தரவிருந்‌ தாய்நீ எனினும்வெவ்‌ வினைதான்‌ 
தள்ளுற வருதல்முன்‌ அகன்றாய்‌! 


48. நீறுகண்டிகை - திருநீறும்‌ உருத்திராக்கமும்‌. ஆறு அணிந்தவன்‌ - 
சிவபெருமான்‌. குண்டிகை - கரகம்‌, ஈறில்‌ - முடிவில்லாத. நிலம்‌ மலை அலர்‌ 
கோல்‌ இயல்பு - நிலம்‌ போன்ற பொறுமையையும்‌, மலை போன்ற உயர்வும்‌, 
அலர்‌ (மலர்‌) போன்ற முகமலர்ச்சியும்‌, துலாக்கோல்போன்ற சமநிலையும்‌, 
விழைவு வெகுளி - விருப்பு வெறுப்பு. தெருட்டுறு - தெளிய வைக்கின்ற. 
இப்பாடல்முதல்‌ மேல்‌ ஐந்து பாடல்களும்‌ குளசம்‌, 

49. தணப்ப அரும்‌ - நீங்குதற்கு அரிய; நீங்காத மணத்தநீர்‌ - மணமுடைய 
நீர்‌; வாசநீர்‌. அருக்கியம்‌ முதல்‌ - உபசார வசைகள்‌. தவிசிடை - ஆசனத்தில்‌. 
இணைப்பிலா - ஒப்பில்லாத. களைகணே - புகலிடமானவனே. என்னா - என்று 


கூறி, 


34 வானர வீர 


வருதிநீ விரைவின்‌ என இருந்‌ தேமுக்கு 
அவ்வணம்‌ வந்தனை! ஓயா! 
செரிதர அளித்தி வெகதை அமுதம்‌ 
என்றலும்‌ சிறப்புடன்‌ வியவா. 50 


18 புராணங்கள்‌ 


பிரமம்நற்‌ பாற்பம்‌ வைணவம்‌ சைவம்‌ 

பேசிய இலிங்கம்கா ருடநூல்‌ 
&.  அருமைசேர்‌ நார தீயம்பா கவதம்‌ 

ஆக்கினே யம்புகழ்க்‌ காந்தம்‌ 

வருபவு டீகம்‌ பிரமகை வருத்தம்‌ 
மார்க்கண்டம்‌ வாமனம்‌ வராகம்‌ 

தெரிபிர மாண்டம்‌ கூர்மம்மாண்‌ மச்சம்‌ 
எனப்புரா ணம்பதி னெட்டே. 57 


வரயுசங்கிதை 

நன்றிசேர்‌ அனைய புராணம்மூ வாறில்‌ 
தறியசை வத்துறை மொழிந்த 

குன்றல்‌இல்‌ வாயு சங்கிதை யதனில்‌, 
கூவிள வனத்துறை குழகன்‌ 

மன்றுகுழ்‌ புகழ்மை உறைந்தது முன்னம்‌ 
வாயுவா னவன்பிரு குவின்நெஞ்சு 

ஒன்றிட மொழிந்த அவ்வணம்‌ நுமக்குஈங்‌ 
குரைப்பென்‌என்று அருந்தவன்‌ உரைப்பான்‌. 52 


59. யாம்‌ என்றும்‌ இங்கிருந்து சவெகதைத்‌ தேறல்‌ பருகத்‌ தர இருந்தாய்‌! 
என்று கூட்டிப்‌ பொருள்‌ காண்க, பருக - பருகும்படி. தள்ளுற.- எம்மை விலக்‌ 
இயதால்‌. வருதல்முன்‌ அகன்றாய்‌ - நாம்‌ வரும்முன்னே சென்று விட்டாய்‌. 

சிவகதை அமுதம்‌ தெரிதர அளித்தி என்று கூட்டுக. வியவா - வியந்து, 

51. இப்பாடலில்‌ பஇினெண்புராணங்களும்‌ தொகுத்துக்‌ கூறப்பட்டுள்ளன. 

52. நன்றி - நன்மை. மூலாறு- பதினெட்டு, நறிய - நல்ல. குன்றல்‌ இல்‌ - 
குறைவுபடாத. கூவிள வனத்துறை குழகன்‌-சிவபிரான்‌. மன்று சூழ்‌ புகழ்மை 
உறைந்தது - ஆடுகின்ற அம்பலம்‌ சூழ்ந்த புசழ்‌ குடிகொண்டது, வாயுவானவன்‌ - 
வாயு பகவான்‌. பிருகு-ஒரு முனிவர்‌. நெஞ்சு ஒன்‌ நிட-மனம்‌ பொருந்தும்படி. 


மதுரைப்‌ புராணம்‌ 55 


சருக்கச்‌ சுருக்கம்‌ 
வில்வவனச்‌ சிறப்புரைத்த சருக்கம்‌ 
ஒரு காலத்தில்‌ பிருகு முனிவர்‌, வாயு தேவனிடம்‌ “நாட்‌ 
'டினுள்‌ நல்ல நாடு எது? நல்ல தலம்‌ எது? நல்ல சிவலிங்கம்‌ 
எது 2? என்று வினாவினார்‌. 
“வையை நதி பாயும்‌ வள நாடாகிய பாண்டி நாடே நல்ல 
நாடு. அங்கு வையை நதிக்கரையில்‌ உள்ள வில்வ .வனமே 
(வானர வீர மதுரையே) நல்ல தலமாம்‌. அத்தலத்திலே உள்ள 
சோமலிங்கமே சிறந்த இலிங்கமாம்‌' என்று வாயு தேவன்‌ 
விடை அளித்தான்‌. ட 
அப்படியாயின்‌ அந்த வில்வவனச்‌ சிறப்பும்‌ சோமேசன்‌ 
மகிமையும்‌ உரைத்தருள வேண்டும்‌' என்றார்‌ பிருகு. ்‌ 
“வில்வ வனத்தில்‌ வில்வ மரங்கள்‌ வ ஈன ம்‌ போர்ப்ப 
உயர்ந்து கிளைகள்‌ பரப்பி வளர்ந்திருக்கும்‌. மாமரம்‌, இலுப்பை 
முதலிய பல மரங்களும்‌ உண்டு. முனிவர்கள்‌ அங்கு மவுன 
விரதம்‌ பூண்டு தவம்‌ செய்வர்‌. அரம்பையர்‌ அத்தலத்தின்‌ 
அழகு காண வந்து மீளுவர்‌. ஞானிகள்‌, அனைவருக்கும்‌ நல்‌ 
லறவுரை வழங்குவர்‌. பிற தலங்களில்‌ பதினாறு வகைத்‌ 
தானம்‌ செய்கின்ற பலனும்‌ இங்கு அந்தணர்க்கு ஒருவேளை 
உணவூட்டுவதால்‌ கிடைக்கும்‌. பிறதலத்தில்‌ சாந்திராயண 
விரதம்‌ இருக்கும்‌ பலன்‌ இங்கு மாசி விரதம்‌ இருப்போர்‌ 
பெறுவர்‌. பிரமகத்தி முதலிய பாவங்களும்‌ தீரும்‌. பல வேள்‌ 
விகள்‌ செய்யும்‌ பலனை இங்கு வாழ்பவர்‌ அடைவர்‌. 
வில்வவனச்‌ சிறப்புரைத்த சருக்கம்‌ 
பிருகுமுனி வாயுவின்பால்‌ ஏகுதல்‌ 
வெள்ளைவெண்ணீறு அக்கமணி வடம்தரித்தோன்‌ ; 
விமலன்‌ உயர்‌ கமல பாதம்‌ 
உள்ளமிசை ஒளிர்வித்துத்‌ தியானிப்போன்‌; 
எழுத்துஅஞ்சும்‌ ஓதும்‌ நாவான்‌; 
தெள்ளறிவன்‌; செஞ்சடையன்‌; முழுதுணர்ந்தோன்‌;: 
. மலர்‌அயன்தன்‌ செல்வன்‌ ஆனோன்‌; 


53. ' எழுத்து அஞ்சு-பஞ்சாட்சரம்‌, மலர்‌ அயன்தன்‌ செல்வன்‌ - பிரமனுக்கு 
மகன்‌, 


56 வானர வீர 


எள்ளரிய பெருந்தவத்துப்‌ பிருகுமுனி 
வாயுவின்பால்‌ எய்தி னானே. 53 
வாயவின்‌ வரவேற்பு 
தவமுனிவன்‌ வரதோக்கி எழுத்துபூ 
சனைசெய்து தவிசின்‌ ஏற்றிப்‌, 
*புவனிபொதி தாளானை ஓருபத்துப்‌ 
பிறவியுறப்‌ புகன்ற மேலோய்‌[ 
உவமையீலா வெங்கூற்றை மகன்பொருட்டால்‌ 
னெந்துஉரைக்கும்‌ உரவோய்‌! யான்செய்‌ 
பவம்‌ அகன்றேன்‌. நீவருதல்‌ நல்வரவு'என்று 
அன்பீனொடும்‌ பரவிச்‌ சொல்வான்‌ : 54 
பிருகுவின்‌ உரை 


எம்குடிலில்‌ புகுந்ததுஎவன்‌ உரைத்திஎன 
முனிபுகல்வான்‌ : “இகலி முன்னாள்‌ 

தங்கஅராப்‌ படம்புதைத்த மேருமுடி 
தணிபடுத்தும்‌ தோன்றால்‌! மிக்க 

சங்கரன்கண்‌ பொறிதரித்தோய்‌।! வெவடிவம்‌ 
எட்டில்‌ஒன்றாய்‌ உயிரைத்‌ தாங்கும்‌ 

அங்கணரநின்‌ புகழ்ப்பெருமைக்கு அளவுண்டே ! 
நின்னைஎவர்‌ அடையார்‌! என்னா. 55 


கற்றேயம்‌ 


“நல்தேயம்‌ நல்தலம்நற்‌ சிவலிங்கம்‌ 
யாண்டுளது? நவில்தி' என்று 

சொற்றான்‌௮ங்‌ கதுகேட்டு வாயுவா 
னவன்மவுலி துளக்கிச்‌ சொல்வான்‌ : 

கற்றாவின்‌ உயிர்க்குஅருள்செய்‌ கண்ணுதல்மீ 
னவன்‌.ஆகிக்‌ காவல்‌ பூண்ட 


54. தவமுனிவன்‌ - பிருகுமுனி, தவிக-ஆசனம்‌. புவனிபொதிதாளானை - 
மூவடியால்‌ அளக்கும்‌ போது, உலகத்தை ஓரடியுள்‌ அடக்கிய இருமாலை. புவனி- 
உலகம்‌. யொஇ-அடக்யெ. தானரனை - பாதம்‌ உடையவனை, பவம்‌ - பாவம்‌; 
பிறவி. பரவி-வழிபட்டு. 

53. புகுந்தது எவன்‌ - வந்தது யாது காரணமோ. உரைத்தி - சொல்லுக. 
இகலி-மாறுபட்டு. துங்க-உயர்ச்சியுடைய, அராப்படம்‌ புதைத்த - ஆதிசேடன்‌ 
பணங்களால்‌ முடிக்கொண்ட. துணி படுத்தும்‌ - துண்டாக்கிய. தோன்றால்‌ - 
தோன்றலே! சங்கரன்சண்‌ பொறி - சிவபெருமான்‌ கண்ணின்‌ தீப்பொறி. இது 


மதுரைப்‌ புராணம்‌ 37 


வற்றாத புனல்வையை வளநாடே 
நல்தேயம்‌ ஆகும்‌ மாதோ. 5 
நற்றலம்‌ நல்லிலங்கம்‌ 
தாரணிக்கு முகம்‌எனும்‌அந்‌ நாட்டினில்கண்‌ 
போல்வையைக்‌ கரையின்‌ சண்ணே 
சார்தருவில்‌ வாரணியம்‌ நல்தலமாம்‌. 
'கண்ணின்மணி என்ன வந்த 
சர்பெறும்‌அவ்‌ வனத்தினிடை மூவுலகும்‌ 
தொழுதேத்தச்‌ சிறந்து நாளும்‌ 
ஏர்பெருக வளர்சோம இலிங்கமே 
நல்‌இலிங்கம்‌ என்பர்‌ மாதோ. 57 


வில்வவனச்‌ சிறப்பும்‌ சோமேசர்‌ மகிமையும்‌ 


வடிவுளஅவ்‌ வனச்றெப்பும்‌ ஆங்குறையும்‌ 
சோமேசன்‌ மதிமை தானும்‌ 
முடிவுபெற உரைத்தருள வேண்டும்‌எனக்‌ 
கூறலும்‌அம்‌ முக்கண்‌ ணன்தாள்‌ 
துடியிடையாள்‌ ஆனந்த வல்லியுடன்‌ 
உளத்துஇருத்தித்‌ தொழுதுஓர்‌ கன்னல்‌ 
ஓடிவறவே தியானித்துக்‌ கண்விழித்து 
முனிவனைப்பார்த்து உரைப்ப தானான்‌. 58 
வில்வ வனம்‌ 
வில்லுவ வனத்தின்‌ தன்மை 
விழுத்தவ முனிவ கேட்டி ! 
சொல்லுவென்‌ விண்ணம்‌ போர்ப்பச்‌ 
சூழுறப்‌ பணைகள்‌ போக்கிப்‌, 
முருகன்‌ அவதாரச்‌ செய்தி. அந்தப்‌ பொறியைத்‌ தாங்கும்‌ ஆற்றல்‌ யார்க்கும்‌ 
இன்மையின்‌ வாயுவே தாங்கிச்‌ சென்று சரவணப்‌ பொய்கையில்‌ சேர்த்தான்‌ என்‌ 
பது வரலாறு, எட்டில்‌-அட்ட மூர்த்தங்களில்‌. அளவுண்டே-அளவு உண்டோ. , 
56. யாண்டுளது - எங்கே உள்ளது. நவில்தி - சொல்லுக, சொற்றான்‌ - 
சொன்னான்‌. மவுலிதுளக்கி - முடிஅசைத்து. கற்றாவின்‌ - கன்றையுடைய 
பசுவைப்‌ போல. கண்ணுதல்‌ - வெபெருமான்‌. மீனவன்‌ ஆகி-சுந்தரபாண்டியன்‌ 
ஆகி. காவல்பூண்ட - ஆட்சி செய்த, 
57. வில்வாரணியம்‌ - வானரவீர மதுரை, கண்‌ வில்வாரணியத்துக்கும்‌, 
சோமலிங்கம்‌ சுண்ணின்‌ மணிக்கும்‌ உவமைகள்‌, 
58, வடிவுள - அழகுடைய. அவ்வனம்‌ - வில்வவனம்‌. ஓர்சன்னல்‌-ஒருகால 


அளவு. ஓடிவுஅற - இடைவிடாமல்‌, 


58 வானர வீர 


பல்லவம்‌ செறிந்து நீண்டு, 
பச்சொளி பரப்பி, வாசம்‌ 
புல்லியே, மாசுஓன்‌ றின்றிப்‌ 
பொற்புறப்‌ பொலிந்து வைகும்‌. 59 
பச்சொளி திகழக்‌ கோடு 
பற்பல போக்கிக்‌ காமத்து 
இச்சையோர்‌ மனம்போல்‌ நீண்டுஅங்கு 
அலங்னெ நின்ற தோற்றம்‌ 
அச்சுதன்‌ விசயன்‌ அன்றி 
அனைவரும்‌ காணார்‌ என்னா 
விச்சுவ உருவம்‌ காட்டி 
நின்றென விளங்கும்‌ அன்றே. 60 


பல்வகை மரங்கள்‌ 


மாமரம்‌, இருப்பை, தெங்கு, 
செண்பகம்‌, வருக்கை, பூகம்‌, 
தேமலர்‌, அசோகம்‌, நாகம்‌, 
அம்பை செவ்‌ வந்தி, மட்‌, 
காமர்மல்‌ லிகை மென்‌ முல்லை, 
கடுக்கை, மந்‌ தாரம்‌, நந்தி, 
ஏமுறு கரவீ ரங்கள்‌ 
இவைஉடன்‌ இயைந்து வைகும்‌. 61 


மல்லிகைப்‌ பந்தர்‌ 
மல்லிகைக்‌ கொடிகள்‌ ஓடி 
மாமரக்‌ கோடு தோறும்‌ 


32. விண்ணம்‌ போர்ப்ப - வானத்தை மறைக்கும்படி. பணைகள்‌ போக்கி- 
களைகளைப்‌ பரப்பி. பல்லவம்‌ - தழைகள்‌. வாசம்‌ புல்லி - மணம்‌ பொருந்தி. 
பொற்புற - அழகாக. ழ்‌ 

88. கோ போக்க - இளைகள்‌ பரப்பி. அலங்க நின்ற-தோற்றம்‌ - 
அசைந்து நின்ற காட்சி, அச்சுதன்‌ - கண்ணன்‌. வீச்சுவ உருவம்‌ - விசுவரூபம்‌. 
காமத்து இச்சையோர்‌ மனம்‌ வனத்தின்‌ நீட்சிக்து உவமை, அச்சுதன்‌ விசுவ 
ரூபம்‌ காட்டியது அவ்வனத்தின்‌ நின்ற தோற்றத்துக்கு உவமை, ட்டு 

61. பல மரப்பெயர்கள்‌ இப்பாடலில்‌ வந்துள்ளன. காமர்‌ - அழகிய. 
ஏழேறு - இன்பம்‌ தருகின்ற. 


மதுரைப்‌ புராணம்‌ 39 


மெல்லவே படர்ந்து பந்தர்‌ 
போலுவ. அவற்றின்‌ மீது 
நல்லிசைக்‌ குயில்கள்‌ கூவல்‌, 
அவற்றின்சீழ்‌ நண்ணிப்‌ பாடும்‌ 
வல்லவிஞ்‌ சையர்கள்‌ இன்ப 
இசையினை மாற்றும்‌ அன்றே. 62 
பலவகைச்‌ சிறப்பு 
முனிவர்கள்‌ ஆங்கனம்‌ முயல்வர்‌ மோனமே 
வனமல ரிடைச்செயும்‌ வண்டு பானமே 
அன தடைச்‌ சூர்கள்வந்து அகல்வர்‌ வானமே 
தனிஇல்லோர்க்கு உள்ளவர்‌ நவில்வர்‌ ஞானமே. 63 
தேன்‌ பாயும்‌ நதி 
ஓலிகிளர்ந்து ஒழுகிய வையை ஒண்புனல்‌ 
அலையேெடுத்‌ தெறிதலால்‌, பலவொடு ஆம்பிர 
பலம்‌உடைந்து இழிந்துதேன்‌ பாய்த லால்‌ குளிர்ந்து 
இலகும்‌அவ்‌ வனத்தினுக்கு யாது நேர்வதே? 64 
வில்வவனத்தின்‌ மேன்மை 
ஏனைய தலத்தினில்‌ ஈரெட்டு என்னும்மா 
தானம தியற்றுதல்‌ தன்னில்‌, இத்தலத்து 
ஆனமா மறையவர்க்கு அடிசில்‌ ஊட்டிடல்‌ 
மேல்நிலை பயக்கும்‌என்று இசைப்பர்‌ மேலையோர்‌. 65 


62. கோடு - களைகள்‌. பந்தர்‌ போலுவ - பந்தலைப்‌ போன்றிருக்கும்‌. 
கூவல்‌ - பாடுதல்‌. இசையினை மாற்றும்‌ - இசையை வெல்லும்‌. 

63. ஆங்கனம்‌ - அந்த இடத்தில்‌. வண்டு பானம்‌ செய்யும்‌ என்சு, அன 
நடை. - அன்னம்‌ போன்ற நடையுடைய. சூர்கள்‌ - தெய்வப்‌ பெண்கள்‌. வானம்‌ 
அகல்வர்‌ - இந்த வனத்தின்‌ அழகில்‌ சொக்கி இங்கேயே தங்கித்‌ தங்கள்‌ இருப்பிட 
மாகிய வானுலகைக்‌ துறந்து விடுவர்‌. இல்லோர்க்கு - ஞானம்‌ இல்லாதவர்க்கு, 
உள்ளவர்‌ - ஞானிகள்‌. 

64, ஓலி இளர்நத்து-ஓசையெழுப்பி. பலவொடு-பலாப்பழத்தோடு. ஆம்பிர 
பலம்‌ - மாம்பழம்‌. 

பலா, மா இவற்றின்‌ பழங்கள்‌ உடைந்து அதன்‌ சாறாகிய தேன்பாய்‌ 
தலால்‌ அந்த வனம்‌ குளிர்ந்து இலகும்‌ என்க. 

65. ஈரெட்டு என்னும்மாதானம்‌ - பதினாறு தானங்கள்‌. இயற்றுதல்‌ 
தன்னில்‌ - செய்வதைக்‌ காட்டிலும்‌. அடிசில்‌ ஊட்டிடல்‌ - சோறு ஊட்டுவது. 
மேல்‌ நிலை - வீடுபேறு. பயக்கும்‌ - தரும்‌. இசைப்பர்‌ - சொல்லுவர்‌, மேலை 
யோர்‌ - சான்றோர்‌, 


60 வானர வீர 


சாந்திரா யணம்பிற தலத்தில்‌ சார்ந்துசெய்து 
ஏய்ந்திடும்‌ பலத்தினை, ஈண்டுக்‌ கங்கையும்‌ 
பாந்தளும்‌ சடைக்குஅணி பரமன்‌ திங்களின்‌ 
மாத்திடாது உறைகுவோர்‌ மருவு வார்‌அரோ. 66 
வெருவரு பிரம கத்தி 
முதலிய பவங்கள்‌ வீட்டும்‌ 
பரிமகம்‌ முதல மற்றைத்‌ 
தலத்தினில்‌ பண்ணும்‌ பேறு, 
துரியம தாகும்‌ சோம 
சுந்தர இலிங்கம்‌ போற்றிப்‌ 
பெரியஇத்‌ தலத்தில்‌ என்றும்‌ 
வதிபவர்‌ பெறுவர்‌ மன்னோ. ்‌ 67 
தோற்றுவாய்‌ 
இன்னமா தலத்தில்‌ எம்மை 
ஈன்றருள்‌ கடவுட்‌ கற்பு 
மன்னும்‌ஆ னந்த வல்லி 
யுடன்‌எம்மான்‌ வதிதல்‌ செய்தான்‌. 
அன்னவன்‌ தனைஅர்ச்‌ சத்துப்‌ 
பேற்றினை அடைந்தோர்‌ தம்மைப்‌ 
பன்னுவென்‌ கேள்‌[நீ என்று 
மிழ்வுடன்‌ பகர லுற்றான்‌. 68 
முதலாவது வில்வவனச்‌ சிறப்பு உரைத்த சருக்கம்‌ முற்றும்‌ 
சருக்கச்‌ சுருக்கம்‌ 
சந்திரன்‌ கயம்‌ தீர்த்த சருக்கம்‌ 
சிவத்தினின்று முறையே சத்தி, நாதம்‌, விந்து, சதாசிவம்‌, 
மகேசுவரன்‌, உருத்திரன்‌, திருமால்‌, பிரமன்‌ ஆகியோர்‌ 
தோன்றினர்‌. பிரமனிலிருந்து மரீசி முதலிய முனிவர்‌ வந்தனர்‌. 


66. சாத்திராயணம்‌ - ஒரு மாதம்‌ அளவும்‌ மேற்கொள்ளும்‌ விரதம்‌. 
எய்த இடும்‌ பலம்‌ - அடையும்‌ பயன்‌. ஈண்டு - இவ்விடத்து. பாந்தள்‌ - பாம்பு. 
பரமன்‌ இங்களின்‌ - சலபெருமானுக்கு உரிய மாசி மாதத்தில்‌, மாந்திடாது 
உறைகுவோர்‌ - உண்ணாமல்‌ விரதம்‌ இருப்பவர்‌. மருவுவார்‌ - அடைகுவார்‌. 

ஏரா, வெருவற அச்சம்‌ வரடன்த, பலங்கள்‌ வீட்டும்‌ - பாவங்களை அழிக்‌ 
கின்ற. பரிமகம்‌ முதல ஃ அசுவமேத யாகம்‌ முதலியவற்றை, வதிபவர்‌ - 


£8, வஇதல்‌ செய்தான்‌ - வாழ்கின்றான்‌. பன்னுவென்‌ - சொல்வேன்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 61 


அம்‌ முனிவர்களுள்‌ அத்திரி என்பவன்‌ மிகச்‌ சிறந்தவன்‌. 
அவன்‌ பிள்ளைப்‌ பேறு வேண்டித்‌ தவம்செய்து சிவனருளால்‌ 
சந்திரனைப்‌ பெற்றான்‌. 


தக்கன்‌ பெற்ற இருபத்தேழு புதல்வியரைச்‌ சந்திரன்‌ 
மணந்தான்‌. அவர்களுள்‌ உரோகிணி என்பவளிடம்‌ மட்டும்‌ 
தீராக்‌ காதல்கொண்டு மற்றைய மனைவியரைப்‌ புறக்கணித்‌ 
தான்‌. இதனால்‌ வெறுப்படைந்த அப்பெண்கள்‌ தம்‌ தந்தை 
யிடம்‌ முறையிட்டனர்‌. 'கயநோய்‌ கொண்டு தேய்க' என்று 
தக்கன்‌ சந்திரனுக்குச்‌ சாபம்‌ இட்டான்‌. 


சந்திரன்‌ அகத்தியரை அடைந்து அவர்‌ கூறிய அறிவுரைப்‌ 
படி பாண்டி நாட்டு வில்வவனம்‌ அடைந்தான்‌. அங்குச்‌ 
சிவலிங்கத்தைக்‌ கண்டு, மணிமாடம்‌ கோபுரம்‌ ஆலயம்‌ முதலி 
யன இயற்றிச்‌ சிவபூசை செய்தான்‌. சிவபெருமான்‌ நேரில்‌ 
தோன்றி, அவன்‌ சாபம்‌ தீர வரம்‌ கொடுத்தார்‌. 


“யான்‌ பூசை செய்தமையால்‌ சோமலிங்கம்‌ என்ற பெயரும்‌. 
என்‌ சாபம்‌ தீர்ந்து ஆனந்தம்‌ அடைந்தமையால்‌ தேவி 
ஆனந்தவல்லி என்ற பெயரும்‌ பெறவேண்டும்‌” என்று வேண்டி 
னான்‌. அப்படியே யாகுக என்று சிவன்‌ வரம்‌ தந்து மறைந்தான்‌. 

சந்திரன்‌ கயம்‌ தீர்த்த சருக்கம்‌ 
தக்கன்‌ முன்னோர்‌ 
சிவந்தனில்‌ சக்தி. சத்தியில்‌ நாதம்‌. 
நாதத்தில்‌ இகழும்லிந்து உதித்தது. 
உவந்தவிந்‌ துவினில்‌ சதாசிவன்‌. அவனில்‌ 
மகேசுரன்‌. உருத்திரன்‌ அவனில்‌. 
நிவந்திடும்‌ அவனில்‌ மாலவன்‌. அவனில்‌. 
நிகழ்த்திடும்‌ பங்கயன்‌ பிறந்தான்‌. 
தவம்தழை அவன்தான்‌ மரீசியே முதல 
தவத்தினர்‌ பதின்மரை உயிர்த்தான்‌. 69 


69. உயிர்த்தான்‌ - பெற்றான்‌, 


62 வானர வீர 


அத்திரியின்‌ தவம்‌ 
அனைவரிற்‌ சிறந்த அத்திரி முனிவன்‌ 
அம்‌லெம்பு ஓலிடக்‌ குறுகி 
மனம்‌உவப்‌ புறவே மழலையந்‌ தஞ்சொல்‌ 
செவிவழி அமுதென வாக்கும்‌ 
தனயரைப்‌ பெறுவான்‌ எற்படு பெருங்கான்‌ 
சார்ந்தனன்‌; தவமது புரிந்தான்‌. 
நனைஉறை பிலிற்றும்‌ கொன்றையஞ்‌ சடையோன்‌ 
அம்முனி முனம்நணு குற்றான்‌. 70 
கண்ணுதல்‌ வரம்‌ 
கண்ணுதல்‌ முதல்வன்‌ மலர்ப்பதம்‌ தொழுது 
கண்ணின்‌ நீர்‌ சொரிதரப்‌ பரசி 
எண்ணிலாப்‌ பொருட்கும்‌ மேம்படு பொருளாம்‌ 
மகப்பெறல்‌ வேண்டும்‌என்று இசைப்ப 
அண்ணலும்‌ மகவுஉண்‌ டாகளன்‌  றருளிக்‌ 
கயிலைமால்‌ வரையினில்‌ அடைந்தான்‌. 
பண்அமை கிளியிற்‌ பகரும்‌அந்‌ தீம்சொல்‌ 
பன்னிசேர்‌ மனைஇவன்‌ படர்ந்தான்‌. 71 
சக்திரன்‌ பிறப்பு 
மலம்கெடுத்து உயிர்க்கு முத்திவீடு அருளச்‌ 
சகளமாம்‌ வடிவெடுத்து உறையும்‌ 
அலங்குஇலைச்‌ சூலம்‌ ஏத்திய தடக்கை 
அமலனது அருளினால்‌, முனிவன்‌ 
இலங்குநூல்‌ மருங்குல்‌ ஆர்‌அந சூயை 
பொருந்தெழில்‌ ஆலிலை. வயிற்றில்‌ 
துலங்குறு மதிவந்‌ துதித்தனன்‌. அமரர்‌ 


தொன்முறை ஆசிகள்‌ சொற்றார்‌. 72 
70. கான்‌ - வனம்‌. தனைஉறை பிலிற்றும்‌ - தேன்துளி சொரிகின்ற. 
அம்முனி - அத்‌இரி முனிவன்‌, நணுகுற்றான்‌ - அடைந்தான்‌. 
71. கண்ணுதல்‌ முதல்வன்‌ - சிவபெருமான்‌. பரச - வழிபட்டு. மகப்‌ 
பெறல்‌ - பிள்ளை பெறுவது; பன்னி - மனைவி. 
72. மலம்‌ - ஆணவம்‌ முதலியன. சகளமாம்‌ வடிவு - இலிங்கவடிவம்‌. 
அமலன்‌ - சிவபெருமான்‌, முனிவன்‌ - முனிவன து. அநகுயை - அதிதிரியின்‌ 


மனைவி. மதி - சந்திரன்‌. சொற்றார்‌ - சொன்னார்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 63 


சந்திரன்‌ வளர்தல்‌ 

கரும்பிலா மதனோ! வேலிலா முருகோ! 
இவன்‌என்று கண்டவர்‌ மருளத்‌, 

திருந்துறக்‌ குப்புற்று அணிமுகம்‌ அசைத்தும்‌ 
செய்யமென்‌ தாளினை உதைத்தும்‌ , 

விரும்புறக்‌ கரத்தால்‌ கொட்டியும்‌ முத்தம்‌ 
விழைந்தவர்‌ இன்புறக்‌ கொடுத்தும்‌ 

முருந்தஉறழ்‌ முறுவல்‌ அன்னைகைந்‌ நீட்டி 
வருகென முன்னர்வந்‌ துற்றும்‌, 73 


சந்திரன்‌ திருமணம்‌ 

ஏனவும்‌ புரிந்து முப்புரி நூல்‌இட்டு 
இருங்கலை தெளிந்தனன்‌ வளர்நாள்‌ 

தேன்‌இமிர்‌ தண்தார்த்‌ தக்கனுக்கு அறுபான்‌ 
சிறுமியர்‌ உ.தித்தனர்‌. அவருள்‌ 

பானல்‌அம்‌ கருங்கண்‌ கொம்பனார்‌ மூவொன்‌ 
பதின்மரை அளித்திட வேட்டு 

வேனில்வேள்‌ பகழி பூட்டும்நாள்‌ உறலும்‌ 
விழைவொடும்‌ கலவியில்‌ கழித்தான்‌. 74 


சந்திரன்‌ தவமும்‌ வரமும்‌ 
அணிகிளர்‌ இராச சூயம்‌ஓன்று ஆற்றி, 
அஞ்சன உண்கண்மா மகளிர்‌ 
பணைமுலை நிகராய்த்‌ தெங்கினம்‌ காய்க்கும்‌ 
காசியில்‌ தவம்பல பண்ணி 


73. முருகோ- முருகனோ. . குப்புற்று - குப்புற விழுந்து. முருந்துஉறழ்‌ 
முறுவல்‌ - மயிலிறகின்‌ அடிப்பகுதிபோன்ற வெள்ளிய முறுவல்‌. பிள்ளைத்‌ 
தமிழின்‌ சில பருவங்கள்‌ இப்பாடலில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 

74. ஏனவும்‌ - பிள்ளைத்‌ தமிழின்‌ பிற பருவங்களும்‌, நூல்‌ இட்டு - பூணூல்‌ 
அணிந்து. சகலை தெளிந்தனன்‌ - கல்வி பயின்றான்‌, தேன்‌ இமிர்‌ - வண்டுகள்‌ 
ஒலிக்கின்ற, அறுபான்‌ - அறுபது, பானல்‌ அம்‌ கருங்கண்‌ கொம்பனார்‌-குவளை 
மலர்‌ போன்ற கரிய கண்களையுடைய பெண்கள்‌. முவொன்பதின்மர்‌-இருபத்‌ 
தெழுவர்‌. வேட்டு - மணந்து, வேனில்வேள்‌ பகழி பூட்டும்நாள்‌ - வாலிபப்‌ 
பருவம்‌, 


61 வானர வீர 


மணமுறு கடுக்கைச்‌ சடையுடை வானோன்‌ 
அளித்திட வரம்பல வாங்கிக்‌ 
கணம்‌அனைகத்‌ தினுக்கும்‌ தலைமையாய்‌ உலகத்து 
இரவெலாம்‌ கடிந்துவீற்‌ நிருந்தான்‌. 75 
தக்கன்‌ இட்ட சாபம்‌ 
இன்னணம்‌ இருக்கும்‌ நாளில்‌, 
தக்கனார்‌ சாபம்‌ எய்திற்று. 
அன்னது மொழியக்‌ கேட்டி ! 
ஆடவர்‌ நல்லோர்‌ ஆகின்‌, 
பன்னியர்‌ பலரைக்‌ கொள்ளார்‌. 
கொள்வரேல்‌, பரிவின்‌ தேர்வர்‌. 
மன்னுற ஒருவர்ப்‌ பேணி 
மற்றவர்த்‌ துறத்தி டாரே. 76 


காமநூல்‌ கற்ற தூர்த்தர்‌ 
கன்னியர்‌ பலரைக்‌ கொண்டு, 
தோம்உறும்‌ உச்சம்‌ நீசம்‌ 
சண்டமே துரங்க லின்றி 
ஏமுறச்‌ சமமாம்‌ வாரம்‌ 
இயைந்துநன்‌ னயத்தைச்‌ செய்யும்‌ 
தாமஓ தியரைச்‌ சேர்ந்து 
தழுவுவர்‌; பிறரை நாடார்‌. 77 


72. அணிஜனெர்‌-அழகுளெர்கன்ற. இராசசுயம்‌-ஓரு வேள்வி. தெங்கனம்‌- 
தென்னை வசை, தென்னையின்‌ குரும்பைகளுக்கு மகளிர்‌ பணைமுலை ஓப்பு. 
பணைஃபருத்த.. கடுக்கைச்‌ சடையுடைய வானோவ்‌-சிவபெருமான்‌. சணம்‌-விண்‌ 
மீன்‌ கூட்டம்‌. கடித்து- நீக்கி. 

76. கேட்டி-கேட்பாயாக, பன்னியர்‌-மனைவியர்‌. பரிவின்‌ நேர்வர்‌ - ஓத்த 
அன்பு காட்டுவர்‌, ஓருவர்ம்‌ பேணி-ஓருத்தியை மட்டும்‌ விரும்பி. மற்றவர்த்‌ துறந்‌ 
இடார்‌-பி.ஐ மனைவியரை நீங்கமாட்டார்‌. 

27. தோம்‌ உறும்‌-குற்றமுடைய. உச்சம்‌, நீசம்‌, சண்டம்‌, துரங்கல்‌ என்பன 
காம நூலில்‌ உள்ளன போலும்‌. வாரம்‌ இயைத்து- அன்பு பொருந்தி. தாம தியர்‌- 
மகளிர்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 09 


* மதிகொலாம்‌ இதனைச்‌ செய்வான்‌ | 
மதிக்கிலாது எனைஇ கழ்ந்த 
புதுவலி நன்றால்‌ ' என்று 
புகலுவான்‌: 'கயநோய்‌ கொண்டு 
கதிஇழந்து அயர்க' என்னாக்‌ 
கதழ்வொடு வைதான்‌. அந்த 
விதியினை ஈசன்‌ அல்லால்‌, 
யாவரே விலக்கற்‌ பாலார்‌. 91 
சந்திரன்‌ உடல்‌ தேய்தல்‌ 
வெந்தழற்‌ சாப வெந்நோய்‌ 
மேவலும்‌, சோம வேந்தன்‌ 
சுந்தர உடலம்‌ தேய்ந்து 
வலிகளும்‌ தொலைந்து போய. 
அந்தநாள்‌ உற்ற சீரும்‌ 
வரங்களும்‌ அனைய தானான்‌. 
சிந்தையிற்‌ பெரியோர்‌ சீற 
உஞற்றிடல்‌ சிறுமைத்து ஆமே. 92 
சந்திரன்‌ புலம்பல்‌ 
உடலுறு தேய்வு நோக்கும்‌ 
ஒள்ளொளி மழுங்கல்‌ நோக்கும்‌ 
மிடலது குறைதல்‌ நோக்கும்‌ 
மேவிய பழியை நோக்கும்‌ 
“படவர வனைய அல்குற்‌ 
பாவையர்‌ கொடியார்‌' என்னும்‌ 
“தடமுடை எனக்கோ ஈது 
சேருவது ! அந்தோ !' என்னும்‌. 98 


91. மதிகொலாம்‌-சந்திரனோ. நன்றால்‌ - நல்லது (இகழ்ச்சிக்‌ குறிப்பு) - 
அயர்க - வருந்துக. சுதழ்வொடு - னெத்துடன்‌. வைதான்‌ - சாபமிட்டான்‌. 
: 92, சாப வெந்தோய்‌ - சாபமாகிய வெவ்விய நோய்‌. சோம வேத்தன்‌- 
சந்திரன்‌. வலிகள்‌ - வலிமைகள்‌. தொலைந்துபோய - தொலைந்து போயின 
அனையதானான்‌ - அவ்வாறே தொலைந்து போயினான்‌. ற - சனங்கொள்ளும்‌ 
படி. உஞுற்றுதல்‌ - காரியம்‌ செய்வது, சிறுமைத்து - சிறுமையுடைய செயல்‌, 
93. மிடல்‌ - வலிமை. பாவையர்‌ - இருபத்து அறுவர்‌. . 


70 வானர வீர 


பெண்களும்‌ காதல்‌ கொள்ளும்‌ 
பேரெழில்‌ மருவு௨ ரோணி 
கண்கவர்‌ முகத்தை நோக்கிக்‌ 
“காதல்தீர்ந்‌ திலையே' என்னும்‌. 
“கொண்கன்‌ என்‌ நிருந்தும்‌ வன்னோய்‌ ' 
கூரலின்‌, இனிமேல்‌ இன்னோன்‌ 
நண்பினில்‌ பயன்யாது என்று 
நாரியர்‌ அறிந்தார்‌' என்னும்‌. 94 


உரோகிணிக்கு ஆறுதல்‌ கூறி அகத்தியன்பால்‌ ஏகல்‌ 
இத்திறம்‌ புலம்பி ஏங்கி 
இழைநுழை நுசுப்பின்‌ வேய்த்தோட்‌ 
கத்திமைக்‌ கண்மென்‌ கூந்தற்‌ 
காரிகை உரோணி தன்னை 
அத்தலை இருத்தி, 'யான்‌இவ்‌ 
ஆகுலம்‌ தீரும்‌ வண்ணம்‌ 
முத்தமிழ்‌ முனிபால்‌ செல்வென்‌ 
அழல்‌'என மொழிந்து போனான்‌. 95 


அகத்தியனிடம்‌ நடந்தவை கூறல்‌ 


ஈசனும்‌ உமையும்‌ போலப்‌ 
பன்னியோடு இலங்கி வைகும்‌ 
தேசுகொள்‌ சிறிய மேனிப்‌ 
பொதிமுனி இருக்கை சேர்ந்து, 
வாசமா மலர்கள்‌ தரவிப்‌ 
பன்முறை வணங்கி வாழ்த்திப்‌ 
பேசினன்‌ நிகழ்ந்த எல்லாம்‌ 
மதிஎனும்‌ மதியில்‌ பித்தன்‌. 96 


94. கொண்கன்‌ - கணவன்‌. நோய்‌ கூரலின்‌ - நோய்மிகுதலின்‌. இன்‌ 


சோன்‌ - இவனது. நண்பினில்‌-நட்பீனால்‌. நாரியர்‌ - பெண்கள்‌; மனைவியர்‌. 
95. இழைநுழை நுசுப்பு - நூல்போன்ற இடை. வேய்த்தோள்‌ - மூங்கில்‌ 
போன்ற பசிய தோன்‌. கத்தி மைக்கண்‌ - வாள்‌ போன்ற கரிய கண்கள்‌ 
அத்தலை இருத்த - அங்கே இருக்கச்‌ செய்து. ஆகுலம்‌ - துன்பம்‌. முத்தமிழ்‌ 
மேனி - அகத்தியன்‌, அழல்‌ - அழாதே. 
88, யன்னியோடு - உலோயா முத்திரை என்னும்‌ மனைவீயோட, தேசு- 
ஒளி. பொதிமுனி - போதஇயமுனி அகத்தியன்‌. நிகழ்ந்த - நிகழ்ந்த செய்திகள்‌, 


மதுரைப்‌ புராணம்‌ 77 


த உரை 
அருந்தவ முனிவன்‌ கேளா 
"ஆற்றலும்‌ எழிலும்‌ தேய்ந்து 
வருந்தினை சால்‌ என்னா 
மலர்க்கரம்‌ முதுகு நீவிப்‌ 
“பெருந்திறல்‌ தக்கன்‌ சாபம்‌ 
பெயர்க்குமாறு இல்லை யேனும்‌, 
இருந்ததை ஓன்று சொல்வேன்‌. 
கேண்மதி” என்று கூறும்‌ : 97 
“ தாமரை முருக்குஎண்‌ முல்லை ., 
என்னும்நீள்‌ முகைத்தண்‌ பூவும்‌ 
மாமதி ஒன்றிற்‌ பூத்த 
எனமுகம்‌ வயங்கிற்‌ றேனும்‌, 
தோம்‌உறு துன்பம்‌ காந்தன்‌ 
துணைவர்மைந்‌ தர்கள்செய்‌ தாலும்‌, 
வேம்மனம்‌ சனம்மீக்‌ கொண்டு 
செல்லுவர்‌ மின்‌அன்‌ னாரே. A 98 
* அனையவர்‌ இதனைச்‌ செய்வது i 
அரிதுகொல்‌. அதனால்‌ குற்றம்‌ 
நினையலை. அறநூல்‌ எல்லாம்‌ . 
நெறியினால்‌ வந்த இந்த 
வினையது தீரும்‌ வண்ணம்‌ 
விழைவுடன்‌ கேள்நீ்‌ என்று. 7 


மதி எனும்‌ - சந்திரன்‌ என்கின்ற. மதியில்‌ பித்தன்‌ - அறிவினால்‌. பித்தன்‌... மதி 
இல்‌ பித்தன்‌ - அறிவு இல்லாத பித்தன்‌ என்றும்‌ கொள்ளலரம்‌. ம்‌ பந்த 

97. அருந்தவ முனிவன்‌-அகத்தியன்‌. கேளா - கேட்டு.  சாலவருந்தினை 
என்னா - மிகவும்‌ வருந்தினாய்‌ என்று. பெயர்க்குமாறு - நீக்குவதற்கு: உபாயம்‌, 
சேண்மதி - கேட்பாயாக. கேள்மதி என்பதை லி கேள்‌ பல்க ழ்‌ உல்‌ 3 
கேள்‌ என்றும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. 

98. தாமரை, முருக்கு, எள்‌, முல்லை வா்‌ மலர்கள்‌ ஒரு ச்த்தரனிலே 
பூத்தாற்‌ போன்று, கண்‌, இதழ்‌, நாசி, பல்‌ ஆகியவை முகத்திலே தோன்றும்‌ என்சு. 
தாமரை, மூருக்கு, எள்‌, முல்லை ஆகியவை முறையே சுண்‌ இதழ்‌ நாசி* பல்‌ 
ஆகியவற்றுக்கு உவமைகள்‌, முகம்‌ அழகாயிருப்பினும்‌ : பெண்கள்‌ "மனம்‌ 
பிழைகண்டால்‌ சனம்‌ சொண்டு வேகும்‌ என்பது இரண்ட பொருள்‌. பாக ௩ 


72 வானர வீர 


மூனிவரன்‌ அருளி னோடும்‌ 
மொழிகுவான்‌ தொடங்கி, னானே : 99 


சிவதருமம்‌ 


இணர்ளரியின்‌ மூழ்குவபோல்‌ தம்பாலின்‌ 
நூறுபிழை இயற்றி னாலும்‌ 
தணவாத துன்பம்‌இயற்‌ நாததுவே 
இதம்‌இதுவே தலைமைத்‌ தன்மம்‌ 
குணமாய்‌எத்‌ துணைஎனினும்‌ இரப்போர்தம்‌ 
குறைதீரக்‌ கொடுத்தல்‌ தானே 
துணையான சவதரும மூலம்‌ என 
ஆகமங்கள்‌ சொல்லும்‌ அன்றே. 100 
இரவிமதி நீக்ககிலா மாயைஎனும்‌ 
கனையிருளை இரிக்கும்‌ சோதி 
அரனைஅருச்‌ சனைசெய்தல்‌ போற்றிடுதல்‌ 
பணிபுரிதல்‌ அவற்குத்‌ தம்கைப்‌ 
பொருள்‌அளித்தல்‌ வன்றொண்டர்‌ யாவைவிழை 
யினும்தருதல்‌ ஆர ணங்கள்‌ 
தெரிதரவே வாசித்தல்‌ ஆதவ 
தருமம்‌எனச செப்பும்‌ நூலே. 107 
மெய்ம்மொழியே புகன்‌ நிடுதல்‌ சாந்திரா 
யணம்முதல விரதம்‌ தோற்றல்‌ 
மையில்இரி பதகைமுத லாம்நதியில்‌ 
நீராடல்‌ மகங்கள்‌ செய்தல்‌ 
மொய்கொள்சமை தமைபுரிதல்‌ இவைமுதலாம்‌ 
பலஅறங்கள்‌ மொழியிற்‌ பல்கும்‌. 


99. அனையவர்‌-மேற்பாட்டில்‌ சொன்ன இயல்புடைய மகளிர்‌. இதனைச்‌ 
செய்வது அரிதுகொல்‌ - உனக்குச்‌ சாபம்‌ வரும்படி செய்வது அரியதன்று, குற்றம்‌ 
தினையலை- அவர்கள்‌ மீது பிழைகூறக்‌ கருதாதே. அறநூல்‌ எல்லாம்நெறியினால்‌ 
வந்தது - தரும சாத்திரங்களில்‌ உன்‌ சாபம்‌ தீர வழியில்லை, அந்த அறநூல்கள்‌ 
முறைப்படி வீனை செய்தவன்‌ அனுபவித்தே இரவேண்டும்‌ என்று கூறுவன. 
விளை-சாபம்‌. 

100, இணர்‌ எசி - பலசுடரை உடைத்தாகய பெரு நெருப்பு. **இணர்‌எரி 
தோல்வன்ன இன்னா செயினும்‌ புணரின்‌ வேகுளாமை நன்று” என்பது குறள்‌. 

101, இரவிமஇி - கூரிய சந்திரர்‌. நீக்கலொ - நீக்க முடியாத, இரிக்கும்‌ - 
தீக்குகின்‌ ௮. 


மதுரைப்‌ புராணம்‌ 65 


உரோகிணியின்‌ அழகு 
இங்கிவர்‌ தம்மில்‌ சோமன்‌ 
காமநூல்‌ இசைத்த நீரான்‌ 
மங்கையர்‌ தமில்‌ ரோணி 
மருமலர்க்‌ குழலாள்‌ விற்போல்‌ 
அம்கலுழ்‌ நுதலாள்‌ மன்றல்‌ 
விரிஅலர்‌ முகத்தாள்‌ செம்பொற்‌ 
பங்கயம்‌ அதனை வென்று 
மானைநேர்‌ பார்வை உள்ளாள்‌. 78 
துவர்‌இதழ்‌ ஆம்பல்‌ வாயாள்‌ 
பண்படு கிளிமென்‌ சொல்லாள்‌ 
நவிலும்வள்‌ ளையைநேரர்‌ காதாள்‌ 
எள்ளின்பூ நாசி யுள்ளாள்‌ 
தவல்‌இல்கூ விளத்தை நேரும்‌ 
தனத்தினாள்‌ நுசுப்பு நூலாள்‌ 
குவிதள முளரி போலும்‌ 
மனம்கவர்‌ அல்கு லாளே. 79 
சண்பக மலர்போல்‌ கையாள்‌ 
தளிர்‌அடி அசோகு போல்வாள்‌ 
பண்படு வாசம்‌ உள்ளாள்‌ 
பரமன்மேல்‌ அன்பு கூர்வாள்‌ 
கொண்கனுக்கு உள்ளம்‌ செல்லும்‌ 
குறிப்பறிந்து இனிய செய்யும்‌ ல்‌ 
நண்பினாள்‌ சமத்தை யாதி 
நண்ணிய சறெப்பி னாளே. 80 


78. இவர்‌ தம்மில்‌-இருபத்தெழுவரிடையே. சோமன்‌ சந்திரன்‌. காம நூல்‌ 
இசைத்த நீரால்‌:காம சாத்திரம்‌ சொன்ன தன்மையினால்‌. அம்கலுழ்‌-அழகொழுகு 
கின்ற. அலர்‌-மலர்‌. பங்கயம்‌-தாமரை. 

79. துவர்‌ இதழ்‌-பவளம்‌ போன்ற செல்விய உதடுகள்‌. வள்ளைஃவள்ளைச்‌ 
கொடி. அதைக்‌ காதுக்கு உவமை சொல்வது மரபு. எள்ளின்‌ பூ நாசி - எள்ளின்‌ 
மலர்‌ போன்ற மூக்கு. தவல்‌ இல்‌-அழிவில்லாத. கூவிளம்‌-வில்வக்‌ காய்‌. நுசுப்பு 
நூலாள்‌-நூல்‌ போன்ற இடையுடையவள்‌. முளரி-தாமரை மலர்‌, 

80. கைக்குச்‌ சண்பசு மலரும்‌, அடிக்கு அசோக மலரும்‌ உவமை. பரமன்‌ * 
சிவபெருமான்‌. கொண்கன்‌-சந்திரன்‌. 


06 வானர வீர 


சந்திரனின்‌ ஒருதலைக்‌ காதல்‌ 
ஆதலால்‌ அவள்மேல்‌ அன்பாய்‌ 
அகத்தைவீட்டு அகலான்‌ ஆகிக்‌ 
காதலில்‌ கனிந்து நாளும்‌ 
கலவியில்‌ திளைத்தல்‌ செய்தான்‌ 
ஓதுறும்‌ அமைச்சர்‌ பல்லோர்‌ 
இருக்கவும்‌ ஒருவன்‌ மேலே 
பேதுகொண்டு உள்ளம்‌ வைக்கும்‌ 
அரசர்தம்‌ பெற்றி போன்றே. 81 
பிற மனைவியரின்‌ துன்பம்‌ 
இசைத்திடும்‌ ஏனோர்‌ ஆறு 
தலையீட்ட இருபான்‌ பேரும்‌ 
பசப்புற உடலின்‌ மீது 
படர்உறு க, ஆகி 
சைத்துஒரு வன்தன்‌ செய்க்கே 
ஃளிர்புனல்‌ விடன்கண்டு, எங்கும்‌ 
வீசைப்புனல்‌ அதனை நம்பி 
வெம்பிய பிறசெய்‌ போன்றார்‌. 82 


» உட சீ 


எந்தப்‌ பெருளை இழத்திடினும்‌ உய்ந்திருப்பர்‌. 
த்‌ தமர்மிசை தம்கையி லேஅணைக்கும்‌ ' 


ப்பன்‌ அன்னது காதலன்தன்‌ வாழ்விழந்தால்‌, 
ந்தப்‌ பிறைநுதலார்‌ ஆர்‌எனினும்‌ ௨.ய்யாரே! 83 


ட்‌ 
ர்‌ 


61. அவள்‌ மேல்‌ - உரோடணிமேல்‌. அகத்தை - வீட்டை. பேதுகொண்டு- 
பேதைமைகொண்டு. பெற்றி - தன்மை. பல மனைவியரை விட்டு ஒருத்தி 
பால்‌ அன்பு வைத்த சத்திரனுக்கு, பல அமைச்சரை விட்டு ஓர்‌. அமைச்சனிடத்தே 
அன்பு வைக்கும்‌ அரசன்‌ உவமை. 

ச 2 னோர்‌ - மற்றையோர்‌. ஆறு தலயிட்ட இருபான்‌ பேர்‌ - இருபத்து 4 [ 
அறுவர்‌. உட்லீன்‌ மீது பசப்புற என்று கூட்டுக. படர்‌-துன்பம்‌. நசைத்து - 
விரும்பி. செய்சகு - வயலுக்கு, புனல்‌ - நீர்‌. செய்‌ - வயல்‌ வெம்பிய-காய்ந்து 
போன. : 

௧2, உய்த்திருப்பர்‌ - உயிர்‌ தரிப்பர்‌. தத்தத்து அமளி - தந்தத்தால்‌ செய்‌ 
யப்பட்ட கட்டில்‌. கத்தர்ப்பன்‌ அன்ன - மன்மதன்‌ போன்ற. காதலன்‌ வாழ்வு - 
காதலன்‌ தருகின்ற வாழ்வு. பிறைநுதலார்‌ - மகளிர்‌. உய்யார்‌ - உயிர்‌ தரிக்க 
மாட்டார்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 67 


பிற மனைவியரின்‌ அவலம்‌ 


காவலவன்‌ ஆசிெம்மைக்‌ கைப்பிடித்த நாள்முதலா 
நாவின்நயம்‌ பேசாது, ஒருவாறு நண்ணிஎமை 

மேவினைசின்‌ னாள்‌அதுவும்‌ வெம்பாவி தீர்த்தனளால்‌. 
ஆவல்‌எல்லாம்‌ தீர அணைந்திடுவது எந்நாளோ! 84 
வன்னெஞ்சப்‌ பெண்‌ அவட்கே வாய்ந்தநலம்‌ ஈந்திடினும்‌ 
புன்னெஞ்சு கொண்டே புலம்பித்‌ தவிக்கும்‌எ மக்கு க்‌ பக்‌ 
அன்னம்‌ செலஇளகி அன்பொடும்சற்று ஏய்தல்‌உறாக்‌ 
கல்நெஞ்சு கொண்டால்‌ அதுவும்‌அவள்‌ கற்பாமோ! 86 
பிள்ளையுடன்‌ மேலோர்‌ பெரும்பொருள்‌ஒன்று அற்றிடினும்‌ 
கொள்ளும்‌ கணவன்‌அன்பு கொண்டுறையின்‌ தன்தன்‌ 
விள்ளும்‌ அவனும்‌ வெறுப்பவரும்‌ இவ்வாழ்வில்‌ 

பொள்‌என்று உயர்கானில்‌ போவதுவும்‌ நன்‌ றாமே! 86 


தந்‌ைதைபால்‌ அடைதல்‌ 

என்றே புலம்பி அனைவோரும்‌, ஈன்றெடுத்த 

பொன்றாத சர்த்திச்‌ சிறுவிதிமுன்‌ போயினரால்‌. ப. 
குன்றாப்‌ பெரியரிடைக்‌ கோள்‌ உரைக்கப்‌ போமவரை 
அன்றேஇன்‌ சொல்லால்‌ அடக்கல்‌ அறமாமே! 87 
தக்கன்‌ வினா 


தந்தைதாய்‌ சரணம்‌ தாழ்ந்தார்‌ 
மின்‌ அனார்‌ சார்ந்த தன்மை 


54. காவலவன்‌ - சணவன்‌. வெம்பாலீ-உரோகிணி, தீர்த்தனள்‌- இல்லாமல்‌ 
செய்துவிட்டாள்‌. 

85. வன்நெஞ்சப்‌ பெண்‌ - வலிய நெஞ்சு கொண்ட உரோகிணி. அன்னம்‌ 
செல இளூ - ஆகாரம்‌ உள்ளே செல்லும்படி மனம்‌ இரங்கி. ஏய்தல்‌ உறா 
பொருந்துதல்‌ இல்லாத. அவள்‌ கற்பு ஆமோ - அந்த உரோகிணி கற்றுத்‌ தந்தது 
தானோ? படித்த க 

அவளுக்கே நலம்‌ எல்லாம்‌ தருக. எமக்கும்‌ இளகிச்‌ சற்று வரண்ட 
அதுவும்‌ செய்யாமல்‌ கல்நெஞ்சு கொள்ளும்படி அவள்‌ கற்றுத்‌ தந்து விட்டாளோ கட 
என்று புலம்புகின்‌ றனர்‌. 

86. அவனும்‌ - கணவனும்‌. பொள்‌ என்று - விரைந்து. 

87. அனைவோரும்‌ - இருபத்தறுவரும்‌, சிறுவிதி - தக்கன்‌. கோள்உரைக்கு 
புறம்‌்கூற, A 


08 வானர வீர 


முத்தவே வாட்டம்‌ உற்ற 
முகங்களே மொழிய ஓர்ந்து, 
கந்தம்‌ஆர்‌ கூந்தல்‌ நல்லீர்‌! 
நும்பெருங்‌ கணவற்கு ஆங்கு 
வத்ததீங்கு உளதோ? நும்மை 
முனிவரர்‌ வைதபர்‌ உண்டோ? 88 
தக்கன்‌ சினம்‌ 
மொழிமின்நீர்‌ எனப்பைப்‌ பைய 
முகம்கவிழ்ந்து இரங்கி யாவும்‌ 
ஓழிவிலாது உரைப்பக்‌ கேட்டான்‌. 
உடல்‌எலாம்‌ வெயர்ப்புத்‌ தோன்ற 
விழிகளும்‌ சேப்ப உள்ளம்‌ 
வெம்பிவெய்‌ துயிர்த்தான்‌. ஈன்றோர்க்கு 
அழகுடை மகளிர்‌ துன்பம்‌ 
காண்குவது அரிது மாதோ. 89 
தக்கன்‌ சாபம்‌ இடல்‌ 
சிறியவர்‌ அறியார்‌ தீமை 
செய்குவா. இருகால்‌ ஓர்கால்‌ 
அறிவுறுத்‌ இடுதல்‌ ரன்றாம்‌. 
தண்டித்தல்‌ அறனோ என்னும்‌ 
முறைமையை உணர்ந்தும்‌ றி 
மொழியும்‌ அச்‌ சாபம்‌ பின்னர்‌ 
இறையும்நெஞ்‌ கருக மீளாது " 
என்பதும்‌ சிறிதும்‌ தேரான்‌. 90 


58, சரணம்‌ தாழ்ந்தார்‌ - பாதங்களில்‌ வணங்கினர்‌, மின்‌அனார்‌-மகளிர்‌. 
ஓர்த்து- அறிந்து, கந்தம்‌ ஆர்‌ - மணம்‌ நிரம்பிய, கணவற்கு - சந்திரனுக்கு, 

89. பைப்யைய - பையப்பைய, ஓழிவிலாது - முழுமையாக. சேப்ப - 
சினத்தால்‌ சிவப்பேற. காண்குவது அரிது - காணப்பொறுக்கா து. 

90. இறையும்‌ - சிறிதும்‌. நெஞ்சருக - மனம்‌ வருந்தினால்‌. மீளாது- 
இரும்பமாட்டாது. தெஞ்சருக இறையும்‌ மீளாது என்று கூட்டுக. 


மதுரைப்‌ புராணம்‌ 77 


சிறையுற்ற புள்மாப்‌ பசுவாய்நர ராய்ச்செ றிந்த 

அறிவுற்‌ றவராய்ப்‌ பிறப்பார்பிறந்து அண்ணல்‌ பால்செல்‌ 
நெறியுற்‌ றிடுவர்‌ மதியோர்சிவன்‌ பாலின்‌ நேயம்‌ 
பிறிவுற்ற அன்புஇல்‌ லவர்சேற்றினில்‌ வீழ்வர்‌ பின்னும்‌. 118 


மகளிர்‌ இலக்கணம்‌ 

மனையவர்‌ இலக்கணம்‌ வகுப்பின்‌ முந்துறச்‌ 

னெம்‌அறல்‌ இன்மொழி கொழுநர்‌ தெய்வம்‌என்று 
உனல்‌இவை வேண்டும்பின்‌ உண்டி தின்றிகள்‌ 

இனியன ஆக்கனும்‌ இனியர்‌ அல்லரே. 119 


அணிபெறப்‌. புனைகுதல்‌ அன்பு நல்லறம்‌ 

பணிவுஎழில்‌ நாண்மடம்‌ பயம்ப யிர்ப்பினை 

நணுகல்நன்று என்பஅந்‌ நாரி மார்சமைப்‌ 

புணர்வுறு கொழுநர்நற்‌ புண்ணி யத்தரே. 120 


சந்திரன்‌ சாபம்‌ தீரும்‌ வழி 

நிறைமலர்‌ முகத்தியர்‌ பலரை வேட்டுநீ 

சிறையினிற்‌ டெத்தினை ! சீர்‌இஃ தன்றுஇனி 

அறைவதில்‌ பயன்‌இலை. அஃது நிற்கஅக்‌ 

குறையது சிவனிடம்‌ குறுகில்‌ தீருமே. 121 
பக்தியின்‌ அருச்சனை டண்ணிப்‌ போற்றியே 

சுத்திசெய்து உளத்தினில்‌ துலங்கும்‌ செஞ்சடை 

அத்தனை வைத்தனை நினைப்பின்‌ அல்லது 

வித்தகன்‌ எய்துறான்‌ வேறு யார்க்குமே. 122 


118. சிறையுள்ளபுள்‌ - சிறகுஎடய பறனவ, மாப்பசு - வீலங்காயெ பசு, 
நரராய்‌ - மனிதராக, அண்ணல்‌ பால்செல்‌ நெறி - சிவன்பால்‌ சேரும்‌ வழி. 

119. சினம்‌ அறல்‌ - கோபம்‌ விடுதல்‌, பின்‌ - அத்தசைய பண்பு இல்லாத 
விடத்து, ஆக்கினும்‌ - சமைத்தாலும்‌. 

120. அணி - அழகு. பயம்‌ - அச்சம்‌. நணுகல்‌ - அடைவது, நாரியர்‌ - 
மடவார்‌, 

121. வேட்டு - மணம்‌ செய்து, அறைவடில்‌ - சொல்வதால்‌, குறுதில்‌- 
அணுகினால்‌, 2 

122, சுத்தி செய்து - உள்ளத்தைத்‌ தரய்மையாக்கி, அத்தனை வைத்தனை 
நினைப்பின்‌ அல்லது-சிவனை மனத்தில்‌ வைத்து நினைத்தால்‌ அன்றி, வித்தகன்‌ 
சிவபிரான்‌. எய்துறான்‌ - கிட்டமாட்டான்‌. 


78 வானர னீர 


மலர்தலை உலகினில்‌ பசுக்கள்‌ வான்பயன்‌ 

முலையிடைத்‌ தோன்றல்போல்‌ முக்கண்‌ ணானைநல்‌ 
தலமதில்‌ வழிபடின்‌ சாரும்‌ பார்மிசை 

அலகிலாத்‌ தலமுள அவற்றுள்‌ ஓன்றுகேள்‌ ! 123 


வில்வவனத்‌ சிறப்பு 

ஒருதலம்‌ எய்ப்பில்வைப்பு என்ன உள்ளது 

மருவினோர்‌ பிறவிவன்‌ பிணியும்‌ மாற்றுவது 

அருமருந்‌ தாகிஎன்‌ அகத்தில்‌ நிற்பது 

பெருமையை எங்கன்யான்‌ பேசு கிற்பதே ! 124 
பஞ்சவன்‌ வாழ்வுறு தென்மது ரைக்கொரு கீழ்ப்பாங்கின்‌ 
வஞ்சமில்‌ அந்தக னைப்பெறு தென்திசை மருவுற்றது 
எஞ்சல்‌இல்‌ வீல்வ பூசையில்‌ மனதில்‌ ஏமாப்புற்று 

அஞ்சன உண்கணி னாளொடும்‌ ஈசன்‌ அமர்ந்தானால்‌. 125 
ஓல்லையில்‌ ஏகி அருச்சனை செய்திடின்‌ உன்முன்னே 
அல்‌அமர்‌ கண்டன்‌ எதிர்ந்திடும்‌ அல்லல்‌ பறந்தேகும்‌ 
செல்லுஇ என்னச செந்தமிழ்‌ தந்த முனிநாதன்‌ 

சொல்ல வினாவிய சோமன்‌ மகிழ்ந்திது சொல்கின்‌ றான்‌ : 126 
சந்திரன்‌ உரை 

விந்தம்‌௮ டக்குகைம்‌ மாதவ! வில்வலன்‌ வாதாவி 

அந்தக ! வாரிகு டங்கையில்‌ ஏந்தி அயின்றோனே ! 

சந்தம லைக்கம்‌அ ருந்தமி முக்கும்ஜர்‌ தார்வேந்தே | 
உய்ந்திட வேள்சரு ஞானஓ ளிக்குஒரு தஇரிஓப்பாய்‌ ! 127 


223. வான்பயன்‌ - பால்‌, தலமதில்‌ - உலகினில்‌. சாரும்‌ - பயன்‌ இட்டும்‌. 
அலூ$லா-அளலவில்லாத? பலவாகிய. தலம்‌ - கோயில்கள்‌. 

121. எய்ப்பில்‌ வைப்பு என்ன - தளர்ந்த காலத்துச்‌ சேமழிதி போல. அகத்‌ 
இல்‌ - மனத்தில்‌. 

123. பஞ்சவன்‌ - பாண்டியன்‌. கழ்ப்பாங்கன்‌ - இழக்குப்‌ பக்கத்தில்‌. 
எஞ்சலல்‌ - தறைவு படாத. ஏமாப்புற்று - விருப்பமுற்று. அஞ்சன உண்கணி 
னாள்‌ - ஆனந்தவல்லி அம்மை. 


227. ஓல்லையில்‌ - விரைந்து, அல்‌அமர்கண்டன்‌ - சிவபெருமான்‌. அல்வல்‌- 
துன்பம்‌. செல்லுதி - போவாயாக. வினாவிய- கேட்ட. சோமன்‌ - சந்திரன்‌. 
127. வீந்தம்‌ - விந்தமலை. அடக்கு சை - அடக்கிய கையையுடைய. 
வீல்வலன்‌ வாதாவி - இரண்டு அரச்கர்‌. வாரி - தடையாகிய கடல்‌. 


குடங்கை - உள்ளங்கை, அயின்றோன்‌ - உண்டவன்‌. சத்தமலை - பொதிய 


மதுரைப்‌ புராணம்‌ 79 


பொன்னிமுன்‌ நண்ணிவி யந்துகு றும்புசெய்‌ புலன்வென்றே 
தன்நிகர்‌ இல்லவன்‌ என்றுமொ மிந்திடு தகவுள்ளோய்‌ ! 
உன்னைஜர்‌ தட்டிலும்‌ ஏனைமு னீக்கணம்‌ மற்றொன்றில்‌ 
மன்ன ருத்தினர்‌ தூக்கநி லம்புகும்‌ வலிமிக்கோய்‌ ! 128 
தாருகன்‌ வாழ்மலை மாயைமு னிந்தவ ! சார்ங்கக்கை 
நாரண ஸனைச்சவன்‌ ஆக்கிய மேலவ | நாகக்கோன்‌ 
ஆர்வமொடு ஆயிர . நாவினும்‌ ஏத்தின்‌௮ டங்காநின்‌ 

சீரைஎவ்‌ வாறுஒரு நாவினில்‌ யான்துதி செய்கேனே! 129 


சந்திரன்‌ வில்வவனம்‌ சேறல்‌ 


என்றுவ ணங்கிஎ முந்துபு னிற்றின்‌இ ளஞ்சேதா 

கன்றுபி ரிந்தென நீங்கினன்‌ மானம்‌ கடிதேறிச்‌ 

சென்றனன்‌ முன்பு பிரித்திடு கன்றுஉயர்‌ ஆவின்டால்‌ 
துன்றுவ போன்றனன்‌ யாங்ஙனம்‌ என்றுஅது சூழ்வுற்றே. 130 


மலை, வேந்தே - தலைவனே. உய்ந்திட - உலகு வாழும்‌ பொருட்டு. வேள்‌- 
முருகன்‌. ஒளி-வீளக்கு, 

விந்தமலை அடக்கியது, வில்வலன்‌ வாதாவியை உண்டது, கடல்‌ பருகி 
யது ஆகியன அகத்தியரின்‌ செயற்கருஞ்‌ செயல்கள்‌, பொதிய மலையிலிருந்து 
தமிழ்‌ இலக்கணம்‌ செய்தமையால்‌ பொதியமலைக்கும்‌ தமிழுக்கும்‌ தலைவன்‌ 
ஆகின்றார்‌. முருகனிடம்‌ அகத்தியர்‌ ஞான உபதேசம்‌ பெற்றார்‌ என்பது 
புராண வரலாறு, முருகன்‌ அருளிய ஞானமாகிய விளக்குக்கு அசுத்தியர்‌ 
இரிபோன்றார்‌, அதாவது அந்த ஞானம்‌ பயன்படுவதற்குக்‌ காரணமாக இருந்‌ 
தார்‌ எனக்கொள்க. ட ்‌ 

128. பொன்னி முன்‌ நண்ண - நீ காவிரி யாற்றுக்கு முன்னே சென்றபோது. 
வியந்து - அந்த நதி வியப்படைந்து. தன்‌ நிகர்‌ இல்லவன்‌ என்று மொழிந்திடு 
தகவுள்ளோய்‌ - தனக்கு நிகர்‌ இல்லாதவன்‌ நீயே என்று அக்‌ காவிரியாறு புகழ்ந்த 
பெருமையுடையவனே ! அகத்தியரை ஓரு தட்டிலும்‌ பிற முனிவர்‌ அனைவரையும்‌ 
ஓரு தட்டிலும்‌ வைத்து நிறுக்கினும்‌ அகத்திபர்‌ உள்ள தட்டே &மே செல்லும்‌. 
அவ்வளவு பெருமையுடையவர்‌ என்பது 8ழ்‌ இரண்டடிகளின்‌ கருத்து. காவிரி 
நதியைத்‌ தமிழ்‌ நாட்டிற்குக்‌ கொணர்ந்தவர்‌ அகத்தியர்‌ என்பது வரலாறு. 

129. தாருகன்‌ வாழ்மலை-கிரவுஞ்சமலை. கஇரவுஞ்சமலையையும்‌ மாயையை 
யும்‌ சினந்து வென்றவர்‌ அசுத்தியர்‌ என்பது வரலாறு. ஒருக்கால்‌ நாராய 
ணனைச்‌ சிவபெருமான்‌ வடிவாக்கிக்‌ காட்டியார்‌.. என்பதும்‌ .வரலாறு.. .சார்ங்‌ . 
சுக்கை - வில்லை - அணிந்த கையையுடைய. நாசுக்கோன்‌ -ஆ திதேேடன்‌. 
ஏத்தின்‌ - புகழ்ந்தாலும்‌.” சிரை - சர்த்தியை. 

180.. புனிற்றின்‌ இளம்‌ சேதா - அண்மையில்‌ கன்று போட்ட செவ்விய பசு 
பிரிந்தென-பிரிந்தாற்‌ போல, மானம்‌ - விமானம்‌, கடிது ஏறி - விரைந்து ஏறி, 
ஆவின்பால்‌-பசுவினிடத்து. துன்றுவ போன்றனன்‌-சென்று சேர்வது போன்றான்‌, 
அது - அசுத்தியன்‌ சொன்ன இருப்பத. யாங்ஙனம்‌ என்று குழ்வுற்று-வில்வவனம்‌ 
எல்வீடத்து உள்ளது என்று ஆராய்ந்து. சூழ்வுற்றுச்‌ சென்றனன்‌ என்று கூட்டுக, 


40) வானர வீர 


சந்திரன்‌ சிவலிங்கம்‌ காண்டல்‌ 

கண்டனனே தன்மானத்‌ தினின்‌இமிந்து 
நண்ணியதோய்‌ கழிந்தான்‌ போன்று 

முண்டகமென்‌ முகம்மலர அகமகிழ்ந்துஅவ்‌ 
வனத்தினையே முழுதும்‌ தேர்வான்‌ 

மண்டியபே ராசைபுறந்‌ தள்ளஅகம்‌ 
புகுந்துஉலவி வரலும்‌ நாப்பண்‌ 

பண்டைமறை களும்‌இன்னம்‌ காணரிய 
சிவலிங்கப்‌ படிவம்‌ கண்டான்‌. 131 


சந்திரன்‌ வணங்குதல்‌ 

அந்நிலையே அன்புதலை மீக்கொள்ளப்‌ 
புளகம்‌உடல்‌ அரும்பக்‌ கைகள்‌ 

சென்னிமிசை குவிந்திடவாய்‌ சர்பாட 
விழிபொழிநீர்‌ மார்பிற்‌ சிந்த 

முன்னவன்முன்‌ பணிந்தெழுந்தான்‌ முடிதுளக்கி 
ஆடினான்‌ 'முதல்வா ! அச்சோ! 

மன்னீனையோ ஒருதனியாய்‌ ஈன்றோர்‌இல்‌ 
லாதசிறு மகன்போல்‌ எந்தாய்‌!” 132 


சந்திரன்‌ கோயில்‌ அமைத்தல்‌ 
எனவருந்திப்‌ புடைபெயர்ந்து விண்ணுலகில்‌ 
தச்சனைக்கூய்‌ எம்மாற்கு இங்ஙன்‌ 
ைகரம்தத்‌ திடுகளன மணிமாடம்‌ 
மண்டபங்கள்‌ சிகரி குழ்போம்‌ 
கனகமதில்‌ பீடம்‌உமை கோயில்கண 
பூதிவேலன்‌ காரி நந்தி 


191. கண்டனன்‌ - வில்வவனத்தைக்‌ கண்டான்‌. மானத்தினின்‌ இழிந்து - 
விமானத்திலிருத்து இறங்க. நண்ணிய நேரய்‌-கய ரோகம்‌. முண்டகமென்முகம்‌ - 
தாமரை மலர்‌ போன்ற முகம்‌, தேர்வான்‌ - தேடும்‌ பொருட்டு. அகம்‌ஃஅந்த வனத்‌ 
இனுள்‌. நாப்பண்‌ - அந்த வனத்தின்‌ நடுவில்‌, படிவம்‌ -உருவம்‌. 

132. தலைமீக்கொள்ள - தலையெடுக்க, சென்னி - தலை. முடிதுளக்கி- 
தலையசைத்து. ஈன்றோர்‌ இல்லாத சிறுமகன்‌ போல்‌ ஓரு தனியாய்‌ மன்னினையோ 
என்று கூட்டுக. மன்னீனையோ - இருக்ன்றாயோ, 


மதுரைப்‌ புராணம்‌ 


செய்யுறுபா தகங்கள்பல வற்றினையும்‌ 
சிலசுருக்கிச்‌ செப்பு கின்றோம்‌. 102 


ஈால்ூகைப்‌ பாவங்கள்‌ 

அதிபாவம்‌ மாபாவம்‌ உப்பாவம்‌ 
பலபாவம்‌ ஆக ரான்காம்‌ 

விதிமேவு பாதகங்கள்‌. ஆங்கவற்றின்‌ 
அதிபாவம்‌ வேத நூலை 

மதியாமல்‌ இகழ்ந்திடுதல்‌, அதற்குஉ.யர்வுஒப்பு 
உளளஎன்ன வழங்கல்‌, மிக்க 

கதிமேவ அந்நூலைக்‌ கற்றுஉரைக்கும்‌ 


குருவைநிந்தை கழறல்‌ மன்னோ. 103 


அரன்பொருளைக்‌ குருதனத்தைப்‌ புத்தகத்தைக்‌ 
கவர்ந்திடுதல்‌ ஆகும்‌ என்ப. 
பரன்‌ அருளும்‌ ஆகமங்கள்‌ பயிலாமை, 
சிவன்பொருளை வவ்வும்‌ பாவ 
உருவினனைக்‌ கொல்கஅது கூடாதேல்‌ 
கைப்பொருளை உதவி யேனும்‌ 
தெரிதரவே ஒறுத்திடுக இன்றேல்‌அவ்‌ 
ஊர்விடல்‌இன்‌ னனசெய்‌ யாமை. 104 
இனையவும்மா பாதகத்துக்கு இணையாகும்‌. 
அப்பாவம்‌ இசைப்பக்‌ கேட்டி! 
வினையறுவே தியர்ச்செகுத்தல்‌, கள்‌அருந்தல்‌, 
பொன்னதனை விரும்பிக்‌ கள்ளல்‌, 
நனைஅவிழும்‌ மலர்‌ஓதி ஈர்க்கும்இடை 
போகாத நளினக்‌ கொங்கை 
அனைதிகரும்‌ குருமனையை அணைதல்‌இவை 
செய்தோர்நட்பு ஆதல்‌ ஐந்தே. 105 


102, மகங்கள்‌ - யாகங்கள்‌. சமை, தமை - யோகமுறையிற்‌ சல, அவை 
சமம்‌, தமம்‌ எனப்படும்‌. மைஇல்‌ - குற்றமில்லாத, மெய்கொள்‌ - அற்றல்‌ மிக்க, 

103. அதற்கு - வேதநூலுக்கு, உயர்வு ஒப்பு உள என்ன வழங்கல்‌ - வேதத்‌ 
இலும்‌ உயர்வான நூலும்‌ ஒப்பான நாலும்‌ உள்ளன என்று கூறுதல்‌, வழங்கல்‌ - 
கூறுதல்‌, கழறல்‌ - கூறுதல்‌, 

105. வினையறு - இருவினைகள்‌ அறுக்ின்ற, செகுத்தல்‌ - கொல்லுதல்‌, 
கள்ளல்‌ - இருடுதல்‌, நனை அவிழும்‌ மலர்‌ ஓதி - மொட்டு விரிந்த மலர்க்கூந்தல்‌, 
அனை - தாய்‌, குருமனை - ஆசான்‌ மனைவி, 


74 . வானர வீர 


மறையவரை முனிந்துரைத்தல்‌, முன்தருவேம்‌ 
என்றுயின்பு மறுத்தல்‌, சால 
அறிவுடையர்‌ எனத்தம்மை மதித்திடுதல்‌, 
குரவனொடு பகைமை அதல்‌, ன்‌ 
பிறர்குறையை வேந்தனொடு பேடிடுதல்‌ 
பிரமகத்திக்கு இணையாம்‌. பெற்ற 
பொறையுடைய தாய்தந்தை சொல்மறுத்தல்‌, 
வையஃத்துப்‌ பொய்ச்சான்று ஓதல்‌, 106 
சிவன்‌ அடியார்க்கு இடர்செய்யச்‌ செப்பிடுதல்‌, 
விலங்கினொடு பறவை செற்றல்‌, He 
கவலைஉ ற மனைகள்தொறும்‌ தீவைத்தல்‌, 
கள்‌உண்டல்‌ கடுக்கும்‌. சாந்தம்‌ 
விவிதஅணி துகில்முதல கள்ளுதல்பொன்‌ 
கனவீனொடு மேவும்‌. வாய்த்த 
2 வவுமதி போல்முகத்துப்‌ புதல்விமுதல்‌ 
புலைச்சிவரை உவந்து சேர்தல்‌. 107 
தலம்கல்வி இருஅழகு நேர்ந்துமண 
மன்‌ றல்மகன்‌ குறுகக்‌ கண்டும்‌ 
கலம்பெறுதம்‌ கன்னியரை உதவாமை, 
கற்பிகந்து நாணம்‌ தீர்ந்து 
நிலம்பழிப்ப அயல்புணர நோக்கியும்‌௮ம்‌ 
மனைவிதனை நீக்கு றாமை 
இலங்ககுரு பன்னிதனைக்‌ கைப்பிடித்த 
பெரும்பாவம்‌ இயையும்‌ மன்னோ. 108 
ஒதுவம்கேள்‌ உப்பாவம்‌ பெரியவர்கள்‌ 
நிதிவவ்வல்‌, தனியே உண்டல்‌, 
வேதியருக்கு என்றுவைத்த பொருள்கவர்தல்‌, 
போகத்தில்‌ விஞ்சல்‌, வஞ்சம்‌ 


108. குரலன்‌-ஆசரியன்‌. பொய்ச்சான்று-பொய்ச்சாட்சி, 

107, சேற்றல்‌ - கொல்லுதல்‌. கடுக்கும்‌ - ஒப்பாகும்‌, விவிதஅணி - பல 
வகை அணிகலன்கள்‌. சுன்ளதல்‌ - இருடுதல்‌. மேவும்‌ - ஒப்பாகும்‌. உவவுமத - 
பூரணசந்திரன்‌. 

108. மகன்‌ மன்றல்‌ குறுக - மகன்‌ இருமணம்‌ முடிக்க, கன்னியரை உத 
வானமைஃபுதல்லிய/ரை மணமுடித்துத்‌ தாராமை, கற்பு இருந்து - கற்பை நீங்‌, 
தீக்குறாமை - நீக்காமை, பன்னி - மனைவி. இயையும்‌ - ஓக்கும்‌. அனஸ்‌ 


மதுரைப்‌ புராணம்‌ 7 


திதுமயக்கு உறுவயிரம்‌ உறல்‌, இடுக்கண்‌ 
களை ந்தோர்மேல்‌ சிந்தை தீர்தல்‌, 
ஏதம்‌அறு தன்மனையை மக்களைத்தா 
ருவைக்குளத்தைப்‌ பொருளுக்கு ஈதல்‌. 109 


கற்புடைய பிறர்மனையை எளியள்‌ இவள்‌ 
எனத்தழுவக்‌ கருதல்‌, கண்ணால்‌ 
அற்குழலார்‌ புணர்ச்சியுறல்‌, தனக்கென்றே 
மரம்வெட்டல்‌, அலரைக்‌ கொய்தல்‌, 
தற்கமதை வறிதுஇயற்றல்‌, வசியமுத 
லனபுரிந்து தனத்தைக்‌ கொள்ளல்‌, 
பொற்புடைய சவெனைஅருச்‌ சனைசெய்தும்‌ 
அப்பலத்தைப்‌ பொருட்குப்‌ போக்கல்‌ 110 
இல்லவளைப்‌ பகல்தோய்தல்‌, முதல்‌உள்ளோன்‌ 
குனைக்கெடுத்தல்‌, ஈசன்‌ வீடு 
நல்லஅறம்‌ பாவம்‌ஒன்றும்‌ இல்லைஎனல்‌, 
கடன்கொண்டு நல்கி டாமை, 
எல்லவரும்‌ பழித்துரைப்பக்‌ கற்புடையார்‌ 
தமக்குஈனம்‌ இழைத்தல்‌, சுற்றம்‌ 
கல்லிஇகழ்ந்‌ திடல்‌, மனுவைக்‌ கடவுளரைப்‌ 
போற்றாமை பிறவும்‌ ஆமே. உ டும்‌ 


தலமீதில்‌ ஈன்றோர்‌ பசநோவுறத்‌ தான்பு த்தல்‌, 
“தொலைவாம்‌ கிருமிக்‌ குலம்‌'என்றுஉளத்து அன்பு தோன்றி 
நிலமீது மெல்ல நடவாமை,உள்‌ நேயம்‌ விட்டுப்‌ 
பலர்போம்‌ வழியைத்‌ தடைசெய்துமுள்‌ வேலி கோலல்‌, 112 
109, வவ்வல்‌ - குவருதல்‌. போகத்தில்‌ - காமத்தில்‌, விஞ்சல்‌ - அதிகமாக 
ஈடுபடுதல்‌. வஞ்சம்‌ தீது மயக்கு உறுவயிரம்‌ உறல்‌ - வஞ்சனையும்‌, தீங்கும்‌, 
மயக்கமும்‌ மிக்க சினமும்‌ உறுதல்‌, இடுக்கண்‌ களைந்தோர்‌-தன்‌ துன்பம்‌ தீர்த்த 
வர்‌. சிந்தை தீர்தல்‌ - நன்றி மறத்தல்‌. தாருவை- மரத்தை. மனைவி, மக்கள்‌, 
மரம்‌, குளம்‌ இவற்றை விற்பது பாவம்‌ என்று இங்குக்‌ கூறப்பட்டுள்ளது. 

110. கண்ணால்‌ அற்குழலார்‌ புணர்ச்சியுறல்‌ - அயலான்‌ மனைவியைச்‌ 
கண்ணால்‌ சுண்டு விரும்புதல்‌. தனக்கென்ற அலரைக்‌ கொய்தல்‌ என்றும்‌ 
கூட்டுக, அலர்‌ - மலர்‌, வறிது தற்கமதை இயற்றல்‌ - வீணாக வாதிடுதல்‌, 

111. இல்லவள்‌ - மனைவி. சுற்றம்‌ கல்லி இசுழ்ந்திடல்‌ - உறவினரை 
அழியச்செய்து இகழுதல்‌, மனுவை - மனிதர்களை; மனு நெறியை என்றும்‌ 
கொள்ளலாம்‌. 

112. இருமிக்குலம்‌ தொலைவாம்‌ என்று - புழுக்‌ கூட்டம்‌ அழியும்‌ என்று. 
வேலிகோலல்‌-வேலி போடுவது. 


70 வானர வீர 


ஆவாழிடமே வழிப்பாதை குளங்கள்‌ ஆறு 

தேவா லயம்மா தவர்சேரிடம்‌ தேர்செல்‌ வீதி 

காவே புறங்காடு உயர்செய்யில்‌ மலம்க மித்தல்‌, 

ஓவாப்‌ பகையைக்‌ கரந்தேகொலை தான்‌உ ஞற்றல்‌, 113 
மடவார்கள்‌ ஆதி மறையோர்பசு ஞாதி யானோர்க்கு 
இடையூறு செய்தல்‌, தொழும்பர்க்கொலல்‌, கன்னம்‌ வைத்தல்‌, 
“விடையோன்கொள்‌ பூசைக்‌ கெனவேநறுங்‌ கொன்றை வில்வத்‌ 
தொடையாதி ஈந்தோம்‌ இலை'என்று துயர்‌உ றாமை. 114 
இறையோன்‌ உவக்கப்‌ பலவேள்வி இயற்றி டாமை, 
முறையேஎண்‌ ணரமல்‌ பிறர்செல்வம்‌ முயன்று மேலும்‌ 
பெறல்‌'வே தொருவன்‌ மனையாளைஓர்‌ பேதை கொள்ள 
அதியா அவனைப்‌ பிடித்துஉய்ப்ப அவற்கொ லாமை, 115 


பாவங்களின்‌ பலன்‌ 

கயம்மேவும்‌ அந்தா மரைமென்முகிழ்‌ அன்ன கோடாக்‌ 
தயம்‌ஆர்‌ மனையார்‌ பலர்தம்மில்‌ஓர்‌ தோகை கொங்கை 
வயமாகி மற்றோர்‌ தமைநீக்குதல்‌ மற்றும்‌ என்ப. 

பயன்யாது எனின்மேல்‌ உலதின்றுஅவை பண்ணினார்க்கே. 116 
காலன்‌ ினந்தே செயுங்கன்ம பலன்கள்‌ துய்க்க 

ஆலம்‌ பொருவும்‌ அவர்தன்மை நரகின்‌ ஆக்கி 

மேல்விஞ்‌ சயதுய்த்‌ திடப்பாரின்‌ விடுப்ப மீண்டு 

காலந்‌ தனிலே முதற்கட உருவு சார்ந்து. 117 


113. காஃசோலை, புறங்காடு-மயானம்‌. செய்‌-வயல்‌. கரந்து-மறைத்திருந்து. 
கொலை உருற்றல்‌- கொல்லுதல்‌. 

114, ஏரதியானோர்‌ - உறவினர்‌. தொழும்பர்க்கொலல்‌ - அடிமைகளைக்‌ 
கொல்லுதல்‌. விடையோன்‌-சிவபிரான்‌. 

115. பிடித்து உய்ப்ப - பிடித்துக்‌ கொடுக்கையில்‌. அவற்‌ கொல்லாமை - 
அவனைக்‌ கொல்லாமல்‌ வீடுவது. 

178. கயம்‌-நீர்‌ நிலை, முகிழ்‌ அன்ன-மொட்டுப்‌ போன்ற, கோடா-சாயாத. 
நயம்‌- மூலை, லவயமாஇ-வசப்பட்டு, மற்றோர்‌ தமை - பிற மனைவியரை, மேல்‌ 
கஉகன்று-வீடுபேறு உடையாது. 

127. ஆலம்‌ பொருலம்‌-விஷம்‌ போன்ற. நரகன்‌ ஆக்கி - நரகத்தில்‌ புகுத்தி. 
மேல்‌ விஞ்சிய நுய்த்‌இட-நரகத்‌தில்‌ அனுபவித்தது போக மேலே மிஞ்சிய பாவங்‌ 
களின்‌ பலனை அனுபலிப்பதற்காக, பாரின்‌ விடுப்ப - உலகிலே பிறப்புண்டாக்க, 
தாலத்தனில்‌- உலகத்தில்‌, உட உருவு-புழு வடிவம்‌, 


81 


மதுரைப்‌ புராணம்‌ 


புனைதருநா யகர்மவுனன்‌ சண்டன்‌ அமர்‌ 
தளிபிறவும்‌ புரிந்து போனான்‌; 192 


சந்திரன்‌ தீர்த்தம்‌ சமைத்தல்‌ 
உழையரைக்கூய்ப்‌ 'பூசனைக்கு- வேண்டுவன 
தம்மின்‌'என ஒல்லை வான்போய்‌ 
எழில்பெறுகங்‌ கையின்‌ நன்னீர்‌ அமுதம்‌ஆன்‌ 
ஐந்துதுகில்‌ இழைதேன்‌ ஆதி 
பழுதறவே கொணர்ந்துதரப்‌, பரிந்துபடிந்‌ 
தவர்பாவப்‌ பற்று நீக்கும்‌ 
விழுமியதோர்‌ தடம்‌ஒன்று தன்பெயரால்‌ 
கண்டு,அதனில்‌ விதியின்‌ஆடி 134 


சந்திரன்‌ செய்த பூசை 
இரைமுழங்கு வையையினும்‌ படிந்தெழுந்து 
வெண்பட்டு மருங்கில்‌ சேர்த்திப்‌ 
பொருவில்திரு நீறுஅக்க மணிதரித்து;ஓர்‌ 
அஞ்செழுத்தும்‌ புகன்று நல்ல 
கருமுதல்நால்‌ வகைமலரும்‌ வில்வம்முத 
லவும்பறித்துக்‌ கையில்‌ தாங்கி 
உருகும்‌உளத்‌ தொடும்கோயில்‌ உட்புகுந்துஓங்‌ 
கரக்கடவுள்‌ திருமுன்‌: உற்றே, 195 
முந்துபூ சனைஇயற்றி முளைத்தெழுந்த: 
சவக்கொழுந்தின்‌ முன்போய்‌ நேர்தின்று 


192, புடை பெயர்ந்து - அருகே சென்று, விண்ணுலலூல்‌. தச்சன்‌ - மயன்‌, 
எம்மாற்கு - சிவபெருமானுக்கு. இங்ஙன்‌ - இவ்விடம்‌. சினகரம்‌ - கோயில்‌, 
கனசுமதில்‌ பீடம்‌ - தங்கத்தாலாகிய பீடங்கள்‌. 

1394. உழையர்‌ - பணியாளர்‌. தம்மின்‌ - தாருங்கள்‌, ஒல்லை - விரைந்து, 
ஆன்‌ ஐந்து - கோமயம்‌, சோசலம்‌, தயிர்‌, பால்‌, நெய்‌* ஆ௫ிய பசுத்தரும்‌ ஐந்து : 
பொருள்கள்‌ இவை பஞ்ச: சுவ்லியம்‌ . எனப்படும்‌, படிந்தவர்‌ '- குளித்தவர்‌. 
விழுமியது - சிறந்தது. தடம்‌ - தீர்த்தக்குளம்‌. சுண்டு - அமைத்து. விதியின்‌ ௩ 
முறைப்படி. ஆடி - குளித்து. 

195. இரை - அலைகள்‌. படிந்தெழுந்து - நீராடி, மருங்கில்‌ - இடையில்‌, 
பொருவில்‌ - ஒப்பில்லாத, அக்கமணி - உருத்திராக்கமணி. தருமுதல்‌ - நால்‌ 
வசை மலர்‌ - கோட்டுப்பூ, நீர்ப்பூ. நிலப்பூ, கொடிப்பூ ஆகியவை தரு ஈ மரம்‌, 
ஐங்கரச்‌ கடவுள்‌ - கணபதி, 


82° - வான்ர வீர: 


ஐந்துசுத்தி செய்துகைசெய்‌ ஆயிரத்துஎண்‌ 
’ பொன்தசும்பின்‌ அறல்பெய்து ஆன்ற 
சுந்தரவே இயர்களொடு நான்மறையிற்‌ 
வெமனுவைச்‌ சொல்லி ஆட்டிக்‌ 
கந்தமலி எண்ணெய்நல்மா மஞ்சள்நெல்லி 
ஐந்தமுதக்‌ கவியம்‌ நெய்பால்‌. 126 
துலங்குதயிர்‌ தேன்கன்னற்‌ கரும்புஇளநீர்‌ 
சந்தனத்தின்‌ தோயல்‌ தோயம்‌ 
வலம்புரிதீர்‌ இனையவற்றால்‌ மாஅபிடே 
கம்புரிந்து வால்வெண்‌ தூசால்‌ 
நலம்பெறநீ வியபின்னர்‌ கடைந்தெடுத்த 
தெள்ளமுதம்‌ நன்கின்‌ ஆட்ட 
இலங்கியபால்‌ எனவெள்க இறும்பூதுற்று 
ஆடை அணி எடுத்துச்‌. சாத்தி, 137 
மாற்றுயர்த்த அபரஞ்சிப்‌ பொற்குவளை 
சந்தனம்பூ மாலை சாத்தி. 
ஏற்றசுவை அழுதுஅடைக்காய்‌ நல்கிமணி 
தரபமொடு விளக்கம்‌ மீதம்‌ 
வேற்றுஒருதன்‌ தோற்றம்செய்‌ கண்ணடிமற்‌ 
றவும்காட்டி விரும்பும்‌ பல்பேர்‌ 
சாற்றிஅருச்‌ சனைபுரிந்தே சிவையையும்பூ 
சனைபுரிந்து துதிப்ப தானான்‌. 138 


139. கைசெய்‌ - கையால்‌ அழகு செய்த. ஆயிரத்து எண்‌ பொன்‌ தசும்பு - 
ஆயிரத்து எட்டுத்‌ தங்கக்‌ குடங்கள்‌. அறல்‌ பெய்து. - தண்ணீர்‌ _ நிரப்பி... நான்‌... 
மறையில்‌ சிவமணனு - வேதந்தில்‌ ஒரு பகுதியாசிய உருத்திர மந்திரம்‌. ஆட்டி - 
நீராம்டி. சுத்தாலிஃ வாசனை. நிறைந்த. ஐந்து அமுதக்‌ சுவியம்‌- பஞ்ச சுவ்வியம்‌; - 

227. கன்னற்‌ கரும்பு - இருபெயர்‌ ஓட்டு. தோயல்‌-குழம்பு, சந்தனத்தின்‌ 
தோயல்‌ தோயம்‌ - சந்தனக்‌ தலவை.கலந்தநீர்‌, . வலம்புரிநீர்‌ - வலம்புரிச்‌ ,சங்கில்‌ 
எடுத்தநீர்‌. இனையவத்தால்‌-ஜ்தலீய நீர்களால்‌, அபிடேகம்‌ செய்தல்‌- நீராட்டு... 
தல்‌. வால்லெண்‌ தரசு - மிக வெள்ளையாகிய துல்‌, நீவிய பின்னர்‌ - நீரை, . 
ஓ.த்‌.நியேடுத்த. பின்பு, தென்னமுதம்‌ - பசும்பால்‌. வெள்க - வெண்ணிறம்‌: . 
அடைய. சத்‌இிரன்‌ அபிடேகம்‌ தன்‌ சிவலிங்கம்‌ வெண்மை நிறம்‌ அடிச்‌ 

௧௮. என்க. _ த ்‌ 

, 198. அழுது - நிவேதனம்‌. அடைக்சாய்‌-வெற்றிலை அரக்கு, ற்று ஒரு.” 
தன்‌ தோற்றம்‌ செய்‌ கண்ணடி - வேறாக ஓப்பற்ற தன்‌ தோற்றத்தைக்‌: சாப்டு. . 
இன்ற கண்ணாடி. சிவையையும்‌ - ஆனந்தவல்லி அம்மையையும்‌, - * -_- 542. 


மதுரைப்‌ புராணம்‌ 83 


சந்திரன்‌ செய்த துதி 
எண்ணிறந்த பலகோடி புவனம்‌ எல்லாம்‌ 
நின்‌உழையில்‌ ஓர்பாலில்‌ இருந்த தென்னில்‌ 
கண்ணுதலே ! அவற்றினில்‌ஓர்‌ அண்டத்து உற்றோர்‌ 
காண்குவர்யார்‌ உன்பெருமை ! கண்ணன்‌ வேதன்‌ 
உள்நெகிழ்ந்து துதித்ததும்தம்‌ அறிவின்‌ மட்டாம்‌. 
ஓங்குமுது குன்றவில்லோய்‌ ! உலவா நேயம்‌ 
நண்ணவுங்கில்‌ லேன்‌உனையே துதிப்ப தானேன்‌. 
நயந்து துஅளித்தல்‌ செய்திஎன நவின்று கூறும்‌. 139 
பொன்விழுது விட்டனைய சடையாய்‌ போற்றி! 
போற்றுமவர்‌ களின்குறைகள்‌ தீர்ப்பாய்‌ போற்றி | 
கன்னலுடைப்‌ பலகரமாக்‌ குழூக்கொண் டென்னக்‌ 
கவின்நிலவு பரந்திடும்முக்‌ கண்ணா போற்றி! 
கொல்நுனைய சூல்மழுமான்‌ கரத்தாய்‌ போற்றி! 
கொன்றைமலர்‌ நதிஅறுகு புனைந்தாய்‌. போற்றி! 
என்னையும்‌ஆட்‌ கொள்ளஇங்ஙன்‌ இருந்தாய்‌ போற்றி! 
எம்‌அனைக்குஓர்‌ பங்களித்த எந்தாய்‌ போற்றி! 140 
அருவாகி உருவாகி இரண்டும்‌ ஆகி 
அப்பாலாய்க்‌ கரணத்தின்‌ அசைவு காணும்‌ 
கரியாக அனைத்துயிர்க்கும்‌ உணர்வ தாகக்‌ 
கழறவொணா அனந்தக்‌ கடல தாகி 
நிருமலமாய்‌ நிராமயமாய்‌ அசலம்‌ ஆகி 
நித்தியமாய்ப்‌ பேரொளியாய்‌ அடியார்க்‌ கெல்லாம்‌ 
விரவுகதி யாகிநின்ற சிவனே போற்றி. 
வில்வவனத்து இனிதமர்ந்த விமலா போற்றி! 141 


139. நின்‌ உழையில்‌ - நின்னிடத்து, அண்டத்து உற்றோர்‌ - உல&ினர்‌, 
முதுகுன்றம்‌ - மேருமலை. உலவா, நேயம்‌ -அரியாத- அன்பு. - - நண்ணவுங்கில்‌... 
லேன்‌*- அடைய மாட்டேன்‌: அளித்தல்‌ செய்தி - காப்பாற்று. 

140. சிவன்‌ சடைச்குப்‌ பொள்‌ (ஆல) விழுது உவமை. கொல்‌ நுனைய - 
கொலைத்‌ தொழிலையுடைய கூர்மையான. கூல்‌ - சூலம்‌. அறுகு - அறுகம்புல்‌. 
எம்‌ அமைக்கு - எங்கள்‌ அம்மனைக்கு ; ஆனத்தவல்லி அம்மைக்கு. 

141. சரணத்தின்‌ அசைவு காணும்‌ கரி - உடற்கரணங்கள்‌ அசைவதற்கு 
உரிய சாட்சியாசிய உணர்வு. கழறவொணா - சொல்ல இயலாத, நிருமலம்‌ - 
குற்றமே இல்லாதது. நிராமயம்‌ - நோய்‌ இல்லாதது. அசலம்‌ - அசையாதது, 


&4 வானர வீர 


புறச்சமயத்‌ தவர்வீற்று வீற்றாய்‌ ஓதும்‌ 
புகலிட மாய்‌ அவர்வேண்டும்‌ போகம்‌ ஈவாய்‌ ! 
சிறப்பில்‌௮ஃ றிணையான முகவெஞ்‌ சூரன்‌ 
ிலந்திஎலிக்கு அரசுஉ.தவும்‌ செல்வா போற்றி. 
மறப்புஇல்‌்டனை மதியாத பிரமன்‌ காலன்‌ 
மாரன்‌இரா வணன்செருக்கை அடர்த்தாய்‌ போற்றி! 
விறற்புலியூ ரினில்‌ஒளிரும்‌ விளக்கே போற்றி | 
வில்வவனத்து இனிதமர்ந்த. விமலா போற்றி! 142 


இறைவன்‌ வெளிப்படல்‌ 
என்று துதிப்பத்‌ திருசசெவியில்‌ 
ஏற்றி, இலிங்க உருவில்நின்றும்‌ 
கொன்றைச சடையும்‌ மலர்முகமும்‌ 
குளிர்முக்‌ கண்ணும்‌ குழைக்காதும்‌ 
வென்றிப்‌ புயமும்‌ திருப்பதமும்‌ 
விளங்க உமையா ளசொடும்விடைமேல்‌-— 
கன்றுக்கு இரங்கும்‌ நல்‌ஆன்போல்‌-- 
கருணைக்‌ கடல்வந்து எதிர்நின்றான்‌. 143 


சந்திரன்‌ வேண்டுகோள்‌ 
மூக்கின்‌ நுதியில்‌ கண்டெத்தி 
உள்ளம்‌ அடங்க மூசசைஅவித்து , 
ஊக்கத்து அரிய தவம்புரிவோர்க்கு 
எட்டாத்‌ துரிய ஓளி, மதியை 
ரோக்கி “வேண்டும்‌ கருமம்‌எவன்‌? 
துவல்தி!? எனலும்‌, “சாபவெந்நோய்‌ 


242. வீற்று வீற்றாய்‌ - வேறு வேறாக. போகம்‌ - வீடுபேறு. சிறப்புஇல்‌- 
ஈறப்பு இல்லாத. சிந்திக்கும்‌ எலிக்கும்‌ அரசு தந்தது புராண வரலாறுகள்‌. 
புலியூர்‌ - சிதம்பரம்‌. 

பிரமனைத்‌ தலையை அறுத்தும்‌, காலனை மார்பில்‌ உதைத்தும்‌, மாரனைக்‌ 
கண்ணால்‌ எரித்தும்‌, இராவணனைக்‌ கால்‌ நகத்தால்‌ அழுத்தியும்‌ செருக்கை 
அழித்தான்‌ என்பது வரலாறு. 

142, விடைமேல்‌-நந்தி வாகனத்தின்‌ மேல்‌. ஆன்‌-பசு, கருணைக்‌ கடல்‌ - 


இறைவன்‌, 


மதுரைப்‌ புராணம்‌ 85 


போக்கிப்‌ புரத்தல்‌ வேண்டும்‌'எனப்‌ 
புகன்றான்‌. சவன்‌௮ங்‌ கிவைபுகலும்‌. 144 


சாபம்‌ பெற்றோர்‌ வரலாறு 
சாபப்‌ பிணியால்‌ வருந்துகன்றோர்‌ 
மணலிற்‌ பலராம்‌. சாற்றில்டமை 
கோபத்‌ தினில்விண்‌ ணவர்கள்‌ மக 
வற்றார்‌. பிருகு கூறியதால்‌, 
சாபப்‌ புருவ அங்கயற்கண்‌ 
கமல முகத்துத்‌ தாக்கணங்கின்‌ 
கோபத்து அடைந்தான்‌ பிறவி.அங்கி, 
வரையாது எவையும்‌ கொள்கின்றான்‌. 145 


“நிலையம்‌ நம்மால்‌ அயன்‌ இழந்தான்‌ - 
நெருங்கி இறுகி அண்ணாந்து 
மலையை நிகரும்‌ பொம்மல்முலை 
மதர்வேல்‌: உண்கண்‌ . பருமஅல்குல்‌ 
கலவ மயிலின்‌ அம்சாயல்‌ 
சசிகா தலன் தான்‌,  கவுதமனால்‌ 
அலகில்‌ யோனி உடல்பெற்றான்‌. 
புழுக்கால்‌ ஆனான்‌ யமன்‌அனையால்‌. 146 


144. நுதியில்‌-நுனியில்‌, கண்டெத்தி-சுண்‌ பார்வையை வைத்து, ஊக்கத்து- 
முயற்சியுடன்‌. துரிய ஒளி-சிவபெருமான்‌. மதியை-சந்திரனை, வேண்டும்‌ கருமம்‌ 
எவன்‌-நீ வேண்டிய காரியம்‌ யாது... புரத்தல்‌ வேண்டும்‌-காத்தல்‌ வேண்டும்‌. 

145. சாபப்‌ பிணி-பிணி போன்ற சாபம்‌, உமை-உமாதேவி. விண்ணவர்‌ 
-கள்‌- தேவர்கள்‌. மகவு அற்றார்‌-பிள்ளைப்பேறு இழந்தார்கள்‌. பிருகு-பிருகுமுனி, 
சாபப்‌ புருவம்‌-வில்லைப்‌ போன்ற புருவம்‌. தாக்கணங்கின்‌ கோ-திருமகள்‌ தலைவ 
னாகிய திருமால்‌. பிறவி பத்து அடைந்தான்‌ என்று கூட்டுக, அங்கி - அக்கினி 
தேவன்‌, வரையாது-நீக்காது. எவையும்‌ கொள்கின்றான்‌ - நல்லன கெட்டன 
அனைத்தையும்‌ ஏற்கின்றான்‌. 2 

இப்‌ பாடலில்‌ மூன்று சாப நிகழ்ச்சிகள்‌ . கூறப்பட்டுள்ளன. உமை சாபம்‌ - 
தேவர்களுக்குப்‌ பிள்ளைப்பேறு இல்லாமல்‌ செய்தது. பிருகு சாபம்‌-திருமா வுக்குப்‌ 

பத்துப்‌ பிறவிசளைத்‌ தந்தது. அக்கினி எதையும்‌ ஏற்பதற்குரிய சாபம்‌ யாரிட்டது 
என்று புரியவில்லை. ்‌ 

146. நம்மால்‌ - சிவபெருமானால்‌, அயன்‌ நிலையம்‌ இழந்தான்‌ - பிரமன்‌ 
கோயிலும்‌ வழிபாடும்‌ இழந்தான்‌. சசிகாதலன்‌-இந்திரன்‌, அலல்‌ யோனி உடல்‌ 
பெற்றான்‌-கணக்கற்ற பெண்‌ குறிகளை உடம்பிலே பெற்றான்‌. அனையால்‌- 
பெற்ற தாயினால்‌, யமன்‌ புழுக்கால்‌ ஆனான்‌ - எமதருமன்‌ கால்‌ புழுத்துப்‌ 


86 - வானர வீர 


கண்ணுதல்‌ சந்திரன்‌ சாபம்‌ மாற்றுதல்‌ 


இன்னும்‌ பலரால்‌ சாபத்தால்‌ 
இளைத்தோர்‌ நீயும்‌ சிறுவிதியால்‌ 
அன்னர்‌ போன்றாய்‌! வருந்தல்‌எமது 
அருளால்‌ நின்நோய்‌ நாம்காப்பம்‌. 
மின்னும்‌ கலைகள்‌ வளர்ந்திடுக ! 
உவாவின்‌ நிறையின்‌ விதிமகன்சொல்‌ 
பின்னர்‌ உறுக! மதிதொறும்‌இப்‌ ்‌ 
பெற்றித்து ஆக! எனஉரைத்து. க்‌ 147 
சந்திரன்‌ மேலும்‌ ஒரு வரம்‌ கேட்டல்‌ 
வான்தோய்‌ சோமற்கு அப்பொழுதே 
கலைகள்‌ வளர்த்தி நிறைத்து அவற்றின்‌ 
மூன்றாம்‌ பிறையை வாங்கிநதி 
முடிமேல்‌ ஏற்ற, விண்ணவர்கள்‌ 
தேன்தாழ்‌ மலர்கள்‌ பொழிந்துஆர்த்தார்‌. 
உவகைக்‌ கடலில்‌ தளைத்துஎன்னை 
ஈன்றாய்‌ ! இன்னும்‌ ஒருவரம்நீ 
தருதி என்னா மதிஇயம்பும்‌. 148 
பூசை செயும்யான்‌ விளங்கஉனைச்‌ 
சோம இலிங்கம்‌ எனப்புகல 


போனது. இப்‌ பாடலிலும்‌ மூன்று சாப நிகழ்ச்சிகள்‌ கூறப்பட்டுள்ளன. ' மந்ர்‌ 
வேல்‌ முதல்‌ அம்சாயல்‌ வரையுள்ள தொடர்கள்‌ சசதேவிக்கு அடை மொழிகள்‌. 
மதர்‌ வேல்‌ உண்கண்‌-மதர்த்த (செருக்யெ) வேல்‌ போன்ற கண்‌; மையுண்ட கண்‌, 
பரும அல்குல்‌-மேகலை அணிந்த இடை. கலவ மயிலின்‌ அஞ்சாயல்‌- ணத விரித்த 
மயில்‌ போன்ற அழயெ சாயல்‌. 

147. சிறு விதியால்‌ - தக்கனால்‌, அன்னர்‌ போன்றாய்‌ - சாபம்‌ பெற்ற 
(விண்ணவர்‌ முதலிய) அவர்களைப்‌ போன்றாய்‌! . 

வருந்தல்‌ - வருந்தாதே. நின்நோய்‌ - நின்‌ சாபம்‌. காப்பம்‌' - தடுத்துக்‌ 
காப்போம்‌. உலாவின்‌ நிறையின்‌ - பெளர்ணமியன்று முழுமையாக நிறைவு 
பெற்ற பின்பு. விதிமகன்‌ - தக்கன்‌. சொல்‌ - சாபம்‌, மதிதொறும்‌ - மாதத்‌ 
தோறும்‌. இப்பெற்றித்து ஆக - இவ்வண்ணமே நடக்கட்டும்‌. 

148. வான்தோய்‌ சோமற்கு - விண்ணில்‌ வாழும்‌ சந்திரனுக்கு. * வளர்த்தி 
திறைத்து - வளர்த்து நிரம்பச்‌ செய்து, அவற்றின்‌ - அவ்வாறு நிரம்பச்‌ செய்த 
கலைகளுள்ளே. நதிமுடிமேல்‌ ஏற்ற - கங்கை தங்கிய ல்‌ வைத்த 
அளவிலே, தருதி - தருவாயாக. மஇ- சந்திரன்‌,  * ப ம்பு 


மதுரைப்‌. புராணம்‌ .87 


நேசம்‌ உளத்தில்‌ காண்போழ்தின்‌ 
நிரம்பிற்று. அதனால்‌ உமையவள்பேர்‌; 
தேசு நிகழும்‌ ஆனந்த 
வல்லி எனச்செப்‌ புகஉலகம்‌. 
வாச மலியும்‌ கொன்றையந்தார்‌ 
வரதா! என்ன அதற்குதிசைத்தான்‌ 149 
திரிபாக நாதர்‌ ட க்‌ 
நல்லோர்‌ உன்பேர்‌ திரிபாக ' ; 
நாதன்‌ எனவே மொழிவதுஎவன்‌ ? 2 வரபா 
சொல்லாய்‌ என்னச்‌ சிவன்‌ உரைக்கும்‌; ்‌ 
தொல்லை உருவம்‌ எமக்குஉரைப்பின்‌ க 
மல்லார்‌ தோளாய்‌! - நீர்‌அங்கி த 
ஞான வானாய்‌ வயங்குறுமால்‌. 
எல்லா உயிரும்‌ கண்டுபணிந்து 
2 ஏத்தி.. மலம்தீர்ந்து இளைப்புஅறவே... *. : : 150 
ஓர்‌ஏழ்‌ உலகும்‌ உருவஇருப்பார்‌ Ey 
முளைப்போம்‌. அவற்றில்‌ உன்வடிவம்‌ 
சீராய்‌ எழலும்‌ உமக்கவராய்ச்‌ 
செனித்தது, இரண்டும்‌ இருக்கைப்‌ ம்‌ 
பேரூர்‌ தன்னில்‌ முளைத்தனநின்‌ .- , ; 
பெயர்கொள் உருவம்‌ இவண்முளைத்தது 
ஓரார்‌ யாரும்‌ உனக்கு உரைத்தோம்‌ ்‌ 
மறையாய்‌ உறுக எனஓதி, ப ன்‌ 
இடப மதியில்‌ விழாநடப்பப்‌ 
புணர்தம்‌ சோதி எழில்முறத்தில்‌ 
கொடிதேர்‌ நீர்‌ஏ றிடஉகைப்பக்‌ 
கொடுப்பச்‌ செய்து-நின்பெயரால்‌. '.. .. .. £ 


151 


149. புகல - சொல்ல. காண்போழ்தின்‌ - கண்டபோது, உளத்தில்‌ நேசம்‌ 
நிரம்பிற்று அதனரல்‌ என்று கூட்டுக. உலகம்‌ SEGURA என்று மாற்றுக, இசைந்‌ 
தான்‌ - சிவபெருமான்‌ ஓப்பினான்‌. ப ட்‌ 

4 0: 150. மொழிவது எவன்‌ - சொல்லுவது:ஏன்‌? தொல்லை உருவம்‌. பழமை 
(யான வடிவங்கள்‌: நீர்‌ அங்கி வானாய்‌ வயங்குறும்‌ -.நீர்‌, நெருப்பு, லான்‌. என்று 

மூன்றாக விளங்கும்‌. மலம்‌ - ஆணவமலம்‌ முதலியன, : + £5 
151. - இருக்கானப்பேர்‌-காளையார்‌ கோவில்‌; நின்‌:பெயர்‌ பன்‌  ருவம்‌- 


சோம இலிங்கம்‌, மறையாய்‌ உறுக.- ல்முனை 5 த 


88 ,வானச வீர 


தடமா நகரம்‌ ஈங்குஅமைத்து,ஒன்‌ 
றரையோ ..சனைஈ சானதிக்கில்‌ 
பொடியார்‌ மேனிக்‌ கானைநகர்ப்‌ 
புத்தே ளிரை௮ன்‌ பொடுபோற்றி 
இறைவன்‌ மறைதல்‌ 
நினது பதத்தின்‌ அடைகளஎன 
நிகழ்த்தி நிமலன்‌ விடைகொடுத்தே 
அனக இலிங்கத்‌ இிடைமறைந்தான்‌ 
அந்தோ! சென்றாய்‌ எனைஅகன்றே! 
இனம்யான்‌ காணும்‌ நாள்‌ஒருநாள்‌ 
உளதோ எம்மான்‌ எனஇரங்கி 
மனது தேறி ௮ண்ணல்‌ஆருட்‌ 
படியே ஒருபட்‌ டினம்வகுத்து, 
“சந்திரன்‌ விழமவெடுத்து, கானைககர்‌ அடைதல்‌ 
தன்பேர்‌ நிறுவி விடைமதியின்‌ 
உலகம்‌ உவப்பச்‌ சாறுஅயர்ந்து 
நன்கா னையிற்போய்ச்‌ வெலிங்க 
மூர்த்தி தனையும்‌ தயந்துஅருச்‌சித்து 
என்பால்‌ கருணை செய்திர்என 
இறைஞ்ச ஏத்தி இருவருள்ளும்‌ 
தென்பால்‌ உறையும்‌ பெருமாற்குச்‌ 
சோம இலிங்கம்‌ எனச்செப்பி. 


152 


153 


154 


1582, இடபமதி-லைகா? மாதம்‌..நின்‌ பெயரால்‌-சோமபுரி. என்ற பெயரால்‌ 
ஈசானதிக்கில்‌ -வட 8ழ்த்‌இிசையில்‌. கானைநகர்‌-காளையார்‌ கோவில்‌, புத்தேளிர்‌- 


கடவுளர்‌. 


152, நினது பதம்‌ - சந்திரப்‌ பதவி. நிகழ்த்தி - சொல்லி, அனக -.கு.ற்ற 


மற்ற. பட்டினம்‌ - ஊர்‌, 


154, தன்பேர்‌ - சோமபுரி; விடைமதி - வைகாசி மாதம்‌; சாறு -.இருவிழா? 
அயர்ந்து “நடத்தி; நன்‌ கானையில்‌ - நல்ல காளையார்‌ கோவிலில்‌; ' இருவர்‌ 
உள்ளும்‌ - காளையார்‌ கோவிலில்‌ உள்ள இரு. சிவலிங்க - மூர்த்திகளுள்‌; தென்‌ 

அல்‌ உறையும்‌ யெருமாற்கு - தெற்கே உள்ள சிவலிங்கமூர்த்‌இக்கு; சோமலிங்கம்‌ 


எனச்‌ செப்பி - சோமலிங்கம்‌ எனப்‌ பெயரிட்டு, 


ட மதுரைப்‌ புராணம்‌ 89 


சந்திரன்‌ தன்‌ மனைவியோடு..வ௱ழ்தல்‌ 
அங்கண்‌ அகன்று தன்‌ உலகத்து 
அடைந்து, மாமன்‌ அகம்புகுந்து, 
மங்குல்‌ துயிலும்‌ மலர்க்கோதை 
மனையார்‌ ..தமைத்தூ ! தினில்‌அழைத்துக்‌, 
கொங்குஆர்‌ மேனி உரோணியுடன்‌ 
கூடிப்‌, பயன்கொள்‌ . பொதுமரம்போல்‌ 
தங்கிச்‌ சுகத்தை வேண்டியாங்கு 
அளித்து' வாழ்ந்தான்‌ சந்திரனே. 155 


, பலஸ்ருதி, 
இன்ன கதையைப்‌ படித்தோர்கள்‌ 
கேட்டோர்‌ வியந்தோர்‌ எழுதினோர்‌ 
முன்னம்‌. செய்த  நல்லறம்‌இன்று 
எனினும்‌ இந்தப்‌ பூதலத்தே 
பொன்னங்‌ கழற்கால்‌ வேந்துஆகிப்‌ 
புவிமேல்‌ திருவில்‌ திளைத்ததன்பின்‌, 
கன்ன.ற்‌ குதலை... பொழிபங்கன்‌ 
கயிலைக்‌ கிரியின்‌ ..வாழ்குவரால்‌, 156 
தோற்றுவாய்‌ 
:என்‌.று.அறிவின்‌ ..மேதகைய சேடனைமுன்‌ :இகலி 
வென்றவன்‌ ;யம்ப,முனி புங்கவன்‌ -வி யந்து : 
நன்று; தவ :இன்னும்‌அவன்‌ ஆடல்நவில்‌ கென்ன 
மன்‌ றல்கமழ்‌ தார்முடிது ளக்கினன்வ மங்கும்‌. 157 
இரண்டாவது சந்திரன்‌ கயம்தீர்த்த சருக்கம்‌ முற்றும்‌. 


1155. . அங்கண்அவ்விடத்தினின்று. மாமன்‌ அசும்‌- தக்கன்‌ வீடு. மங்குல்‌ துயி 
லும்‌-மேகம்‌ போன்ற, மலர்க்‌ கோதை-மலர்க்கூந்தலையுடைய, . மனையார்‌ - 
மனைவியர்‌. கொங்குஆர்‌ - மணம்‌ நிரம்பிய. மனைவியர்‌ இருபத்து எழுவருக்கும்‌ 
பொதுவாகச்‌ சுகம்‌ தந்தமையால்‌ பொதுமரம்‌ சந்திரனுக்கு உவமையாயிற்று. 

156, இன்று எனினும்‌-இல்லையாயினும்‌; வேந்து-அரசர்‌; திருவில்‌ திளைத்த 
தன்பின்‌ ஃ செல்வம்‌ அனுபவித்த பிறகு: சுன்னற்குதலை மொழி - ஆனந்தவல்லி 
அம்மை. e 
157. அறிவின்‌ மேதகையஃஅறிவால்‌ மேம்பட்ட; சேடனை-ஆதி சேடனை; 
இகலி-செத்து; வென்றவன்‌-வாயு பகவான்‌; குனிபுங்கவன்‌-பிருகு; அவன்‌ ஆடல்‌- 
சிவபெருமான்‌ திருவிளையால்‌; நவில்‌ சென்ன-சொல்லுக என்று; மன்றல்‌-மணம்‌; 
தார்முடி-தலைமாலை.அணிந்த தலை; வழங்கும்‌-சொல்வான்‌, 


90 ்‌ வானர.வீர 


சருக்கச்‌ சுருக்கம்‌. பட்ட மை 


தூலகன்னன்‌ சாயுச்சியம்‌ பெற்ற சருக்கம்‌ 

பாஞ்சால நாட்டில்‌ கன்யாகுச்சம்‌ என்ற நகரைத்‌: தலை 
நகராகக்‌ கொண்டு தரலகன்னன்‌ என்பவன்‌ ஆட்சி: செய்தான்‌. 
அறம்‌ நிரம்பி அவன்‌ உள்ளம்‌ விளக்கம்‌ பெற்றமையால்‌ 
முத்தியில்‌ விருப்பமுற்றான்‌. தன்‌ மகனை: அழைத்து, அவ 
னுக்கு முடிசூட்டி, அரசியல்‌ நீதிகளை விரிவாகக்‌ “கூறிவிட்டுப்‌ 
புறப்பட்டான்‌. அவன்‌ மனைவி இச்செயல்‌ கண்டு அழுதாள்‌. 
அவளுக்கு வேண்டிய உறுதிமொழிகள்‌ கூறிவிட்டுக்‌ கேதாரம்‌ 
முதலிய பல தலங்களைத்‌ தரிசித்துக்கொண்டு வில்வவனம்‌ 
அடைந்தான்‌. 


இறைவன்‌ அசரீரியாக “கிரேதா யுகத்தில்‌ சந்திரன்‌ 
அமைத்த ஆலயம்‌ பிரளயத்தால்‌ அழிந்தது. அதை மீண்டும்‌ 
கட்டுக' என்று ஆணையிட்டான்‌. ம்‌ ஸ்‌ 


அக்கோயிலை முன்போல்‌ புதுக்கி, நகருண்டாக்கி 
அதற்குத்‌ தாலகன்ன பட்டினம்‌ என்று பெயரிட்டான்‌ தூல 
கன்னன்‌. ட்‌ 


இறைவன்‌ நேரில்‌ தோன்றி, உனக்கு யாது:. வேண்டும்‌? 
என்றான்‌. “எனக்கு உலக. இன்பங்கள்‌ வேண்டா. உன்‌ 
பாதம்‌ தரும்‌ பேரின்பமே வேண்டும்‌' என்றான்‌: தூலகன்னன்‌. 
இறைவன்‌ “அப்படியே ஆகுக ! என்று திருவாய்‌ மலர்ந்து 
மறைந்தான்‌. த்‌ ம்‌ 


தாலகன்னன்‌ அங்கேயே தவம்‌ செய்து: வீடுபேறு 
பெற்றான்‌ த பார்‌ 


தூலகன்னன்‌ சாயுச்சியம்‌ பெற்ற சருக்கம்‌ .. 
தூலகன்னன்‌ வரலாறு 2 £ க்கு 


ஏடலீழும்‌ மலர்ச்சோலை எங்கும்‌உள . பாஞ்சால 


நாடுபுரந்‌ இடுவேந்தன்‌ தரலகன்னன்‌: என நவில்வோன்‌..., 


மதுரைப்‌ புராணம்‌ -91 


மாடமலி கன்னியாக்‌ :குச்சம்‌எனும்‌ வளம்பதியோன்‌ 
ஆடெழுவை அனையபுயன்‌ பொதுநீக்க அரசாள்வோன்‌. 158 


, நித்தியகன்‌ மம்வழுவாது இயற்றியதால்‌ அறம்நிறைந்து 
மொய்த்தபவம்‌ தொலைத்துளத்தை முக்குறும்பு மறஎறிந்தோர்‌ 
சித்தம்‌என விளக்குதலும்‌ நிலைநிலையாப்‌ ' பொருள்தேர்ந்து 
முத்தியினில்‌ விருப்புஎய்தி ஒருநாளின்‌ அவன்முன்னும்‌. 159 


தூலகன்னன்‌ சிக்தனை 


மாலவன்‌௨உந்‌ தியின்‌உதித்தோன்‌ மாய்ந்திடினும்‌ மாயாத 
காலமதின்‌ நம்‌ஆயுள்‌ கணமும்‌இலை. ஆங்கதற்கும்‌ 
சாலவும்னறு உளதுஇளமை சாற்றில்‌ஒரு பதினாறாம்‌. 
மேல்‌ஓஒருபன்‌ னாறுஆண்டாம்‌ மகளிர்‌எ மில்‌ நலம்விரும்பல்‌. 160 
விலக்கியநாள்‌ பிணிபிறவால்‌ மெலியும்நாள்‌ இவைநீக்கிக்‌ 
கலத்தலுறல்‌ இதிற்கிலநாள்‌. கன்னியர்க்கு மங்கையராய்ச்‌ 
சொலப்படுவது ஒருபருவம்‌. செந்திருவும்‌ தொலைவின்‌ றி 
நலத்தகவே .ஒருவனிடை எந்நாளும்‌ நண்ணாதே. 161 


158. ஏடு அவழும்‌ மலர்‌-இதழ்‌ விரிந்த பூக்கள்‌; புரந்திடு-காக்கன்ற; கன்னி 
யரக்‌ குச்சம்‌-தலைநகரம்‌; ஆடு எழுவை அனைய புயன்‌ - வெற்றியுடைய தூணை , 
ஓத்த தோள்களையுடையவன்‌; பொது நீக்கி-உலகம்‌ பல அரசர்க்கும்‌ பொதுவில்‌ 
உரியது என்னும்‌ சொல்லை நீக்கித்‌ தனக்கே உரியதாகக்‌ கொண்டு. அதாவது 
உலகம்‌ முழுவதும்‌ தான்‌ ஒருவனே அரசாள்பவன்‌ ஆகி. 
159. நித்திய கன்மம்‌ - அன்றாடக்‌ கடமைகள்‌; வழுவாது - தவறாமல்‌; 
மொய்த்தபவம்‌- திரண்ட பாவங்கள்‌; பிறவி என்றும்‌ கொள்ளலாம்‌: முக்குறும்பும்‌ 
அறஎறிந்தோர்‌ சித்தம்‌ என-ஞானிகள்‌ மனம்‌ போல; உளத்தை விளச்குதலும்‌ - 
தன்‌ மனத்தை வீளச்சுமுறச்‌ செய்தலால்‌; நிலைநிலையாப்‌ பொருள்‌ தேர்ந்து - 
உலகப்‌ பொருள்களின்‌ நிலையாமையை உணர்த்து; முன்னும்‌-எண்ணத்‌ தொடங்கி 
“னான்‌... ன்‌ 
.....! 160. மாலவன்‌ - திருமால்‌; உந்தியில்‌ உதித்தோன்‌; பிரமன்‌; மாய்ந்திடி 
'னும்‌ மாயாத காலம்‌ - பிரமன்‌ இறந்தாலும்‌ இறக்காத காலம்‌, அதாவது காலம்‌ 
தொடர்ந்து இருக்கும்‌ என்பது கருத்து. நம்‌ ஆயுள்‌ கணமும்‌ இலை - அச்காலத்‌ 


* தோடு ஒப்பிடும்போது நம்‌ ஆயுள்‌ ஒரு கண நேரத்துக்கும்‌ ஓப்பு ஆகாது; ஆங்க 


தற்கும்‌ சாலவும்‌ ஊறு உள - அத்தக்‌ கண நேர ஆயுளுக்கும்‌ மிகுதியான கேடுகள்‌ 
உண்டு; பன்னாறு - பதினாறு; எழில்‌ நலம்‌ - அழகு. 

eT (கன்னியர்க்கு) விலக்கெநாள்‌ - தீட்டான நாளும்‌; பிணி பிறவால்‌ 
மெலியும்‌ நாள்‌-பிணி முதலிய பிறவற்றால்‌ மெலியும்‌ நாளும்‌; இவை நீக்கி - இந்த 


்‌ நாள்களை நீக? விட்டு; கலத்தலுறல்‌ இதிற்‌ லெநான்‌-அக்கன்னியரைக்‌ கலப்பது 


ப்தினாறாண்டில்‌ லெ நாள்களே; செந்திருவும்‌-செல்வமும்‌; தொலைவின்‌ றி-நீங்கிப்‌ 


92 வானர வீர 


தந்தைதாய்‌ மனைவிமக்கள்‌ தாயத்தார்‌ எவரும்முனம்‌ 
வந்தபிறப்‌ பினில்யார்க்கும்‌ மன்னினரோ? மேலும்‌அற்றே. 
புத்தியுற நிலையில்லா இவ்வாழ்விற்‌ பொருந்திமிக 
தொத்தனென்‌இந்‌ நாள்வரையும்‌ இன்னும்‌இதில்நுழைவேனோ? 
என்றென்று நினைந்து, இனியான்‌ இவ்‌உ.டல்வீழ்த்‌ இடுமுன்னே 
கன்றுஒன்று மலர்க்கரத்துக்‌ கண்ணுதல்வா னவன்‌ உறையும்‌ 
மன்றம்முதல்‌ தலங்கள்‌எலாம்‌ வணங்கிவீடு உறுவென்ளனக்‌, 
குன்றுஅனைய பெருநிதியுட்‌ சிலவெறுக்கை கைக்கொண்டான்‌ 


மகனுக்கு முடிசூட்டல்‌ 

பக்தி தங்கிய மகன்‌உறின்‌ குடும்பமா பாரம்‌ 

வைத்து நீள்புயத்து அளிக்கெனத்‌ - துறவுறல்‌ வழக்காம்‌ 

அத்த ஸார்க்குஎனும்‌ விதிப்படி மைந்தனை அழைத்தே, 
இத்த ரைத்தலம்‌ புரக்கென முடிகவித்து இயம்பும்‌: 164 


மகனுக்குக்‌ கூறிய அறிவுரை 

இரவி வேலையின்‌ எழும்முனம்‌ எழீஇக்கடன்‌ இறுத்தே, 
அரசி ருக்கைசென்று அந்தணர்க்கு இருநிதி அருளி, 

உரிய நன்மதி அமைச்சரோடு உசாவி ஆங்‌ காங்கு 

வரும்மு டங்கலை வினவியே, உடன்விடை வழங்கி, 165 
போகாமல்‌; ஒருவனிடை - ஓரே மனிதனிடத்து; நண்ணாதே -. நிலையாகத்‌ 
தங்காது. கன்னியர்க்கு மங்கையராய்ச்‌ சொல்லப்‌ படுவதாகிய ஒரு பருவத்தில்‌ 
விலக்கப நாள்‌, மெலியும்‌ நாள்‌ நீக்கிக்‌ கலத்தல்‌ சில நாளே என்று கூட்டிப்‌ 
பொருள்‌ காண்க. 

282. மேலும்‌ அற்றே - மேல்‌ வரும்‌ பிறவிகளிலும்‌ அவ்வாறே உறவிரைகத்‌ 
தத்தை தாய்‌ முதலியோர்‌ வரமாட்டார்‌. புத்தி - மனம்‌; இதில்‌ நுழைவேனோ - 
இந்த அற்ப வாழ்வில்‌ மனம்‌ வைப்பேனோ? மாட்டேன்‌. 

163. மான்‌ சன்று ஒன்று கரதலத்துக்‌ கண்ணுதல்‌ - மான்‌ கன்று கையில்‌ 
தரித்த சிவபெருமான்‌; மன்றம்‌ - சிதம்பரம்‌; வீடு oe - முத்தி பெறுவேன்‌; 
துன்று அனைய - மலை போன்ற; பெருநிதியுட்‌ சில வெறுக்கை - - பெகுஞ்‌ செல்‌ 
வத்திலிருந்து சி றநிதனவு பொருளை; வெறுக்கை - செல்வம்‌. 

104. மகன்‌ உறின்‌ - மகன்‌ இருப்பான்‌ ஆயின்‌; நின்புயத்து வைத்து அளிக்க 
என - உன்‌ புயத்தில்‌ வைத்துக்‌ காப்பாற்று என்று கூறி; துறவுறல்‌ வழக்கு -ஆம்‌ 
அத்தனார்க்கு - நுறவு பூணுதல்‌ தந்தைக்கு மரபாகும்‌; அத்தனார்‌ - தந்தை; 
புரக்க என - காப்பாற்று என்று; முடிகவித்து - பட்டம்‌ குட்டி; இயம்பும்‌ - 
சொல்லத்‌ தொடங்கினான்‌. 

185, துஷ்‌ வேலையின்‌ எழும்‌ முனம்‌ - கடலினின்று உதயம்‌ செய்‌ 
வதற்கு முன்பு; எழிஇ-எழுத்து; கடன்‌ இறுத்து - காலைக்கடன்களை. முடித்து: 


மதுரைப்‌ புராணம்‌ 93 


ஆறில்‌ ஒன்‌,றினில்‌: இம்மியும்‌ விடாதுஅல காக்கக்‌ 

கூறும்‌. வல்லவர்‌; சித்திர குத்தனை அனையார்‌; 

ஈறி லாப்பொருள்‌ எய்தும்வாய்‌ உரைத்திடும்‌ கணக்கர்‌ 
தேறு பல்வகைக்‌ கணக்கையும்‌ செப்பஉட்‌ கொண்டு, 165 
ஒற்றர்‌ பாசுரம்‌ உணர்ந்துஅதற்கு ஆம்செயல்‌ உன்னிக்‌, 
குற்றம்‌ நீக்கிடும்‌ நீதிநூல்‌: கழறஉட்‌ கொண்டு, 

பற்ற லார்கள்வந்து .இடுதிறை அளிப்பது பார்த்துக்‌. 
கொற்ற முப்படை அனிகங்கள்‌ கும்பிடக்‌ கண்டு, 167 
களம்‌இல்‌ காவலர்‌, புரோகிதர்‌, கற்றவை மொழிவோர்‌, 
எளியர்‌, தூதுவர்‌, வீணையர்‌, நாடகர்‌ எவர்க்கும்‌ 

அளியன்‌ ஆகியே குறைதவிர்த்து, ஆயிடை அகன்று 
தெளியும்‌ விண்தொடு .மணியணி மனையகம்‌ சேறி! 198 
சேமம்‌ போன்றுஉயர்‌ கொடைஒன்று நின்செலவு இரண்டாய்‌ 
ஏமம்‌ செய்குதி! பொதுக்கடிந்து உயிர்புரந்‌ திடுதி! 

காமம்‌ மிக்குறேல்‌! கள்கவறு ஓழிதி/வா னவர்க்குத்‌ 

தூம: ஆரழல்‌. வேள்விசெய்து அவர்கடன்‌. தொலைத்த! 169 


அரசிருக்கை-ஓலக்க மண்டபம்‌; உசாவீ-ஆராய்ந்து; முடங்கலை வினவி - சுடிதங்‌ 
களைப்‌ படிக்கக்‌ கேட்டு; உடன்விடை வழங்கி - உடனே அவற்றிற்குப்‌ பதில்‌ 
கொடுத்து, 

166. இப்‌ பாடலில்‌ கணக்கர்‌ இயல்பு கூறப்படுகிறது. அலகு ஆக்கி - அளவு 
படுத்தி; சித்திர குத்தனை அனையார்‌ - தவறாமல்‌ கணக்கு எழுதுவதில்‌ சித்திர 
குப்தனை ஓப்பலர்கள்‌; சித்திரகுப்தன்‌-யமபுர த்துக்‌ கணக்கன்‌; ஈறிலாப்‌ பொருள்‌ 
எய்தும்‌ வாய்‌ - முடிவில்லாத செல்வம்‌ வருகின்ற வழிகள்‌; உட்கொண்டு-அறிந்து, 

ஒற்றர்‌ பா சுரம்‌-ஓ.ற்றர்‌ கூறும்‌ செய்திகள்‌; உன்னி-ஆராய்ந்து; கழற உட்‌ 
கொண்டு-படிக்கக்‌ கேட்டு உணர்ந்து; பற்றலார்கள்‌-பகைவர்கள்‌; இறை அளிப்‌ 
பது-சுப்பம்‌ செலுத்துவது; கொற்ற முப்படை - வெற்றி தருகின்ற முப்படை; 
அனிகங்கள்‌ -சேனைகள்‌. 

168. களம்‌ இல்‌-கள்ளம்‌ இல்லாத; அளியன்‌ ஆ பழகுதற்கு எளிமையுடை 
யவன்‌ ஆகி; குறை தவிர்த்து-அவர்களின்‌ குறைகளை நீக்கி; ஆயிடை அகன்று- 
ஓலச்சுத்தை வீட்டு அகன்று; விண்‌ தொடு மனை; மணியணிமனை என்று கூட்டுக 

169. கொடைக்கும்‌ நின்‌ செலவுக்குமாக உன்‌ வரவைப்‌ பங்கிடுக என்பது 
கருத்து. ஏமம்‌-செய்குதி-உயிர்க்குப்‌ பாதுகாப்புச்‌ செய்க; காமம்‌ மிக்குறேல்‌ - 
காமத்தை மிகுதியாகக்‌ கொள்ளற்க! சுவறு-சூது; தாம ஆரழல்‌ - புசையுடைய 
நெருப்பு; அவர்கடன்‌-தேவர்களின்‌ கடனை. 


94 > வான்ர வீர 


குடியும்‌, ஈகையும்‌, கூழ்கல்வி, தலையளி, அஞ்சாப்‌ 
படையும்‌, 8ர்‌அருள்‌ மனத்திட்பம்‌, பண்புடை அமைச்சு, 
முடிவில்‌ பேரரண்‌, உதவுது துணையும்‌,மூ தறிவும்‌, 
அடையும்‌ ஊக்கமும்‌, முயற்சியும்‌ வளர்த்தியால்‌ ஐயா! 170 
இரவி முன்குசன்‌ பின்வெள்ளி நடக்கினும்‌, இடபம்‌ 

பரிய சிங்கம்மீன்‌ தேள்சனி உ.றினும்‌, மா பாவர்‌ 

மருவுஇ ராசிஒன்று அடையினும்‌, பானுமத்‌ தியமும்‌, 

குருவுக்கு ஏழ்‌ஒன்‌ றில்‌ பாவர்‌ஆ யினும்மழை குன்றும்‌. 171 
ஆய த நாளினில்‌ அறைஉறு நிதியமும்‌ அன்றி, 

*மேய வான்மழை மறுத்திடின்‌ விற்பம்‌'என்று ஈட்டும்‌ 

பேயர்‌ தம்மனை நெல்லையும்‌ பெரிதுஎடுத்து, உரிய 

தாயை ஓத்துணவு அருளுதி - உயிர்ப்பயிர்‌ தழைப்ப. 172 
மொழிந்த தன்மையின்‌ அன்‌ றிநின்‌ முறையது திறம்பின்‌, 
ஒழிந்து நான்மறை அழியுமே. வேள்விகள்‌ ஓயும்‌. 

கழிந்த வான்பெயல்‌ வறக்கும்மெல்‌ ஓதியர்‌ கற்பும்‌ 

அழிந்து போம்‌ அது தவிர நன்று இருத்திஎன்று அறைந்தான்‌. 173 
மனைவிக்குக்‌ கூறிய ஆறுதல்‌ 

கரிய பூங்குழல்‌ மனையவள்‌, இவன்செயல்‌ கண்டுஆங்‌ 

கருகு வந்துநின்‌ அழுதலும்‌ ப்பு ப்‌ அரசு 


இரதி வேள்‌என உற்றனம்‌ அ ப்‌, TAs 


270, கூழ்‌-உணவுப்பண்டம்‌; நலையளி-குடிகள்‌ மேல்‌ இரக்கம்‌; ,பேரரண்‌- 
பேரிய அரண்‌. பி 

171. இரவி சூரியன்‌; குசன்‌ - செவ்வாய்‌; இடபம்‌ - ரிஷபராசி; சிங்கம்‌ - 
சங்கராச; மீன்‌ - மீனரா? - தேன்‌ - விருச்சிகராசி; இராசி ஒன்று - முதல்‌ இராசி 
யில்‌; பானு - சூரியன்‌; பாவர்‌ - பாவகங்கள்‌. 

172. ஆய நாளினில்‌ - மழை குன்றிய காலத்து; அறை உறுநிதியம்‌ - அரச... 
பொக்கிஷத்தில்‌ உள்ள செல்வம்‌; விற்பம்‌ என்று - அதிக விலைக்கு விற்போம்‌ ்‌ 
என்று ஈட்டும்‌ - பதுக்கி வைத்துள்ள. 

272. நான்மறை ஒழிந்து அழியும்‌ என்று கூட்டுக; அணத சத குழிந்த -, 
மிக்க; பெயல்‌ - மறை; வறக்கும்‌ - பெய்யாது; மெல்‌ ஓதியர்‌ கற்பும்‌ அழித்து. . 
போம்‌ - மடவார்‌ கற்பும்‌ அழித்து போகும்‌; அது தவிர-அத்திமைகள்‌ வாராரபடி; 
தன்று இருத்தி - நன்றாக வாழ்வாயாக. 

மாச்‌. மனையவள்‌ - தூலகண்ணன்‌ மனைவி; இவன்‌ - தூலசன்னன்‌. களை , 
கனாய்‌ - உயிர்களுக்குப்‌ புகலிடமாக? கவல்வது என்‌ - கவலைப்‌ படுவது ஏன்‌?. , 


i 


மதுரைப்‌ புராணம்‌ 95 


தணிவி லர்த்தனி யின்பம்நீ முன்னியாங்கு உற்றாய்‌! 

இணர்‌ இ ருங்குழால்‌! என்றும்‌அற்‌ றேஎன மதிப்பாய்‌! 

துணைய தாகநின்‌ மைந்தன்மாட்டு இருக்கெனத்‌ துணிந்தான்‌ 
இணையி லாதபே. ராண்டகை ஏகினன்‌ எழுந்தே. 175 


தூலகன்னன்‌ அரசு துறந்து ஏகுதல்‌ 

நெடிய தானமும்‌ கலுழியும்‌ நீண்டபல்‌ வரையும்‌ . 

கடிதின்‌ நீங்கியே கண்ணுதல்‌ உறைந்தகே தாரம்‌ 

ஓடிவில்‌ அன்புடன்‌ தொழுதுபோய்த்‌ திசையெலாம்‌ உயர்ந்து 
படியின்‌ மேம்படு பேதி நீரிடைப்‌ படிந்தான்‌. 176 


பலங்தகளைத்‌ தரிசித்தல்‌ 


கறந்த பால்முலை புகாதது போன்று,கா சனியில்‌ 

இறந்து ளோர்பிற வார்கள்‌என்று ஏற்றம்‌ஒன்று இசைப்ப 
சிறந்த தாரகப்‌ பிரமத்தை வீகின்றோர்‌ செவியில்‌ 

அறைந்து வீடுஅருள்‌ காசியில்‌ அரன்தனைப்‌ பணிந்தான்‌. 177 
வேடர்‌ தம்பிரான்‌ மென்றஊன்‌ மிசைந்துவீடு அருளும்‌ 

நீடு காளத்தி நிருமலன்‌ தாளிணை வணங்க, 

ஆடும்‌ நுண்ணிடை அம்பிகை முலைத்தமும்பு அணிந்த 

ஈடில்‌ காஞ்சிவாழ்‌ இறைவனை வணங்கினன்‌ ஏத்தி. 178 


இரதிவேள்‌ என - ரதி மன்மதன்‌ தும்‌ நெடும்பகல்‌ இன்பம்‌ உற்றனம்‌, என்று. 
கூட்டுசு. க்‌ ட்‌ ட்டு 

175. முன்னியாங்கு - விரும்பிய படியே; இன்பம்‌ உற்றாய்‌ என்று கூட்டுக. 
இணர்‌ இருங்குழால்‌ - மலர்க்கொத்து அணிந்த கூந்தலையுடையவளே! என்றும்‌ 
அற்றே என மதிப்பாய்‌ - இனி எக்காலும்‌ அப்படியே இன்பம்‌ துய்ப்பதாக 
எண்ணிக்‌ கொள்வாய்‌! மைந்தன்‌ மாட்டு இருக்க. என- மைத்தனிடம்‌ இருப்பாயாக 
என்று. கூறி விட்டு; ஆண்டகை - தூலகன்னன்‌... 

ச 176. தானம்‌ - யானை மதம்‌; சுலுழி-காவ்யாறு. பல்வரை-பல மலைகள்‌ - 
கடிதின்‌ - விரைந்து? சுண்ணுதல்‌ - சிவபெருமான்‌; ஓடிவில்‌ - நீங்காத; ப£ரதி . 
கங்கை, ்‌ 

ITT: இசைப்ப - சொல்லும்படி; தாரகப்‌ பிரமம்‌ - தாரக மந்திரம்‌; அது 
இராம நாமம்‌ என்று சொல்லுவர்‌; வீகின்றோர்‌-இறப்பவர்‌; காசியில்‌ இறப்பவர்‌ 
காதில்‌ அரன்‌ தாரக மந்திரம்‌ ஓதி வீடு தருவான்‌ என்பது நம்பிக்கை. 

- 878, வேடர்‌ தம்பிரான்‌-கண்ணப்பர்‌; மிசைந்து-உண்டு; அம்பிசை முலைத்‌ 
தழும்பு அணிந்த வரலாறு காகப்‌ புராணத்தில்‌ காணலாம்‌. ஈடுஇல்‌ - ஓப்பு 
இல்லாத. 


இது ுுெ£ுுுெிகை யைவ யவற ஆ 


96 வானர வீர: 


இருவர்‌ தேடியும்‌ காணொணா இயல்பிற்றாய்‌ நீண்ட 
அருணை மாமலை அமலனை அன்பொடும்‌' பரச, 
வருபி றப்புஇலை நினக்குஎனச்‌ சுவேதற்கு. வடங்கும்‌ 
கருணை வாரிதி முதுகிரி நாதனைக்‌ கண்டான்‌. 779: 
வேதம்‌ கமம்பிறவும்‌ பயின்றுபொருள்‌ 
"மூன்றினையும்‌ வேண்டு றாது, 
சாதனமும்‌ அடையாது, சக்திவெம்‌ 
இரண்டும்‌உயிர்‌ மருங்கிற்‌ சார 
ஓதும்முத்தி அஞ்செழுத்தும்‌ உணராது 
காணமுத்தி உதவும்‌ தில்லை 
தாதன்‌ அடி முடிக்கணிந்து 'முத்திதரல்‌ 
வேண்டும்‌'என நவின்று போற்றி, 180 
கள்‌இருக்கும்‌ மலர்‌அயன்மால்‌ முதலியவா 
னவர்வாழக்‌ கடைநாள்‌ தோணி 
நள்‌இருத்திக்‌ காத்தருளும்‌ காழிமா 
நகரம்‌உறை நாதற்‌ போற்றி, 
2.ன்‌இருக்கும்‌ அன்பினொடும்‌ அருச்சித்துச்‌ 
சடாயுவொடும்‌ உயர்சம்‌ பாதிப்‌ 
புள்‌ இருக்கும்‌ வேரில்‌ புகுந்துதைய 
லுடன்‌௮மர்ந்த புனிதற்‌ போற்றி, 787 
மடங்கவ்‌இரா சியில்பொன்னோன்‌ வரும்பருவ 
மாமதி மகங்கள்‌ தோறும்‌ 
தடைந்துதட நீராடிக்‌ கங்கைபவம்‌ 
அகன்றுசெலும்‌ குடந்தை போற்றி 


172. இருவர்‌-அரி, அயன்‌; இயல்பிற்றாய்‌- தன்மையுடையதாக; அருணை 
மாமலை-அண்ணாமலை; பரசி-வழிபட்டு; சுவேதற்கு வழங்கிய: வரலாறு :பழ 
மலைப்‌ புராணத்தில்‌ உள்ளது. முதுூரிஃவீருத்தாசலம்‌, ன்‌ 

180. பொருள்‌ மூன்று - அறம்‌ பொருள்‌ இன்பம்‌; எவ்வகை முயற்சியும்‌ 
இன்றிக்‌ கண்டாலே முத்தி தருவது தில்லை என்பது நம்பிக்கை. 

181. சுடைநான்‌ - ஊழிக்காலத்தில்‌; ஊழிப்பிரளயம்‌ வந்தபோது தோணி 
யாத்‌ தேவர்‌ முதலிய உயிர்களைக்‌ காத்த ஊர்‌ ஆதலால்‌, கோழி தோணிபுரம்‌ 
எனப்பெயர்‌ பெற்றது. சடாயுவும்‌ சம்பாதியும்‌ பூசித்த பதியாதலால்‌ புள்ளிருக்கும்‌ 
வேர்‌ எனப்பெயர்‌ பெற்றது. தோணி நள்‌ - தோணி நடுவில்‌; நாதற்போற்றி- 
நாதனைப்‌ போத்தி; புனிதத்‌ போற்றி - புனீதனைப்‌ போற்றி, 


மதுரைப்‌ புராணம்‌ 97 


நடந்துஅனையாள்‌ ஆண்டுதொறும்‌ துலைமதியில்‌ 
நீராட நண்ணும்‌ பொன்னி 
யிடம்படுதண்‌ துறைமூதூரர்‌ மாயூர 
நாரதன்‌ அடி. இறைஞ்சி ஏத்தி. 182 


வரகுணனைத்‌ தொடர்ந்தபழி வாயிலில்நின்‌ 
றிடப்பணிக்கும்‌ வரத ரான 
கருணைஉருக்‌ கொடைஅனைய மருதப்பர்‌ 
இருசரணம்‌ கண்ணுற்று ஏத்தி, 
ஒருமதலை உயிர்பொலியத்‌ தண்டதரன்‌ 
உயிர்தொலைய உதைக்கும்‌ மூர்த்தி 
முருகுலவு மலர்த்தடம்சூழ்‌ கடவூரின்‌ 
நாதன்‌ அடி. முளரி போற்றி. 183 


வள்ளேறு பிறைஎயிற்றுச்‌ சனிநளனை 


வருத்தாது வாயில்‌ நிற்கும்‌ 
நள்ளாற்று நாயகன்தன்‌ அடிக்கமல 
மலரதனை நயந்து போற்றிப்‌, 


182. மடங்கல்‌ இரா? - சிங்கராசி; பொன்னோன்‌ - வியாழன்‌; பருவம்‌ - 
ஆண்டு; மாசிமதி - மாசி மாதம்‌; மகங்கள்‌ தோறும்‌ - மக நட்சத்திரந்தோறும்‌; 
சிங்கராசியில்‌ விபாழன்‌ வருவது பன்னிரண்டு ஆண்டுக்கு ஓரு முறையே நிகழும்‌. 
அப்படி. வரும்‌ ஆண்டில்‌ கங்கை நதி கும்பகோணம்‌ வந்து நீராடித்‌ தன்‌ பாவங்‌ 
களைத்‌ தீர்த்துக்‌ கொள்வாள்‌ என்பது புராணம்‌, 

அவையாள்‌ - அந்தக்‌ கங்கை; துலைமதி - ஐப்பசி மாதம்‌; பொன்னி-காவிரி; 
இடம்‌ படு தண்‌ துறைமூதூர்‌ - விரிந்த இடமுடைய தண்ணிய துறையமைந்த 
பழமையான ஊராகிய; கங்கை நதி ஆண்டு தொறும்‌ ஐப்பசி மாதம்‌ காவிரியில்‌ 
நீராடும்‌ ஊர்‌ மாயூரம்‌ என்பார்கள்‌, 

184. வரகுணன்‌ பழியை வாயிலில்‌ நின்றிடப்‌ பணித்தது திருவிடை 
மருதூரில்‌; மருதப்பர்‌ - இடை மநதரர்‌ இறைவன்‌; ஒரு மதலை - மார்க்சுண்டன்‌; 
உயிர்‌ பொலிய - உயிர்வாழும்‌ பொருட்டு; தண்டதரன்‌ - எமன்‌; முருகு உலவு; 
மணம்‌ வீசுகின்ற; அடிமுளரி - பாததாமரை; அரன்‌ எமனை உதைத்த ஊர்‌ 
கடவூர்‌ என்பது வரலாறு. 

184, வள்ளேறு பிறை எயிற்றுச்சனி - கூர்மை பொருந்திய பிறற போன்று 
வளைந்த பற்களையுடைய சனி பகவான்‌; நளனைப்‌ பற்றிய சனி திருநள்ளாற்‌ 
நில்‌ விலயெது என்பது வரலாறு; பொள்ளாமுத்து - துளையிடப்‌ படாதமுத்து; 
அனைய நகை - போன்ற சிரிப்பையுடைய; திருவின்‌ காதலன்‌-இருமால்‌; விழியின்‌ 


3/8 வானர வீர 


பொள்ளாமுத்து அனையதகைத்‌ திருவின்கா 
தலன்விழியின்‌ போதுஅர்ச்‌ சப்ப 
உள்ளாநே மியைஈந்த வீழிமிழ 
லைச்சவன்‌ தாள்‌ உன்னிப்‌ போற்றி. 184 


போகிமலர்க்‌ கைக்கொண்டு போகிஅருச்‌ 
சிக்கும்நல்ல போகி போல 
ஆகியபுற்‌ நிடங்கொண்ட அண்ணல்‌அடி 
யிணைமுடிக்கு ஓர்‌அலங்கல்‌ ஆக்கி, 
யோகமுடன்‌ சாரூபம்‌ உறவேண்டி 
நத்திதவம்‌ உஞற்றும்‌ மூதூர்‌ 
நாகர்தொழும்‌ ஐயாற்று நாயகன்தன்‌ 
அடிக்கமலம்‌ நணுகிப்‌ போற்றி. 185 


மருமலர்ப்பைங்‌ குழல்டமையாள்‌ விண்டுவொடு 
சிலந்திகரி வணங்கிப்‌ போற்ற 
அருள்பெருக ஆநெட்டுச்‌ சதுரயுகம்‌ 
நாவல்‌உறை அமலற்‌ போற்றி, 
ஓருமலர்க்காய்‌ உறையூரை அழித்ததிரி 
ரபுரத்தோன்‌ உகள பாதம்‌ 
பரிவினுடன்‌ தொழுதேத்தித்‌, திருவரங்கம்‌ 
பணிந்து சென்றான்‌ பாண்டிநாட்டில்‌. 186 


i டட்டெயபட்டபட பயப்டப்படடடடவைய 
போது - கண்ணாடிய மலரால்‌: உள்ளா - நினைந்து; நேமியை ஈந்த - சச்சரா 
யூகம்‌ தத்த: இருவீழி மிழலையில்‌ இருமால்‌ தன்‌ கண்ணையே மலராகச்‌ சாத்திச்‌ 
சிவனிடம்‌ சக்கரம்‌ பெற்றான்‌ என்பது வரலாறு. 

183. போட - சோலைக்குப்போய்‌; போகி இந்திரன்‌; போகிபோல-பாம்பு 
போல? புதிதில்‌ இருப்பதால்‌ பாம்பு போல என்றார்‌; புற்திடம்‌ கொண்ட 
உண்ணல்‌ - வன்மீசு நாதன்‌; அடிமுடிக்கு ஓர்‌ அலங்கல்‌ ஆக்கி - வணங்கி; சாரூபம்‌- 
சவவடிவம்‌. 

158. விண்டு இநுமால்‌: உமையும்‌ இருமாலும்‌ சிலத்தியும்‌ யானையும்‌ 
வழிபட்ட தலம்‌ நிருவானைக்கா; கரி - யானை; நாவல்‌ - இருவானைக்கா; ஒரு 
மலரின்‌ பொருட்டு உறைவூரை அழித்த வரலாறு செவ்வந்திப்‌ புராணத்தில்‌ 
உன்னது. இருவரங்கம்‌ பணிந்தது தூலகன்னனின்‌ சமய சமரசத்தைக்‌ காட்டு 
இன்றது. 


மதுரைப்‌ புராணம்‌ . 99 


மணம்‌ இருக்கும்‌ கமலமலர்‌ வதன உமை 
தனைமணந்த வடிவக்‌ கோலம்‌ 

குணம்‌இருக்கும்‌. குறுமுனிக்குக்‌ காட்டியிடும்‌ 
கொடுங்குன்‌ றிற்‌ குழகற்‌ போற்றிப்‌, 

பணம்‌இருக்கும்‌ பாந்தள்மிசைத்‌ துயில்வோன்பால்‌ 
பிரிந்துற்ற “பதுமை சேரத்‌ 

துணையிருக்கும்‌ ' விழியருள்செய்‌ திருப்பத்தூர்‌ 
அமலன்‌ அடி' தொழுது போற்றி. 187 


மருப்பு நகம்‌ஏ யும்களிறு 
வணங்குங்‌ கானை நகர்பணிந்து, 
விருப்பின்‌ மதுரைப்‌ பதிபுகுந்து 
விளையாட்டு அறுபான்‌ நான்குஅயர்ந்தே 
அருப்பு முலைஅங்‌ கயற்கண்ணி 
அம்மைக்கு ஒருபா லினின்‌அமர்ந்த 
பொருப்பைக்‌ குழைத்துப்‌ புரம்பொடித்த 
புனிதன்‌ பாதம்‌ தொழுதனனால்‌. 788 


எல்லை அனைத்தும்‌ இலிங்கம்‌என 
எண்ணி ஆவி முதற்கோணேர்‌ 
செல்லல்‌ தவிரும்‌ பூவணமாம்‌ 
திசையின்‌ மயக்கத்‌ தலம்புகுந்து, 
வல்லை நிகரும்‌ முலைச்சசிதன்‌ 
மணாளன்‌ முதலோர்‌ தொழுதிறைஞ்சும்‌ 
அல்லைப்‌ பொருவுஅங்‌ களத்துஅண்ணல்‌ 
அடியை அருச்சித்து அருள்பெற்றான்‌. 189 


187. வதனம்‌-முகம்‌; திருமணக்‌ கோலத்தை அகத்தியனுக்குக்‌ காட்டிய இடம்‌ 
கொடுங்குன்றம்‌. குறுமுனி-அசுத்தியன்‌; பணம்‌-பாம்புப்‌ படம்‌; பாந்தள்‌ மிசைத்‌ 
துயில்வோன்‌ - இருமால்‌; பாத்தள்‌-பாம்பு; பதுமை- திருமகள்‌; திருமாலும்‌ திருமக 
ளும்‌ ஒரு காலத்தில்‌ பிரிந்து, திருப்பத்தூரில்‌ ஒன்றுசேர்த்தனர்‌ என்பது வரலாறு. 

188. மருப்பு நகம்‌ ஏயும்‌-கொம்புகள்‌ உடைய மலை போன்ற (இல்பொருள்‌ 
உவமை); சுளிறு-யானை; கானை-சாளையார்‌ கோவில்‌; அறுபான்‌ நான்கு - 
அறுபத்து நான்கு; விளையாட்டு அயர்ந்து- இருவிளையாடலைச்‌ செய்து; அருப்பு 
முலை-மலர்‌ அரும்பு போன்ற முலை; அங்கயற்கண்ணி - மீனாட்சியம்மை; ஒரு 
பாலினின்‌ அமர்ந்த-ஒரு பக்கத்தில்‌ வீற்றிருந்த; பொருப்பைக்‌ குழைத்து-மேருவை 
வில்லாக வளைத்து; புரம்‌ பொடித்த-முப்புரத்தை எரித்துப்‌ பொடியாக்கய. 

189. செல்லல்‌-துன்பம்‌; வல்லை நிகரும்‌ முலைச்‌சிஃகுதாடு கருவி போல்‌ 
குவிந்துள்ள முலையையுடைய இந்திராணி; மணாளன்‌ - இந்திரன்‌; அல்லைப்‌ 
பொருவு அங்களம்‌-இருள்போன்று கருத்த கழுத்து; அண்ணல்‌ சிவபெருமான்‌. 


100 வானர வீர 


தூலகன்னன்‌ வில்வவனம்‌ அடைதல்‌ 
கடிஅம்‌ பொழில்சூழ்‌ பூவனத்தை 
அகன்று “கடிது கீழ்த்திசைபோய்‌, 
வடிவார்‌ தூல கன்னன்விரை 
வளங்கூ விளத்தண்‌ வனம்குறுகிப்‌ 
பொடியார்‌ மேனி முனிக்கணத்தைப்‌ 
போற்றி நடுவண்‌ புகும்போழ்தில்‌, 
அடியார்க்‌ கெளியன்‌ ஆகிஉறை 
அருள்வா ரிதியை எதிர்கண்டான்‌. 190 


தூலகன்னன்‌ தவம்‌ 
மதிகள்‌ கோடி உதஇித்தஎன 
வளர்த லாற்கண்‌ வழுக்கலுற 
அதிரும்‌ நதியாம்‌ கங்கைஅணி 
அமலன்‌ அழகை அதிசயித்து, 
முதிர்அன்பு உவகை தலைக்கொள்ளப்‌ 
பரவி விழிகள்‌ முகிழ்த்திடவே 
ததையும்‌ உரோமம்‌ புளகிப்பச்‌ 
சலியாத்‌ தாணு எனநின்றான்‌. 191 


இறைவன்‌ ஆணை 
இறைவன்‌ அருளால்‌ ஆண்டுவிண்மிது 
எழுந்தது ஒருவாக்கு அழ சேகேள்‌ ! 
நறிய கிரணச்‌ சந்திரன்முன்‌ 
திரேதா யுகத்தின்‌ நண்ணிஉடற்‌ 
தறைதீர்த்து எமக்கு வான்தடவும்‌ 
கோயில்‌ அமைத்தான்‌ பிரளயத்தில்‌ 
அறனும்‌ அழித்தது அதைமீண்டும்‌ 
அமைத்தி!' என்ன அறைத்ததுவே. 192 


190. கடிஅம்‌ பொழில்‌- மணம்‌ பொருத்திய அழிய சோலை; கடிது-விரைந்து;, 
விரை வளர்‌-மணம்‌ வளருகின்‌ ஐ; கூவின வனம்‌-வானர வீர மதுரை; பொடியார்‌- 
இருநீறு அணிந்த; தறிவண்‌-அத்த வனத்இன்‌ நடுவில்‌; அருள்வாரிஇ-சவபெருமான்‌. 

191. கண்‌ வழுக்‌ குறு - கண்‌ பார்வை வழுகப்போக; தலைக்‌ கொள்ள -. 
அதிகம்‌ உண்டாக; விழிகள்‌ முதெத்திட-கண்கள்‌ மூடிக்கொள்ள; ததையும்‌ - 
தெருங்கய; சலியாத்‌ தாணு என-அசையாத தரண்போல, 

192. வாக்கு-அசரீரி வாக்கு; நறிய-நல்ல; உடற்குறை-கய தோய்‌; அறவும்‌- 
முழுவதும்‌; அமைத்தி-அமைப்பாயாசு. 


மதுரைப்‌ புராணம்‌ 101 


தூலகன்னன்‌ ஆலயம்‌ அமைத்தல்‌ 

எனையும்‌ பொருளாய்‌ நம்பணிசெய்‌ 
கென்னத்‌ திருவாக்கு எழுந்ததென 

மனதும்‌ மகிழ்ந்து, தான்கொணர்ந்த 
மாழை அனைத்தும்‌ ஈந்து,கற்கள்‌ 

துனைவிற்‌ கொணர்ந்து னெகரத்தை 
முன்போல்‌ புதுக்கித்‌, தொன்னகர்போல்‌ க்கட்‌ 

தனது பெயரால்‌ பட்டினமும்‌ 3 
சமைத்துத்‌ தொண்டின்‌ தலைநின்றான்‌. ' -' 193 


தூலகன்னன்‌ செய்த பூசை ar vas) 
குணபால்‌ ஏகி அருளிருக்கும்‌ a 
கோதில்‌ சோமன்‌ தடத்தினிலும்‌: :-*- 0 0 
தணியா நீத்த வேகவதி ட்டம்‌ 
தனிலும்‌ மூழ்கிப்‌, பூதிதரித்து, 
அணிவார்‌ பவத்தை அகழ்ந்தெறியும்‌ 
அக்கம்‌ புனைந்து,அஞ்‌ செழுத்துஎண்ணிம்‌:'.:-। 
பணஆ டரவம்‌ மருங்கு அசைத்த ர்க்‌ ‘ 
பரமன்‌ திருமுன்‌ போந்தனனால்‌. : டால்‌ 198 
இறைவன்‌ வெளிப்படல்‌ SH 
ஆர்வம்‌ பெருக விதிப்படியே 
அண்ணல்‌ அடிகள்‌ பூசைசெய்து, ப யவ 
வார்தங்‌ கியமென்‌ . முலைஉமையாள்‌ - ட்ட 
மலர்மென்‌ பதமும்‌ அருச்சித்துச்‌ 


193. பொருளாய்‌ - பொருளாக எண்ணி; மழை - பொன்‌; _ துனைவில்‌ - 
விரைவாக; சனசுரத்தை - கோவிலை; தொல்நகர்போல்‌ - சந்திரன்‌ அமைத்த 
பழைய நசுரம்போல; சமைத்து - உண்டாக்கி. 

194. குணபால்‌ - இழக்சே; சோமன்‌ தடம்‌ - சந்திரதீர்த்தம்‌; தணியா நீத்த 
வேசுவதி - அடங்காத வெள்ளத்தையுடைய வையைநதி;., பூதி - திருநீறு; 
பவத்தை அசழ்ந்தெரியும்‌ - பிறவியைப்‌ பேர்த்து எறிகின்ற; அக்கம்‌ - உருத்தி 
ராக்கம்‌; பண ஆடரவம்‌ - படத்தையுடைய பாம்பு; மருங்கு அசைத்த-இடையில்‌ 
கட்டி. ; 2 ல்‌ ந்தா படர: 
195. விதிப்படி - முறைப்படி; வார்தங்கிய - இரவிக்கை அணிந்த; சர்‌ 
நின்று இயம்பும்‌ பொழுததனில்‌ - இறைவன்‌ புகழைக்‌ கூறிய போது; வெளிவந்து- 
வெளியிலே வந்து; எளிவந்து என்றும்‌ பிரிக்கலாம்‌; எளிவந்து.- எளிதாக, ஏந்து; 
சார்கொள்‌: - சுருநிறம்‌;.களம்‌ - கழுத்து, . ட ப த்க்‌ 


1082 வானர வீர 


சர்நின்‌ நியம்பும்‌ பொழுததனில்‌ 
திங்கள்‌ முடியும்‌ மலர்முகமும்‌ 
கார்கொள்‌ களமும்‌ திருவடியும்‌ 
காண வெளிவந்து எதிர்நின்‌ றான்‌. 195 


தூலகன்னன்‌ துதி 
*நீதி வழுவாது அரசுபுரி 
திருப ! வேண்டு வனயாவை 
ஓது,உகென்ன உலகமெலாம்‌ 
ஒருகோல்‌ ஓச்சிப்‌ புரந்ததனால்‌ 
மாது முதல விடயத்தின்‌ 
மூழ்கி மூழ்கி மனம்சலித்தேன்‌. 
வேத முதலே ! நினதுபதம்‌ 
விளைபே ரின்பம்‌ பெறல்வேண்டும்‌'. 196 


இறைவன்‌ அருள்செய்து மறைதல்‌ 
என்ற லோடும்‌ சோமேசன்‌ 
இசைப்பான்‌ : 'எமது வில்வவனம்‌ 
துன்றித்‌ தவத்தை நிரப்புவையேல்‌ 
தருதும்‌ அழியாச்‌ சுகம்‌என்ன 
நன்றால்‌ என௮ஞ்‌ சலிமுதிழ்த்துப்‌, 
பணிந்தான்‌. இருத்தி !' என நவின்று 
பொன்றா வதவின்‌ பயனாகும்‌ 
புனித இலிங்கத்‌ திடைமறைந்தான்‌. 197 


தூலகன்னன்‌ தவம்‌ செய்து வீடு பெறல்‌ 
அருள்செய்‌ பரிசே வில்வவனம்‌ 
அணுகி விடயம்‌ அடக்கிநெஞ்சைப்‌ 
பொருவில்‌ ஞான வெறுவெளியிற் 
பொருத்திக்‌ காட்ட. மதுபோலப்‌ 


196. திருப - மன்னனே; ஓதுகென்ன - சொல்லுக என்று; மாது முதல 
விடயத்தின்‌ - பெண்ணாக முதலிய விஷய சுகங்களில்‌ 

197. துன்தி - நெருங்‌; அழியாச்‌ சுகம்‌ தருதும்‌ - அழியாத இன்பம்‌ 
தருவோம்‌; நன்றால்‌ என - நல்லது என்று: அஞ்சலி முகிழ்த்து - சைகூப்பி; 
இருத்தி என நவின்று - இங்கேயே இரு என்று கூறி; பொன்றா - அழியாத, 


மதுரைப்‌ புராணம்‌ 103 


பிரிவின்‌ றிலகி அருளாலே 
உ.ள்ளம்‌ சமித்து வீடுபெற்றான்‌ 
தருவும்‌ மழையும்‌ நாணமுற 
உதவும்‌ தடக்கைத்‌ தார்வேந்தன்‌. 198 


பலஸ்ருதி 
இக்கதை யாவர்‌ இயம்பினர்‌ அன்னோர்‌ 
நக்கன்ம லர்ப்பதம்‌ நண்ணுவர்‌ மன்னோ. 
உக்கிர பாண்டியன்‌ பூசைஉ ஞற்றும்‌ 
அக்கதை கேள்‌என வேஅறை குற்றான்‌. 199 


மூன்றாவது தூலகன்னன்‌ சாயுச்சியம்‌ பெற்ற 
சருக்கம்‌ முற்றும்‌. 
சருக்கச்‌ சுருக்கம்‌ 
உக்கிர பாண்டியன்‌ பூசைசெய்ததும்‌ பலராமன்‌ பூசை செய்ததும்‌ 
உரைத்த சருக்கம்‌. 
இறைவன்‌ சோமசுந்தரக்‌ கடவுளாக மதுரையை ஆண்ட 
காலத்தில்‌ உக்ரெனை மகனாகப்‌ பெற்றான்‌. அவனுக்கு 
முடிசூட்டி, அவன்‌ கையில்‌ செண்டு, வேல்‌, வளை ஆகிய 
ஆயுதங்களைத்‌ தந்து மறைந்தான்‌. 
உக்ரென்‌ ஆட்சிக்காலத்தில்‌ வருணன்‌ மதுரையை அழிக்க 
வந்தான்‌. உக்கிரன்‌ கடல்மேல்‌ வேலை ஏவி வருணனை 
விரட்டிப்‌ பின்‌ தொடர்ந்தான்‌, வழியில்‌ வில்வவனம்‌ தென்‌ 
பட்டது. சோமேசனை வணங்கி மதுரையை மீட்டான்‌. 


பின்னொரு காலத்தில்‌ பாண்டிநாட்டில்‌ பஞ்சம்‌ வந்தது. 
உக்ரென்‌ வேட்டையாடப்‌ போனபோது, மேகங்கள்‌ மேய்ந்து 
கொண்டிருப்பதைக்‌ கண்டு அவற்றைப்‌ பிடித்துச்‌ சிறை 


198. அருள்செய்‌ பரிசு - இறைவன்‌ கூறிய வண்ணம்‌: விடயம்‌ அடக்கி - 
ஞான வெறு வெளியில்‌ - ஞான ஆகாசத்தில்‌; காட்டம்‌ - மரக்கட்டை; உள்ளம்‌ 
சமித்து - மனம்‌ நிலை நிறுத்தி; தருவும்‌ மழையும்‌ நாணமுற உதவும்‌ தடக்கைத்‌ 
தார்‌ வேந்தன்‌ - கற்பகதருவும்‌, மேகமும்‌ கொடைக்கு ஒவ்வாமையால்‌ நாண 
மடையும்படி கொடை உதவுகின்ற தூலகன்னன்‌. 

199. நக்கன்‌ - சிவன்‌; உஞற்றும்‌ - செய்த; அறைகுற்றான்‌ - சொல்லத்‌ 
தொடங்கினான்‌; 


104 வானர வீர 


யிட்டான்‌. மேகங்களை மீட்க இந்திரன்‌ படையெடுத்‌ 
தான்‌. உக்கிரன்‌ வளைவீச இந்திரனை வென்றான்‌. 
பின்னர்‌ ஓருவேளாளன்‌ பிணைதந்தமையால்‌ மேகங்களை 


விடுவித்தான்‌. 


பின்னும்‌ ஒருகால்‌ மழை பொய்த்தது. செல்வம்‌ 
பெறுவதற்காகப்‌ பொன்மலையை அடைந்தான்‌ உக்கிரன்‌. 
பொன்தர மறுத்த மேருவைச்‌ செண்டினால்‌ அடித்து 
வென்றான்‌. பின்‌ உக்கிரன்‌ தன்‌ மகனுக்கு முடிசூட்டி. வென்‌ 
அடி சேர்ந்தான்‌. 


௩ % ்‌ க + 


பலராமன்‌ தீர்த்த யாத்திரை புறப்பட்டு நைம்மிசம்‌ 
வந்தான்‌. சூதன்‌ எழுந்து வணங்காமை கண்டு அவனைக்‌ 
கொன்று விட்டான்‌. பின்னர்‌ முனிவர்‌ வேண்டியதால்‌, 
தர்ப்பையைச்‌ சூதன்‌ ஆக்கினான்‌, சூதனைக்கொன்ற பாவம்தீர 
வில்வவனம்‌ வந்து இறைவனைப்‌ பூசித்தான்‌. தன்‌ பாவம்‌ 
தீர்ந்து துவாரகைக்கு மீண்டான்‌. 


உக்கிர பாண்டியன்‌ பூசை செய்ததும்‌ 
பலராமன்‌ பூசை செய்ததும்‌ உரைத்த சருக்கம்‌ 


இறைவன்‌ பாண்டியன்‌ ஆனது 
மருவார்‌ உடலின்‌ தசைசுவைத்துப்‌ 
புலவு மாறா வடிவேற்கை 
உருவார்‌ செழியன்‌ செய்தவத்தால்‌ 
உமையாள்‌ அவற்குஓர்‌ மகவாகப்‌, 
பிரியாது உறையும்‌ மயிலைமலைப்‌ 
பெம்மான்‌ போந்து மணம்புரிந்து 
இருவார்‌ பாண்டி நாட்டினுக்குஓர்‌ 
திரி உருட்டிக்‌ காத்தனனால்‌. 200 


200, மருவார்‌-பகைவர்‌; புலவு மாறாஃபுலால்‌ நாற்றம்‌ நீங்காத; உருவார்‌ 
செழியன்‌-அழகு நிரம்பிய பாண்டியன்‌; ஓர்‌ மகவாக-தடாதகைப்‌ பிராட்டியாக 
அவதரித்தலால்‌; போத்துஃவந்து; ஓர்‌ இரி உருட்டி-செங்கோல்‌ செலுத்தி - 


81:11 1 


மதுரைப்புராணம்‌ 105 


உக்கிர பாண்டியன்‌ பிறப்பு 
நன்மை தழைப்ப நவைநீங்க 
மனுவும்‌ மாலும்‌ நாணமுற 
தென்னர்‌ மரபு தனிவிளங்கச்‌ 
செங்கோல்‌ செலுத்தி வரும்நாளில்‌ 
கன்னல்‌ குதலை உமை௰யிற்றில்‌ 
கதிர்வேல்‌ முருகன்‌ இவனேளன்று 
உன்னத்‌ திறல்சேர்‌ உக்கிரன்‌என்று 
ஒருபேர்‌ மதலை உதித்தனனால்‌. . 201 


உக்கிர பாண்டியனுக்கு இறைவன்‌ படைதருதல்‌ 
வண்டு வீழ்ந்து தொடர்யானை 
மணவூர்க்கு இறைவன்‌ வரத்துஈன்‌ ற 
கண்டு புளிப்ப இனிக்கும்மொழிக்‌ 
காந்தி மதியை மணம்புணர்த்திக்‌ 
கொண்டல்‌ ஊர்தி வருணன்‌இகல்‌ 
கொள்வர்‌. மேரு செருக்கடையும்‌ 
செண்டு வேல்‌ஆ ழியின்‌அடர்த்தி 
சிறுவா ! எனஅப்‌ படைகொடுத்து. 202 


201. நவை-குற்றம்‌; மனு-மனு அரசன்‌; மால்‌ - காக்கும்‌ கடவுள்‌ ஆகிய இரு 
மால்‌. சிவபெருமானின்‌ செங்கோல்‌ நீதி கண்டு மனுவும்‌, காக்கும்‌ செயல்‌ சுண்டு 
இருமாலும்‌ நாணமுற்றனர்‌ என்க. மனுவீனும்‌ சிறந்த நீதியும்‌, இருமாலினும்‌ 
சிறந்த காப்புத்‌ தொழிலும்‌ மேற்கொண்டான்‌ என்பது கருத்து, சன்னல்‌ குதலை 
உமை-சரும்பு போன்ற குதலை மொழியுடைய ஈ.மாதேவி; உன்ன-எண்ணும்படி; 
மத்லை-மகன்‌. 
்‌ “202. வண்டு வீழ்ந்து தொடர்‌ யானை - மதநீர்‌ பருகுதற்கு வண்டுகள்‌ விரும்‌ 
பித்‌ தொடர்கின்ற யானையையுடைய; வரத்து ஈன்ற-வரத்தினால்‌ பெற்ற; கண்டு 
புளிப்ப இனிக்கும்‌ மொழி - கற்கண்டும்‌ புளிக்கும்படி இனித்த சொற்களையுடை॥!; 
மணம்‌ புணர்த்தி-மணம்‌ செய்வித்து. 

£ “கொண்டல்‌ ஊர்‌தி-இந்திரன்‌; இகுல்‌-பகைமை, இந்திரனும்‌ வருணனும்‌ பசை 
கொள்வர்‌. மேரு மலை செருக்கடையும்‌. இந்திரனைச்‌ செண்டாலும்‌: வருணனை 
வேலாலும்‌, மேருவை ஆழியாலும்‌ வெல்வாயாக என்று கூறி, சிவபெருமான்‌ 
உக்ரைபாண்டியனுக்கு, செண்டு, வேல்‌, ஆழியாயெ ஆயுதங்களைக்‌ கொடுத்தான்‌ 
என்று பொருள்‌ காண்க, செண்டு-ஓர்‌ ஆயுதம்‌. 


106 வானர வீர 


இறைவன்‌ மறைதல்‌ 
இமையோர்‌ இறைஞ்சிக்‌ குடந்தம்பட்டு 
ஏத்தும்‌ எம்மான்‌ இறைமையும்‌ஈந்து 
அமைஆர்‌ தடந்தோள்‌ இயற்கைமணத்து 
ஐம்பால்‌ அம்மென்‌ திதலைமுலை 
உமையா ளோடும்‌ கோயில்புக்கு 
மறைந்தான்‌, அதன்பின்‌ உக்ரென்தான்‌ 
கமைஆர்‌ பூரு ரவாஎனும்தம்‌ 
குலநா யகன்போல்‌ பார்காத்தான்‌. 203 


உக்கிரன்‌ 96 வேள்வி செய்தல்‌ 
பிருது மகிபன்‌ எனப்பூவின்‌ 
வளங்கள்‌ பெருக்கி நிதிஈட்டிப்‌ 
புரவி மகம்நான்கு ஓழிநூறு 
புரிந்தா னாக, உளம்பொங்கி 
அரசின்‌ இலையிற்‌ புடை௮அகன்ற 
அம்மென்‌ கோட்டுப்‌ பருமஅல்குற்‌ 
குரவு கமழும்‌ குழற்சசிதன்‌ 
கொழுநன்‌, வருணன்‌ தனைக்கூவா, 204 


இந்திரன்‌ வருணனிடம்‌ வேண்டல்‌ 
உவலை யாக்கைச்‌ சிறுபடைய 
தமிழ்நாடு ஆளும்‌ ஒருவேந்தன்‌ 
கவனத்‌ துகர மேதமகம்‌ 
தொண்ணுூரற்‌ றாறு கடிதயர்ந்தான்‌ 


203. குடந்தம்பட்டு - மண்டியிட்டு; எம்மான்‌-சிவபெருமான்‌; இறைமையும்‌- 
அரசாட்சியும்‌; அமையார்‌ தடந்தோள்‌ - மூங்கில்‌ போன்ற தோள்கள்‌; இயற்கை 
மணத்து ஐம்பால்‌ - இயல்பாகவே மணமுடைய கூந்தல்‌; உமையார்‌ கூந்தலுக்கு 
இயல்பாக மணம்‌ உண்டு என்பது நக்£ரன்‌ வரலாற்றால்‌ உணரலாம்‌. அம்மென்‌ 
இதலைமுலை - அழகிய மெல்லிய பசலை யூர்ந்தமுலை; கமை ஆர்‌-பொறுமை 
மிக்க; பூரூராவ - பாண்டியரின்‌ குத்லதுமுன்னோன்‌. 

204, பிருதுமபென்‌ என - பிருது என்னும்‌ அரசன்‌ போல்‌, பிருது 
வரலாற்றில்‌ வரும்‌ சிறந்த அரசன்‌. அவன்பெயரின்‌ தொடர்பால்‌ உலகம்‌ பிருதிவி 
எனப்பட்டது. புரவிமகம்‌- அசுவ 3மேதயாகம்‌. நான்கு ஓழி நூறு 100- 4--96, புரிந்‌ 
நானாக - உக்கிர பாண்டியன்‌ செய்தமையால்‌. உளம்‌ பொங்கி - இந்திரன்‌ 
கோபம்‌ கொண்டு. அரசின்‌ இலை முதல்‌ குழல்‌ வரையுள்ள தொடர்கள்‌ சச 
நேவிக்கு அடைகள்‌. ச? - இந்திராணி, கொழுநன்‌-இத்திரன்‌, கூவா-அழைத்து. 


மதுரைப்‌ புராணம்‌ 107 


குவளைத்‌ தடங்கண்‌ சசயினொடும்‌ 
பொன்னாடு அடையும்‌, குறைநிரப்பின்‌ 
அவனை மதுரைப்‌ பதியினுடன்‌ 
அழித்துஎம்‌ அரசு தருதி | என்றான்‌, 205 
வருணன்‌ மதுரையை அழிக்கப்‌ புகுதல்‌ 
அருவி மதத்துப்‌ புகர்முகத்து 
நாற்கோட்டு அயிரா வணத்துலவும்‌ 
தருவின்‌ இனிய நறுந்துணர்ப்பூந்‌ 
தாரான்‌ மாற்றம்‌ தலைக்கொண்டு, 
விரிதண்‌ கதிர்கால்‌ தரும்குடக்‌ கூன்‌ 
பணிலம்‌ உயிர்த்த வெண்முத்தம்‌ 
திரையில்‌ தவழ்ந்து கரைசாரும்‌ 
கடலுக்கு இறைவன்‌ மிகச்சினந்து. 206 


சுருதி இறைகொள்‌ மதுரைந்கர்‌ 
சுற்றி வளைவ தனைஉள்ளம்‌ 
கருதி னான்‌அந்‌ நிலைப்புணரி 
கனைத்துக்‌ ககனம்‌ உறப்பொங்கித்‌ 
திரைகள்‌ போக்கிப்‌ புகைமாண்பு 
தெரியாச்‌ சிறியோர்‌ செயல்‌ஒப்ப 
வருதல்‌. புரிந்தது உயிர்க்குயிராம்‌ 
மதுரைப்‌ பெருமான்‌ அஃதுஉணர்ந்தான்‌. 207 


205. உவலையாக்கை - பொய்யான உடல்‌, சிறு படைய - சிறிய ஆயுதங்‌ 
களையுடைய. ஒரு வேந்தன்‌ - உக்கிரபாண்டியன்‌. கவனத்‌ துரக மேத மகம்‌ - 
விரைவையுடைய அசுவமேதயாகம்‌. கடிது அயர்ந்தான்‌ - விரைந்து செய்தான்‌. 
சசியினொடு - இந்திராணியுடன்‌, பொன்னாடு - தேவலோகம்‌. அடையும்‌ - 
அடைந்து விடுவான்‌, குறை நிரப்பின்‌ - மீதமுள்ள நான்கு யாகங்களும்‌ செய்து 
விட்டால்‌. குறை நிரப்பின்‌ அடையும்‌ என்று கூட்டுக, எம்‌ அரசு - எனது 
பொன்னாட்டு ஆட்சியை, 

206, அருவிமதம்‌ - அருவி போன்ற மதம்‌. புகர்‌ - புள்ளி. கோடு - தந்தம்‌, 
அயிராவணம்‌ - இந்திரன்‌ யானை. தரு - கற்பகம்‌. தாரான்‌ - இந்திரன்‌, 
மாற்றம்‌ - ஆணை. தலைக்கொண்டு - தலைமேற்‌ கொண்டு, தண்கதிர்‌- நிலவு. 
கால்தரும்‌ - சொரிகின்ற, குடக்கூன்‌ பணிலம்‌ - குடம்‌ போன்ற கூனமாகய சங்குச 
உயிர்த்த-சொரிந்த. இரையில்‌ - அலையில்‌. கடலுக்கு இறைவன்‌ - வருணன்‌, 

207. சுருதி இறைடுகாள்‌ - வேதங்கள்‌ குடிகொண்ட, சுருதினான்‌-வருணன்‌ 
எண்ணினான்‌, அந்நிலை - அந்நிலையே. புணரி - கடலானது, கனைத்து - 
முழங்கி, சுகனம்‌ உறப்பொங்க - வானத்தளவும்‌ உறும்படி பெருக்கெடுத்து, 
இரைகள்‌ போக்கி அலையெழுப்பி. வருணன்‌ மதுரைமேல்‌ வந்ததற்கு. பசை 
மாண்பு தெரியாச்‌ சிறியோர்‌ செயல்‌ உவமை, 


108 வானர வீர 


இறைவன்‌ உக்கிரன்‌ கனவில்‌ கூறியது 
சித்தர்‌ உருவாய்க்‌ கனவினில்போய்ச்‌, 
செம்ம லே இவ்‌ அரைஇரவில்‌ 
தத்தும்‌ திரைவா ரிதிமதுரை 
தன்னை அழிப்ப நணுகியதால்‌ 
வைத்த நெடுவேல்‌ இரித்துஏவிக்‌ 
கடலை அடர்த்தி! எனவழங்கி 
முத்திக்கு ஒருவித்‌ தாகிஉறை 


முதல்வன்‌ ஞானாம்‌ பரம்மறைத்தான்‌. 208 
முத்‌ ரூ இத்த 


உகச்கிரன்‌ வேல்‌ எறிதல்‌ 
துண்ணென்று இருகண்‌ விழித்தெழுந்து, 
துன்னார்‌ உயிரைப்‌ பருகிஅன்றி 
மண்ணும்‌ தடறு புகுந்தறியா 
வடிவேல்‌ எடுத்து வலம்தாங்கிப்‌, 
பண்ணும்‌ இரதம்‌ மீக்கொண்டு 
நகரின்‌ புறம்போய்ப்‌ பார்ப்ப, அவண்‌ 
ண்ணிற்று அணுக அறைகூவி 
நகைத்து நகைவேல்‌ திறித்துஎறிந்தான்‌. 209 


நானம்‌ தடையப்‌ போகம்‌ 
அகன்றெனப்‌, புலிங்கம்‌ நண்ண 
வான்‌உயர்‌ கின்ற பஞ்சு 
மாமலை தீதல்‌ என்ன 


208. செம்மலே - உக்ரெபாண்டியனே! அரை இரவில்‌ - பாதிராத்திரியில்‌, 
தத்தும்‌ இரைவாரிஇ - தாவுன்ற அலைகளையுடைய கடல்‌. அழிப்ப-அழிப்ப 
தற்கு. நணுநியது - அடைந்தது, வேல்‌ இரித்து ஏவி - வேலைச்‌ சுழற்றி வீசி, 
கடலை அடர்த்தி என - கடலை அடக்குவாயாக என்று. வழங்கி - கூறி. ஞான 
அம்பரம்‌ - ஞான ஆகாசத்தில்‌. 2 

209. துண்ணேன்று - விரைந்து. துன்னார்‌ - பகைவர்‌. மண்ணும்‌ தடறு- 
அணி செய்த ஆயுத உறை, பண்ணும்‌ இரதம்‌ - அலங்கரிக்கப்‌ பட்டதேர்‌. மீக்‌ 
கொண்டு - ஏறி. அவண்‌ நண்ணிற்று அணுக - அவ்விடத்துக்‌ கடல்‌ வந்தது. 
அவ்வாறு வருதலும்‌. நகைத்து - சிரித்து. நகைவேல்‌ - மின்னுகின்‌ றவேல்‌.” 
திரித்து எறிந்தான்‌ - சுழற்றி வீசினான்‌. ட்‌ 

210. ஞானம தடைய - ஞானம்‌ வந்தவுடன்‌. போகம்‌ அகன்றென - 
உலகப்பற்று நீங்கியது போல, புலிங்கம்‌ நண்ண - தீப்பொறி வந்தவுடன்‌. பஞ்சு 
ஊாமலை இதல்‌ என்ன - மலைபோன்ற பஞ்சுக்‌ குவியல்‌ எரிந்து போவதுபோல. 
ஈனர்தம்‌ இசைகள்‌ சேர - அற்பர்‌ வாழும்‌ ர்க்க சேர்தலால்‌. இரு எச்‌ 


என்ன - செல்வம்‌ அழிவதைப்‌ போவ. - 


109 


மதுரைப்‌ புராணம்‌ 


மான்‌அமர்‌ கரனைப்‌ போற்ற 
வல்வினை மாய்தல்‌ என்ன 
ஈனர்தம்‌ திசைகள்‌ சேரப்‌ 


பெருந்திரு இறுதல்‌ என்ன. 210 


கடல்‌ வறந்து ஓடுதல்‌ 

இகலுறு பாம்பு சீற 
எலிக்குழாம்‌ இரிதல்‌ ஏய்ப்ப 

மிகலுறு ஞானம்‌ சேர 
விளிந்திடும்‌ காமம்‌ ஓப்பப்‌, 

பகர்சிவ தருமம்‌ சேரப்‌ 
பவம்கெடு மாறு நேர 

உகுகதிர்ச்‌ செவ்வேல்‌ செல்லக்‌ 


கடல்வறந்து ஓடிற்று அன்றே. 211 


உக்கிரன்‌ துரந்து சேறல்‌ 

* வேலையை வேலை தாவில்‌ 
விலக்குவார்‌ இல்லை ' என்னும்‌ 

ஞாலமேல்‌ உரையைக்‌ காய்ந்து 
நவையறு வேலை ஏவி, 

பாலலோ சனன்வாழ்‌ கூடற்‌ 
பதியையும்‌ அழிப்ப எண்ணும்‌ 

சால்பிலா மகவான்‌ வெள்கத்‌ 


தண்கடல்‌ துரந்து சென்றான்‌. 212 


வில்வவனம்‌ அடைதல்‌ 
ம்லைஎன மருள வீங்கு 
- வனப்புவீற்‌ றிருந்த கொம்மை 
முலைஉமுது அலர்த்தும்‌ பைந்தார்ப்‌ 
்‌... பஞ்சவன்‌ முடுக்கிப்‌ பின்போய்‌, 


277, இசல்‌உறு- பசை கொண்ட. இரிதல்‌ - ஓடுதல்‌, ஏய்ப்ப - போல. 
விளிந்திடும்‌ - அழிகின்ற. பவம்‌ - பிறவி. உகுகதிர்ச்‌ செவ்வேல்‌ - ஓளி உதிர்க்‌ 
இன்‌ ற.செவ்விய வேலாயுதம்‌. வறந்து - சுவறி. 

212. வேலையை - கடலை. வேலை-கடல்‌, ஞாலமேல்‌ உரை-பழமொழி 
பாலலோசனன்‌ - சிவபெருமான்‌. கூடற்பதி - மதுரை. அழிப்ப - அழிப்பதற்கு” 
சால்பிலா - பெருந்தன்மையில்லாத, மசுவான்வெள்க - இந்திரன்‌ நாணும்படி . 


கடல்‌ துரந்து - கடலை (வருணனை) விரட்டி. 


110 வானர வீர 


கலவநன்‌ மயில்கள்‌ ஆடும்‌ 
வில்லுவக்‌ கான்செல்‌ காலை, 
நிலைபெறு விமானம்‌ தோன்ற 
நேசத்தால்‌ பணியச்‌ செல்வான்‌. 213 


உக்கிரன்‌ இறைவனை வழிபடல்‌ 
பனிமதித்‌ தடத்தின்‌ மூழ்கப்‌, 
பால்வெண்ணீறு உடம்பிற்‌ சேர்த்திச்‌ 
சினகரம்‌ புகுந்து, சத்தி 
சிவன்கழல்‌ பணிந்து போற்றிக்‌ 
கனியும்‌அன்‌ புடன்நேர்‌ நின்று, 
புலன்வழிக்‌ கபாடம்‌ பூட்டிப்‌, 
புனிதநல்‌ லறிவை ஐயன்‌ 
பூங்கழல்‌ துணையில்‌ சேர்த்தான்‌. 214 


இறைவன்‌ கெளிப்படல்‌ 
முளிதரு என்ன நின்ற 
அவன்முனம்‌, மூரி யேற்றின்‌ 
நளிமதிச்‌ சடை.யோன்‌ வந்து 
நணுகலும்‌, விழித்து நோக்கிக்‌ 
களிசிறந்து “ஐய! போற்றி! 
கனிமொழி பாக போற்றி! 
அளியினால்‌ உலகம்‌ காக்கும்‌ 
அமலனே போற்றி! என்றான்‌. 215 


213. மலைஎன மருள வீங்கி - மலையோ என்று வியக்கும்படி பருத்து. 
வனப்பு வீற்றிருத்த - அழகு குடியிருந்த. கொம்மை முலை - வட்டமான முலை. 
உழுது அலர்த்தும்‌ பைந்தர்ப்‌ பஞ்சவன்‌ - (முலைகள்‌) பதிந்து அலரச்‌ செய்யும்‌ 
பசிய மலர்‌ மாலை அணிந்த பாண்டியன்‌. முறுக்க - வருணனை ஓட்டி விட்டு. 
சுலவம்‌ - (மயில்‌) தோகை. வீல்லுவக்கான்‌ - வானர வீரமதுரை, விமானம்‌ - 
கோயில்‌ வீமானம்‌. 

214. பனிமஇத்தடம்‌ - குளிர்ந்த சந்திர தீர்த்தம்‌. சினசுரம்‌ - கோயில்‌. 
சத்‌இ - ஆனந்தவல்லி, புலன்‌ வழிக்கபாடம்‌ பூட்டி - புலன்‌ வழியாயெ சுதவைச்‌ 
சாத்தி. அறிவை கழல்‌ துணையில்‌ சேர்த்தான்‌ என்க, கழல்‌ துணை-இருபாதங்‌ 
கள்‌. 

215. முளிதரு என்ன - பக்தியினால்‌ அசையாமல்‌ மரம்போல்‌ நின்ற, 
முரியேற்றின்‌ - வலிய நத்‌இவாகனமுடைய. நளிமதிச்‌ சடையோன்‌ - சிவன்‌ 
தணுகலும்‌ - வருதலும்‌. அளியினால்‌ - கருணையால்‌, 


மதுரைப்‌ புராணம்‌ 111 


அத்தனும்‌ வியந்து, “வேண்டும்‌ 
வரம்‌எவன்‌ அளிப்பம்‌' என்ன, 
மத்தமால்‌ களிற்றான்‌ கூறும்‌ 
“மதுரையை அழிப்ப வந்த 
நத்துறு கடலை வென்றேன்‌ 
மீண்டது நான்பின்‌ போந்தேன்‌ 
இத்தலை நிலையம்‌ கண்டு 
தொழவந்தேன்‌' எனலும்‌ ஈசன்‌. 216 


இறைவன்‌ உரை 
“செந்திருக்‌ கல்வி கேள்வி 
நிறைந்திடும்‌ சிறுவ | காட்டில்‌ 
புத்தியின்‌ அறியா வண்ணம்‌ 
புரிந்ததுஒன்று உண்டால்‌. இங்ஙன்‌ 
உந்திய தேரால்‌ வில்வத்து 
ஓர்‌இலை சாய்ந்து மாய்ந்தது. 
அந்தஓர்‌ பாவம்‌ நின்னை 
அடைந்தது'என்று உரைத்துப்‌ பின்னும்‌, 217 


“இத்தலைத்‌ தருமம்‌ பாவம்‌ 
எட்டுணை இயற்றி னாலும்‌ 
வைத்தவேற்‌ கரத்து மைந்த! 
மலைத்துணை யாகும்‌ சித்த 
சுத்தியாய்‌ எமையும்‌ எம்மில்‌ 
தோன்றிய கானை மேவும்‌ 
நித்தர்கள்‌ தமையும்‌ பூசை 
செய்திடில்‌ நீங்கும்‌' என்ன 218 


216.- அத்தன்‌ - அரன்‌. வரம்‌ எவன்‌ - வரம்‌ யாது. மத்தமால்‌ சுளிற்றான்‌ - 
உக்ரெபாண்டியன்‌. கூறும்‌ - கூறத்‌ தொடங்கினான்‌. அழிப்ப - அழிக்கும்‌ 
பொருட்டு. நத்துஉறு கடல்‌ - சங்குகள்‌ பொருந்திய கடல்‌. மீண்டது - சுடல்‌ 
பின்னிட்டது. இத்தலை - இவ்விடத்து. நிலையம்‌ - கோயில்‌. 

217. உந்திய தேரால்‌ - நீ செலுத்திய இர தத்தால்‌, 

218. வைத்தவேற்‌ கரத்து மைந்தன்‌ - உக்கிரபாண்டியன்‌, சுத்தியாய்‌- 
தூய்மையுடன்‌. கானை - காளையார்‌ கோவில்‌, நித்தர்கள்‌ - சுடவுளர்‌. என்ன- 
என்று அரன்‌ கூறுதலும்‌. 


112 வானர வீர 


உக்கிரன்‌ உரை 


ஐய [நின்‌ பூதி ஒன்றே 
அலகில்பல்‌ பவங்கள்‌ நீக்கி 
மெய்யுறு கதியில்‌ சேர்க்கும்‌ 
எனமறை விளம்பும்‌. நீயே 
கையகப்‌ பட்டு நிற்பக்‌ 
கண்டுளேற்‌ குளகொல்‌ பாவம்‌? 
மெய்யினில்‌ பூசி என்று 
பணித்ததுஓர்‌ விளையாட்‌ டாமால்‌. 219 


உக்கிரன்‌ மகவரம்‌ பெறுதல்‌ 


“பிதிர்கள்கம்‌ கடன்கள்‌ ஆற்றி 
என்பெயர்‌ பேணிப்‌, பின்பார்‌ 
வதிபவர்‌ தம்மைக்‌ காத்து, 
வகுத்தநன்‌ முறைகோ டாமல்‌ 
அதிர்கடல்‌ உலகம்‌ தாங்கும்‌ 
மைந்தனை அருள்தி! என்றான்‌. 
பொதுநடம்‌ புரிகின்‌ றோன்‌அவ்‌ 
வரம்கொடுத்து இலிங்கம்‌ புக்கான்‌. 220 


உக்கிரன்‌ பூசைசெய்தல்‌ 


கொ 


யன்‌ 


ஈசனார்‌ மறைந்த பின்னர்‌, 
இளங்களி வண்டும்‌ தேனும்‌ 
மூசுபூந் தாம மார்பன்‌, 
முக்கனி பால்தேன்‌ கன்னல்‌ 
வாசமென்‌ மலர்பூண்‌ ஆடை 
வருவித்துப்‌ பூசை யாற்றி 
நேசமோடு அளவில்‌ லாத 
நிதிவிளை நிலமும்‌ ஈந்து. 227 


219. பூதி - இருநீறு. அலடுல்‌ - கணக்கற்ற, மெய்யுறு கதி - வீடுபேறு. 


மய்யினில்‌ பூச்‌- உண்மையுடன்‌ பூசனை செய்வாயாக. பணித்தது-சொன்ன து 
ளையாட்டுஆம்‌-விளையாட்டுக்காகச்‌ சொன்னதே ஆகும்‌. ்‌ 


20, பிஇர்கள்‌ - தென்புலத்தார்‌. பார்வதிபவர்‌-உலக மக்கள்‌. அருள் தி - 
9ப்பாயாக. பொது நடம்புரிகின் றான்‌ - அரன்‌. 

281, வண்டு தேன்‌ - வண்டு வகைகள்‌. மூசு - மொய்க்கின்ற. தாம மார்‌ 
- உக்கிரபாண்டியன்‌. வருவித்து - வரவழைத்து. நிதிவிளை நிலம்‌-நிதியும்‌ 


விளை நிலங்களும்‌. ஈந்து - அத்த ஆலயத்துக்கு மானியமாகக்‌ கொடுத்து. 


Miz 


மதுரைப்‌. புராணம்‌ 113 


உக்கிரன்‌ கானை நகர்‌ சேறல்‌ 


திருப்பணி பலசெய்து. அம்பொன்‌ 
பரிசனர்‌ செங்கை நல்கிக்‌ 
குருக்கொள்வெண்‌ பிறைசேர்‌ சென்னிக்‌ 
கூத்தனை விடைகொண்டு அப்பால்‌ 
அருத்தியின்‌ இரதம்‌ ஏறிக்‌ 
கானையின்‌ ஏகி அங்கண்‌: 
மருத்தழை வில்வம்‌ சூடும்‌ 
வரதரைப்‌ பூசை செய்தான்‌. 4 222 


கானைககர்‌ இறைவனுக்குப்‌ பலபோருள்‌ தருதல்‌ 
அன்னவர்‌ தமக்கு வையம்‌ 
அளவிலா நிதியம்‌ கைம்மாப்‌ 
பன்னக உரிமெல்‌ லாடை 
பல்மணி மூசு தாமம்‌ 
பொன்‌்அணி நிழல்செய்‌ பிச்சம்‌ 
பொன்தசும்பு இன்ன தந்தான்‌ 
கல்நவில்‌ திரண்ட திண்தோள்‌ 
கன்னிநாடு ஆளும்‌ வேந்தே. 223 


மதுரை மீளுதல்‌ 
மலரொடு சாந்தம்‌ தோயும்‌ 
மார்பினில்‌ அணைதற்கு இந்த 
முலையினை இடையூறு என்று 
முனியும்‌இல்‌ இழத்தி சீவன்‌ 

222. பரிசனர்‌ - யாசகர்‌. பரிசனர்‌ செங்கை அம்பொன்‌ நல்கி என்று 
கூட்டுக. 'குருக்கொள்‌ - ஒளிகொண்ட. கூத்தனை - சிவபெருமானிடம்‌, அருத்தி 
யின்‌ - விருப்புடன்‌: காளையின்‌ - காளையார்‌ கோவிலுக்கு, கருத்தாழம்‌ 
்‌ தழைகின்‌ ற.- வரதர்‌ * சிவபெருமான்‌. : os 

223. அன்னவர்‌: தமக்கு! காளையார்‌ கோவில்‌ a EA வையம்‌ - 
விளைநிலம்‌. : கைம்மா - யானை. பன்னக உரிமெல்‌ ஆடை - பாம்பின்‌ சட்டை 
போன்று மெல்லிய ஆடைகள்‌. . பல்மணி மூசு தாமம்‌ - நவமணிகளால்‌ செய்யப்‌ 
பட்ட மாலைகள்‌. பொன்‌ அணி - தங்க நகைகள்‌. பிச்சம்‌- குடை. பொன்‌ 
தசும்பு - பொற்குடம்‌, இன்ன - முதலியவை. கல்‌ நவில்‌ - சகல்போன்று உறுதி 
யாகிய. சுன்னி நாடு - பாண்டிய நாடு. , வேந்து - உக்கிரபாண்டியன்‌. 

224. சாந்தம்‌ - சந்தனம்‌. மார்பினில்‌ - கணவன்‌ மார்பில்‌. இடையூறு - 
தடை. முனியும்‌ - அந்த முலையை வெறுக்கின்ற. இல்கிழத்தி - மனைவி. சீவன்‌ 
நிலை பெறற்சேயோ - பிரிவினால்‌ நேர்ந்த உயிர்நிலை பெறும்‌ பொருட்டோ? 
நிமலனை - அரனை. கோநகர்‌ - தலைநகர்‌: மதுரை. 


114 வானர வீர 


நிலைபெறற்‌ கேயோ! அன்றி 
நிமலனைப்‌ பணிதற்‌ கேயோ ! 
குலவுதேர்‌ தாண்டித்‌ தான்தன்‌ 
கோநகர்‌ கடிதிற்‌ போனான்‌. 224 


மழை மறுத்தது 
மந்திர முதலோர்‌ கேட்ப 
நிகழ்ந்தமை வழங்கிப்‌, பார்மேல்‌ 
இந்திரன்‌ இவனே என்னக்‌ 
களிசறெந்‌ திருக்கும்‌ காலம்‌, 
கந்தரம்‌ அருகிப்‌ பாரின்‌ 
விளைவுஅஃகக்‌, கருதி நொந்து 
சந்தன வரையின்‌ ஏகித்‌ 
தமிழ்முனி தன்னைக்‌ கேட்டான்‌. 225 


உக்கிரன்‌ இந்திரனை அடைதல்‌ 
“திங்கள்நோன்பு இயற்றி அந்தப்‌ 
பலத்தினில்‌ சுவர்க்கம்‌ சென்று 
புங்கவர்க்கு அரசைக்‌ கேட்பின்‌ 
அளிக்குவன்‌ போதி!” என்ன 
அங்கவன்‌ அதனை ஆற்றி 
வான்மிசை அடைய, ஓர்ந்து 
தங்கஓர்‌ தவிசு வேறு 
சமைத்தலும்‌ சாராது அங்கண்‌. 226 


வளியிடைப்‌ போழாத முயக்கு என்னும்படி கணவன்‌ மார்பை இறுக அணை 
வதற்குப்‌ பருத்த முலைகள்‌ தடை என்று அம்முலைகளை வெறுப்பவள்‌ என்சு, 
அவளின்‌ முலைப்‌ பெருமையும்‌ காதல்‌ ஆழமும்‌ கூறப்பட்டது. 

225, மந்திர முதலோர்‌-அமைச்சர்‌, நிகழ்த்தமை வழங்‌இ-அதுகாறும்‌ நடந்த 
வற்றைக்‌ கூறி, கந்தரம்‌ அரு-மேகங்கள்‌ குறைந்து மழை இல்லாமல்‌, விளைவு 
அஃக - விளைவு குறைந்ததால்‌. சந்தனவரை-பொதய மலை, தமிழ்முனி-அகத்‌ 
இயன்‌. 1 

226, இங்கள்‌ நோன்பு இயற்றி-ஒரு மாதம்‌ தவம்‌ செய்து, அந்தப்‌ பலத்தி 
னில்‌-அதன்‌ பலனாக, சவர்க்கம்‌-தேவலோகம்‌, புங்கவர்க்கு அரசு - இந்திரன்‌ 
அளிக்குவன்‌ - மழை தருவான்‌. போதி என்ன - போவாயாக என்று கூறுதலும்‌. 
(அங்கு) அவன்‌ அதனை ஆற்றி-உக்ரெபாண்டியன்‌ அந்தத்‌ திங்கள்‌ நோன்பு. மேற்‌ 
கொண்டு, வான்மிசை அடைய-தேவலோகம்‌ செல்ல, தங்க-அமர்வதற்கு, ஓர்‌ 
தலீசு சமைத்தலும்‌-ஓர்‌ ஆசனம்‌ தருதலும்‌, சாராது-அதில்‌ அமராமல்‌, 


மதுரைப்‌ புராணம்‌ 116 


மதுரை மீண்டது 
உம்பர்கள்‌ மகுட கோடி 
உழுதழும்பு இருந்த பொன்தாள்‌ 
அம்பர நாத னோடும்‌ 
அரியணைச்‌ சென்று வைக, 
வெம்பிய உளத்த னாகக்‌ 
குறிப்பினால்‌ உணர்ந்து, மீண்டு 
வம்பவிழ்‌ தெரியல்‌ வேம்பன்‌ 
மதுரை நன்‌ னகரில்‌ வந்தான்‌. 227 


மேகத்தைச்‌ சிறை வைத்தமை 
மற்றொரு ஞான்று வேட்டை 
யாடுவான்‌ மலைய வெற்பின்‌ 
உற்றிட, மேகம்‌ நான்கும்‌ 
ஒருங்குஅவன்‌ மேய நோக்கிக்‌, 
கொற்றவன்‌ அவற்றைப்‌ பற்றிக்‌ 
கொடுஞ்சிறை உய்ப்பக்‌, கேளா 
“இற்றுஎன இவன்தன்‌ வீரம்‌ 
உணர்வென்‌'என்று இமையோர்‌ வேந்தன்‌. 228 


உக்கிரன்‌- இந்திரன்‌ போர்‌ 
அனிகமோடு எய்திக்‌ கூடல்‌ 
முற்றுறத்‌ தூணி ஆர்த்துக்‌, 
குனிசிலை எடுத்துத்‌ தேர்மேற்‌ 
கொண்டுநாற்‌ படையும்‌ சூழ, 


227. உம்பர்கள்‌-தேவர்கள்‌. மகுட கோடி-பல முடிகள்‌, உழுதழும்பு - 
வணங்கும்போது ஏற்பட்ட தழும்பு. அம்பர நாதன்‌-இந்திரன்‌. நாதனோடும்‌ அரி 
யணைச்‌ சென்று வைக- இந்திரனுடன்‌ சரிசமமாக அவனது அரியணையில்‌ சென்று 
உக்ரெபாண்டியன்‌ இருந்தமையால்‌. வெம்பிய உளத்தனாக-இந்திரன்‌ வெம்பி 
யதை. வம்பு அவிழ்‌ தெரியல்‌-மணம்‌ விரிகின்‌ ற. 

228. மற்றொரு ஞான்று-வேறொரு நாள்‌. வேட்டையாடுவான்‌ - வேட்டை 
யாட. மலைய வெற்பு-பொதிய மலை. மேகம்‌ நான்கு-இந்திரன்‌ வாசுஈமா?ய 
நான்கு வசை மேகங்கள்‌. மேய-மேய்ந்துகொண்டிருப்பதை. கொற்றவன்‌- உக்கிர 
பாண்டியன்‌. சிறை உய்ப்ப-சிறையில்‌ வைத்ததால்‌ கேளா-தேட்டு, இற்று என - 
இத்தகையது என்று. இமையோர்‌ வேந்தன்‌-இந்‌இரன்‌. 

229. அனிகமோடு- சேனையுடன்‌. கூடல்‌ முற்றுற-மதுரை முற்றுகையடையும்‌ 
படி. தூணி-அம்புக்‌ கூடு, ஆர்த்து-முதுகில்‌ சுட்டி. குனிசிலை-வளைந்த வில்‌. தேர்‌ 


116 வானர வீர 


முனிவுமீ தூரப்‌ போந்தான்‌. 
இருவகைப்‌ படையும்‌ முட்டி. 
நனிபொருது உடைந்த தாக, 


நாகர்கோன்‌ எயிறு தின்னா. 229 
காட்டழல்‌ போலப்‌ பொங்கிக்‌ 
கருதலார்‌ எதிர்வந்‌ தாலும்‌ 
கோட்டிஅம்‌ சலைஅம்பு ஏவா 
மனத்திறற்‌ கூடல்‌ ஆளும்‌ 
ஏட்டிணர்த்‌ தாரான்‌ மீதில்‌ 
எறிந்தனன்‌ குலிசத்‌ தன்னை. . 
வாட்டிறல்‌ காத்து வேந்தும்‌ 
வளையினைச்‌ சுழற்றி விட்டான்‌. 230 
இந்திரன்‌ தோற்று ஓடல்‌ 
வச்சிரத்‌ தனையும்‌ தள்ளி 
மகுடமும்‌ தள்ளி ஏக, 
அச்சமுற்று அமரர்‌ கோமான்‌ 
அந்தர நாடு சென்றான்‌. 
நச்சிலை வேற்கை மாறன்‌ 
மதுரையின்‌ நணுகி னான்பின்‌, 
உச்சியார்க்கு இறைவன்‌ “மேகம்‌ 
தருதி! என்று ஓலை விட்டான்‌. 231 


மேற்கொண்டு-தேரில்‌ ஏறி. நாற்படை-இரதம்‌, குதிரை, யானை, காலாள்‌. படை 
கள்‌. முனிவு மீ தார - சனம்‌ மேலெழ. போந்தான்‌-மதுரைக்கு வந்தான்‌. நனி 
பொறாது-நன்த போரிட்டு. கஉடைந்ததாக-தோற்றுப்‌ போனமையால்‌. நாகர்‌ 
கோன்‌-இத்திரன்‌. எயிறுதின்னா-சினத்தால்‌ பல்லைக்‌ குடித்து. 

220. காட்டழல்‌ - காட்டுத்தி. கருதலார்‌-பகைவர்‌, சிலை கோட்டி 
அம்பு ஏலா - வில்‌ வளைத்து அம்பு ஏவி, ஏட்டிணர்த்‌ தாரான்‌ -உக்ரெ 
பாண்டியன்‌. ருலிசம்‌-வச்சிராயுதம்‌. வாள்‌ இறல்காத்து - வாள்வலியால்தடுத்து. 

வளை -ஓர்‌ ஆயுதம்‌, * 

231, வச்சிரம்‌-வச்சிராயுதம்‌. தள்ளி-அழித்து. அமரர்‌ கோமான்‌-இந்திரன்‌. 
நச்சு இலை வேல்கை மாறன்‌ - நஞ்சு தோய்ந்த இலைபோன்ற வேல்‌ அணி ந்த 
கையையுடைய உக்கிரபாண்டியன்‌, உச்சியார்க்கு இறைவன்‌-இந்திரன்‌. மேசம்‌ 
தருதிஃமேசுங்களை விடுதலை செய்து தருவாயாக, 


மதுரைப்‌ புராணம்‌ 117 


வேளாளன்‌ பிணைதரலால்‌ மேகத்தைச்‌ சிறைவீடு செய்தல்‌ 
செழியனும்‌ மறுப்ப நோக்கித்‌ 
தேவர்கோ னுடனே நட்டோன்‌ 
பொழிமதுக்‌ குவளை மார்பன்‌ 
பொருவிலா ஒருவே ளாளன்‌ 
“மழைமறாது உதவும்‌. யானே 
பிணை'என வழங்கக்‌ கேட்டு, 
நிழல்‌ மணி மார்பன்‌ மேகச்‌ 
சிறையினை நீக்கல்‌ செய்தான்‌. 4) 232 


வீரபாண்டியன்‌ பிறப்பு 
மாரனும்‌ அணங்கு கோல 
வடிவெடுத்‌ தணைய எண்ணும்‌ 
ஆரமும்‌ வேம்பும்‌ துஞ்சும்‌ 
அம்பகட்டு ஆர மார்பின்‌ 
காரினை நிகரும்‌ வண்கைக்‌ 
கவுரியற்கு ஈசன்‌ சொல்லால்‌ 
வீரபாண்‌ டியன்‌என்று ஓதும்‌ 
விறல்கொள்சேய்‌ உதித்திட்‌ டானே. 233 


சேயினைக்‌ கண்டும்‌, செவ்வாய்‌ 
மழலையந்‌ தீஞ்சொல்‌ கேட்டும்‌, 
தூயசெங்‌ கையி னாலே 
துழாவிய அமுதம்‌ உண்டும்‌, 


232. செழியன்‌-உக்கிரபாண்டியன்‌. தேவர்கோனுடன்‌ நட்டோன்‌-இந்திர 
னுக்கு நண்பன்‌. மதுக்‌ குவளை மார்பன்‌ - குவளை மாலை அணிந்த மார்பினன்‌. 
ஒருவேளாளன்‌ - வேளாளர்‌ குடியினன்‌ ஒருவன்‌. மழைமறாது உதவும்‌ - இனி 
மழையை மறுக்காமல்‌ இம்மேசுங்கள்‌ பொழியும்‌. யானே பிணை-அதற்கு யானே 
பிணையாவேன்‌. வழங்க-சொல்ல, நிழல்‌ மணி - ஒளியுடைய மணி, மார்பன்‌ - 
உக்கிரபாண்டியன. . 

233. மாரனும்‌ அணங்கு கோல வடிவெடுத்து அணைய எண்ணும்‌-மன்மதனும்‌ 
பெண்ணின்‌ அழகிய வடிவம்‌ கொண்டு தழுவுதற்கு எண்ணுகின்ற (மார்பு), ஆரம்‌- 
முத்து மாலை. வேம்பு-வேப்ப மாலை, துஞ்சும்‌-தங்கிய, அம்ப கட்டு - அழயெ 
பொலிவுடைய. கவுரியற்கு-உக்ரெபாண்டியனுக்கு. ஈசன்‌ சொல்லால்‌- இறைவன்‌ 
வரத்தால்‌, சேய்‌-மகன்‌. ப 

234. கண்டும்‌ சேட்டும்‌ உண்டும்‌ மோந்தும்‌ தழுவியும்‌ இருந்தனன்‌ என்பதில்‌ 
ஐம்புல இன்பமும்‌ கூறப்பட்டமை உணரலாம்‌, 


118 வானர வீர 


நேயமாய்‌ உச்‌ மோந்தும்‌, 
தழுவியும்‌ நிருபன்‌ ஆங்கே 
ஏயபே ருவகை பொங்க 
இருந்தனன்‌ இருக்கும்‌ நாளில்‌. 234 
உக்கிரன்‌ மேருவைச்‌ செண்டால்‌ அடித்தது 
மாரிஓர்‌ ஆண்டுஇன்‌ றாகி 
உயீர்ப்பயிர்‌ வாடல்‌ நோக்கி, 
மேருவின்‌ எய்தித்‌ தன்பால்‌ 
வரவுபா ணிப்ப வெள்கி 
ஏர்‌அணி முடிகள்‌ சிந்தச்‌ 
செண்டினால்‌ புடைப்ப, எய்தி 
வீரனைப்‌ புகழ்ந்து வேண்டும்‌ 
வெறுக்கையும்‌ ஈந்தது அன்றே. 235 
உக்கிரன்‌ மறைவு 
மீண்டுதன்‌ நாட்டின்‌ மேவ, 
வேதியர்‌ முதலோர்‌ யார்க்கும்‌ 
ஈண்டிய வறுமை தீர 
ஈதலும்‌ பசிநோய்‌ தீர்ந்தார்‌. 
ஆண்டகை பின்னும்‌ பன்னாள்‌ 
ஆண்டபின்‌, புதல்வன்‌ ஆள 
நீண்டதோர்‌ அரசை நல்திச்‌ 
சிவன்‌அடி நிழலைச்‌ சார்ந்தான்‌. 236 


பலரரமன்‌ வரலாறும்‌ பாரதப்‌ போரும்‌ 


திலப்பொறைதீர்த்‌ இடுவதற்காய்‌ வசுதேவன்‌ 
வரத்துஉதித்த நிகரில்‌ சீர்த்தி 


** கண்டுகேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும்‌ ஐம்புலனும்‌ 
ஒண்தொடி கண்ணே உள ** 
என்ற குறளின்‌ கருத்து வேறொரு வகையாக விளக்கப்பட்டுள்ளது. 

235. இன்று ஆூ-இல்லாமல்‌ போய்‌. வரவுபாணிப்ப-வருவதற்குத்‌ தாமதம்‌ 
செய்தமையால்‌, வெள்‌-நாணமடைந்து. முடிகள்‌-சிகரங்கள்‌, ஏர்‌ அணி-அழயை. 
செண்டினால்‌ - செண்டு என்னும்‌ அயுதத்தால்‌, எய்‌இ - உக்கிரபாண்டியன்‌ எதிரே 
மேரு வத்து, வெறுக்கையும்‌-செல்வம்‌, 

238, ஆண்டகை-உக்கிரபாண்டியன்‌. புதல்வன்‌-வீரபாண்டியன்‌, 


மதுரைப்‌ புராணம்‌ 119 


அலப்படையோன்‌ கதைகஉ.ரைப்பாம்‌ துவாபரத்தில்‌ 
இந்துகுலம்‌ அதனில்‌ தோன்றும்‌ 

பெலத்தசுயோ தனன்தருமன்‌ அவனிகா 
ரணமாகப்‌ பெரும்போர்‌ செய்வான்‌, 

விலக்குறுவீ டுமன்முதலோர்‌ சொல்கொள்ளார்‌ 
குருபூமி மேவி னாரால்‌. 237 


பலராமன்‌ புண்ணிய நீராடப்‌ போதல்‌ 


மாங்குயிலை அனையமொழித்‌ தேவகிபால்‌ 
கண்ணணுடன்‌ வந்து தோன்றும்‌ 

ஓங்குகுழை ஒன்றுஅணிந்தோன்‌ மருந்தனையான்‌ 
இராமன்‌எனும்‌ உரவுத்‌ தோளான்‌, 

ஆங்குஅதுகண்டு உளம்நொந்து பொறுக்கலனாய்க்‌ 
கருமவிளை வதனை யாரே 

நீங்கெர்‌ என்று எண்ணுற்றுப்‌ புண்ணியநன்‌ 
னீராட நினைந்து . சென்றான்‌. 298 


கைம்மிசவனம்‌ அடைதல்‌ 


படிந்திடினும்‌ சொல்லிடினும்‌ நினைக்கினும்காண்‌ 
கினும்செய்த பாவம்‌ போக்கும்‌ 
விடம்கொள்மணி மிடற்றிறைவன்‌ கோடீரத்‌ 
தினும்‌ போந்த விமலக்‌ கங்கை -: 
அடைந்துகுடைந்து அதைஅகன்று, தவத்துறையோர்‌ 
சவுனகரை ஆதி யான : 
மடம்தவிரும்‌ முனிவர்‌உறை நைம்மிசஆ 
ரணியத்தின்‌ மன்னி னானே. 239 


237. நிலப்பொறை - பூமிபாரம்‌; அலப்ப்டை - கலப்பைஆயுதம்‌, அவலப்‌ 
படையோன்‌ - பலராமன்‌; இந்துகுலம்‌ - சந்திரவம்சம்‌; பெலத்த - வலிமை 
யுடைய; சுயோதனன்‌ - துரியோதனன்‌; அவனிகாரணமாக - பூமியின்‌ தாயபா 
கம்‌ காரணமாக; விலக்குறு - போர்‌ செய்யாமல்‌ தடுத்த: போர்‌ செய்வான்‌ - 
போர்‌ செய்ய; குருபூமி - குருக்ஷேத்திரம்‌, 

. 338. குழை ஒன்று அணிந்தோன்‌ - பலராமன்‌; இராமன்‌ - பலராமன்‌. 
உரவுத்‌ தோளான்‌ - வலிய புயங்களை யுடையவன்‌; அதுகண்டு - துரியோதன 
னும்‌ தருமனும்‌ போர்‌ செய்வது சுண்டு. 

239. படிந்திடினும்‌ - குளித்தாலும்‌. விடம்‌ - நஞ்சு; மணிமிடற்று இறை 
வன்‌ - சிவபெருமான்‌; கோடீரத்தினும்‌ போத்த - சடைமுடியிலிருந்து தோன்‌ றிய 
குடைந்து - நீராடி; தவத்துறையோர்‌ - தவசிகள்‌; மடம்‌ - மடமை, 


720 வானர வீர 


குதன்‌ செருக்கு 
அலகில்படைக்‌ கடலுடனே மகதன்‌ எதிர்த்‌ 
திடும்ஞான்றுஓர்‌ அலத்தால்‌ வென்ற 
உலம்‌அனைய இரள்தோளான்‌, எய்துதலும்‌ 
முனிவர்‌ எழுத்துஒருங்கு நின்று 
“நிலைபெறுக வெஞானம்‌ பிறவும்‌' எனப்‌ 
பலவாக நிகழ்த்தல்‌ செய்தே, 
இலகுதவி கிடைஇருத்தித்‌,. தாமும்‌இருந்‌ 
தனர்சூதன்‌ எழுந்தி லானே. 
சூதன்‌ தலையைத்‌ துணித்தல்‌ 
தரனை *வருக'எனச்‌ செப்பிடான்‌ 
முகமன்‌உரை செய்ய கில்லான்‌. 
மாதவரும்‌ உரைத்திலர்முற்‌ றிடும்விதியை 
யாவரே மாற்ற வல்லார்‌? 
“ஓஇஉணர்ந்‌ திடும்செருக்கோ' முனிவர்கள்முன்‌ 
னிலைப்பெலமோ! உணர்வோம்‌ என்னாச்‌ 
குதபுரா ணிகன்‌ தலையைச்‌ னெமீக்கொண் 
டிடஅலத்தால்‌ துணித்தல்‌ செய்தான்‌. . 
முனிவர்‌ புலம்பல்‌ 
கன்றுஆன்‌ இறப்பக்‌ கதறியது போல்‌ சூதன்‌ ' 
முன்தான்‌ விழுந்தார்‌ முனிவோர்கள்‌ மூச்சவிந்து 
பொன்றாது எழுந்தார்‌ அழுதார்‌ புலம்புகின்‌ நார்‌ 
இன்றோ புராணம்‌ இறந்துபாடு எய்‌தியதே, 


240 


24] 


242 


240. அலூல்‌ - கணக்கில்லாத; படைக்கடல்‌ - கடல்போன்ற சேனைகள்‌; 
அலத்தால்‌ - கலப்பையால்‌; உலம்‌ அனைய - தரண்போன்ற; திரள்தோளான்‌- 


எலராமன்‌; தவீசிடை - ஆசனத்தில்‌. - 


மகதனைக்‌ கலப்பையால்‌ வென்ற வரலாறு பாகவதத்தில்‌ உள்ளது. 


241, தரன்‌ - இருமால்‌ ஆகிய பலராமன்‌; அலத்தால்‌ - கலப்பையால்‌, 


342. ஆன்‌ இறப்பக்‌ கன்று சுததியது. போல்‌ என்று கூட்டுக, 
பொன்றாது - இறக்காமல்‌, பாடு எய்‌இயது - அழிந்தது. 


ஆன்‌ ஃ பசு 


மதுரைப்‌ புராணம்‌ 327 


“தன்னை அறிந்த தலைவனே! ஞானமெல்லாம்‌ 

மன்னும்‌ சரக்கறையாய்‌ வந்தோய்க்கு இதுபலமோ? 

உன்னை இழந்தும்‌ இருக்கின்றோம்‌. உத்தமனே, 

என்னப்‌ புலம்பி, இராமனைப்‌ பார்த்து ஈது உரைப்பார்‌. 
243 

முனிவர்‌ வேண்டுகோள்‌. 

எத்தனையோ நூல்கற்றும்‌ கன்மத்து இருள்மறைப்பப்‌ 

பூத்திதறை போகி வழிபாடு பூண்கிலனால்‌ 

அத்த! இதுவும்‌ ஒருதவறன்று. அன்புஇகந்து 

சித்தம்‌அழன்‌ றாய்‌இவன்‌எம்‌ தேசிகன்‌ என்று ஓராயே, 244 

வண்டு படுதுளவ மாலே! உனக்கு அருளால்‌ 

கொண்டதொழில்‌ அன்‌ றிக்‌ கொலைநின்‌ தொழில்‌அன்றே 

மண்டலத்தில்‌ ஆருயிரை மாய்த்தல்‌ படர்சடைமேல்‌ 

துண்ட மதிஅணிந்தோன்‌ பூண்ட தொழில்‌ அன்றோ. 245 


தருப்பையைச்‌ சூதன்‌ ஆக்குதல்‌ 
மூசுற்று இரங்கும்‌ முனிவர்மொழி நோனானாய்‌ 
வாசத்‌ தருப்பைஒன்றைச்‌ சூதன்‌ எனவகுத்து 
நேசத்‌ துடன்‌எழுப்ப நீண்டதவச்‌ சூதன்ளன 
மாசற்‌ றெழுமுனிவர்‌ கோ௭ன்று வாழ்த்தினார்‌ 240 


பலராமன்‌ வினா 


இருடிகாள்‌! நுமக்குஇவன்‌ ஈண்டு வைகியே 
அருமைசேர்‌ புராணநூல்‌ அறைவன்‌ என்றுபின்‌ 
பொருவரும்‌ இவற்கொன்ற பாவம்‌ போகுமாறு 
உறைசெயும்‌! என்றலும்‌ முனிவர்‌ ஓதுவார்‌: 247 


243. வந்தோய்க்கு - வந்த உனக்கு, இதுபலமோ - ஞானம்‌ பெற்றதற்குப்‌ 
பலன்‌ இதுதானோ! இராமனை - பலராமனை. 

244, கன்மத்துஇருள்‌ - வினையிருள்‌; அறைபோலூ - அழித்து. வழிபாடு 
பூண்கிலன்‌ - உன்னை வழிபடாமல்‌ இருந்து விட்டான்‌: அன்பு இகந்து - அன்பு 
நீங்க; அழன்றாய்‌ - சனம்‌ கொண்டாய்‌; தேசிகன்‌ - ஆசிரியன்‌; ஓராய்‌ - 
அறிவாயாக. 

245. அருளால்‌ கொண்ட தொழில்‌ - காக்கும்‌ தொழில்‌. 

246. மூசுற்று - மொய்த்து, இரங்கும்‌ - வருந்துகின்ற. நோனானா-பொறுக்‌ 
காமல்‌, தருப்பை - அறுகம்புல்‌. 

247. இருடிகாள்‌ - முனிவர்களே. வை௫ - இருத்து. அறைவன்‌ - சொல்வான்‌ 
*பொருவரும்‌ -ஓப்பில்லாத. இவற்கொன்ற - இவனைக்‌ கொலைசெய்த, உரை 
செயும்‌ - சொல்லுங்கள்‌, ்‌ 


122 வானர வீர 


முனிவர்‌ விடை 
அல்லல்செய்‌ வினைச்சிமிழ்ப்பு அகன்ற உன்னையும்‌ 
ஓல்லைவன்‌ பாவம்வந்து உறுங்கொல்‌? ஆயிரம்‌ 
பல்‌உயிர்‌ வருக்கமும்‌ பயின்று கோடற்காய்க்‌ 
குல்லையந்‌ தாரின்நீ கொண்ட தன்மையே. 248 
பாதகம்‌ போக்குறும்‌ அறங்கள்‌ பற்பல 
மேதகும்‌ அவற்றினில்‌ விமலன்‌ மெய்யறம்‌ 
ஆதலின்‌ அவன்தனை அடைந்து போற்றிடின்‌ 
சீதர! இப்பவம்‌ தீர்ந்து போகுமே! 249 
வில்வவனச்‌ சிறப்பு 
நடம்புரி சிதம்பர நாதன்‌ தில்லைக்கான்‌ 
கடம்பமா வனம்‌உயர்‌ வேத நல்வனம்‌ 
தடம்திகழ்‌ சோதிஆ ரணியம்‌ தம்மினும்‌ 
இடம்படு வில்வஆ ரணியம்‌ ஏற்றமால்‌. 250 
பலராமன்‌ வில்வவனம்‌ அடைதல்‌ 
இயம்பும்‌அத்‌ தலத்துஉறை இலிங்கமூர்த்‌ தியை 
நயந்துஅருச்‌ சனைசெயின்‌ நணுகும்‌ இப்பவம்‌ 
கயந்தனை அடையும்‌என்று உரைப்பக்‌ காதலின்‌ 
வியந்தனன்‌ ஏகி௮த்‌ தலத்தை மேவினான்‌. 251 
மாதவர்‌ வானவர்‌ மனிதர்‌ வந்துஉவந்து 
ஆதர வுடன்‌அடி அருச்சித்து ஏத்தியே 
போதலை இருவிழி பொருந்த நோக்கினான்‌. 
சீதள மதிமருள்‌ உருவச்‌ செம்மலே! 252 


245. அல்லல்‌ - துன்பம்‌. விளைச்சிமிழ்ப்பு - வினைப்பயன்‌. உறுங்கொல்‌ஃ 
சேருமோ? பயின்றுகோடற்காய்‌ - அறவழியைக்‌ கற்றுக்கொள்வதற்காக, குல்லைந்‌ 
தாசின்நீ - துளவமாலையணிந்தநீ; கொண்டதன்மை - அவதாரம்‌ செய்ததன்மை. 
நீ கொண்டதன்மை பல்உயீர்‌ வருக்கமும்‌ பயின்றகோடற்காய்‌ என்று கூட்டுக. 

249. விமலன்‌ மெய்யறம்‌ ஆதலின்‌ - சிவபெருமானே உண்மையான அறம்‌ 
ஆதலால்‌; பலம்‌ - பாலம்‌. ்‌ 

250. இல்லைக்கான்‌-சிதம்பரம்‌, கடம்பவனம்‌-மதுரை. வேத வனம்‌ - இரு 
மறைக்காடு, வில்வ ஆரணியம்‌-வானர வீர மதுரை. 

251. கயத்தனை அடையும்‌- அழியும்‌. சுயம்‌-கூடியம்‌. கூடியம்‌.என்பது தேய்‌ 
வது எனப்‌ பொருள்படும்‌ வடசொல்‌. 

252. ஏத்திப்‌ போதலை நோக்னொன்‌ என்று கூட்டுக. தள மதி மருள்‌ 
உருவம்‌-குளிர்ந்த சந்திரன்‌ போன்ற வடிவம்‌. பலராமன்‌ வெள்ளை வடிவினன்‌, 
ஆதலால்‌ சந்திரன்‌ உவமை கூறப்பட்டது. 


மதுரைப்‌ புராணம்‌ 423 


பலராமன்‌ பூசைசெய்தல்‌ 
அலைபுனல்‌ வையையின்‌ ஆடி. இந்துவின்‌ 
மலிபுனல்‌ சடத்தினில்‌ மன்னித்‌ தோய்ந்தபின்‌ 
குலவுவெண்‌ ணீறுகண்‌: டிகையும்‌ மெய்கொடே 
இலகும்‌அஞ்‌ செழுத்தையும்‌ விதியின்‌ எண்ணினான்‌, 253 
பாவம்‌ தீர்ந்தமை 
பவளவார்‌ சடையுடைப்‌ பரமன்‌ முன்புபோய்ப்‌ 
புவனம்‌ உண்‌ டவன்விதி நெறியிற்‌ பூசிப்ப 
அவனது பாவமும்‌ அகன்றது அந்நிலை 
கவலைகெட்டு உவகையங்‌ கடலில்‌ மூழ்கினான்‌. 254 


துவரை மீளுதல்‌ 
நகர்வயின்‌ லெபகல்‌ வைகி நாரணன்‌ 
வகிர்மதி புனைந்திடும்‌ வரதன்‌ தாள்தொழா 
அகல்வதோ நினையும்‌என்று அரிதின்‌ நீங்கியே 
புகர்‌அறு துவரையம்‌ பதியிற்‌ போயினான்‌. 255 


பலஸ்ருதியும்‌ தோற்றுவாயும்‌ 
இக்கதை படித்தோர்‌ கேட்டோர்‌ 
இம்மையின்‌ வாழ்ந்து பின்னர்‌ 
செக்கர்‌அஞ்‌ சடையான்‌. பாதம்‌ 
சேர்குவர்‌ என்று கூறி 
முக்கணன்‌ அருள்பெற்‌ : றன்றி 
நினைத்தது முற்றாது என்னாத்‌ 
தக்கதோர்‌. இராமன்‌ பூசை 
புரிந்திடும்‌ தன்மை சொல்வாம்‌. 256 


253. அலைபுனல்‌-அசைகின்ற புனலையுடைய. ஆடி-குளித்து, இந்துவின்‌ 
தடம்‌-சந்திர தீர்த்தம்‌. தோய்ந்தபின்‌-குளித்த பிறகு. மெய்கொடு- உடம்பில்‌ 
அணிந்து. 

254 பவளவார்சடை - பவளம்போவ்ற நீண்டசடை: பரமன்‌ - அரன்‌, 
புவனம்‌ உண்டவன்‌ - பலராமன்‌ ; 

255 நகர்வயின்‌ - அவ்வூரிலே; வைகி - தங்கி; நாரணன்‌ - பலராமன்‌ ! 
வூிர்மதி- பாதிமதி; வரதன்‌ - சிவன்‌; தாள்தொழா - பாதம்வணங் ; நி(ன்‌) 
ளையும்‌ அகல்வதோ என்று - உன்னையும்‌ பிரிவது]எப்படி என்று; புகர்‌ - குற்றம்‌. 
துவரையம்பதி - துவாரகை 

256 இம்மையின்‌ - இவ்வுலகில்‌ : செக்கர்‌அஞ்சடையான்‌ - சிவபெருமான்‌ ; 
இராமன்‌ - இராமபிரான்‌. 


124 வானர வீர 


சருக்கச்‌ சுருக்கம்‌ 


இராமன்‌ கதையும்‌ வானரத்தின்‌ கதையும்‌ 
உரைத்த சருக்கம்‌ 


இராமன்‌ சீதையைப்‌ பிரிந்தபிறகு அகத்தியர்‌ சொற்படி 
சோமபுரி அடைந்து “இராவணனைக்‌ கொல்வதற்கு அருள்புரிக' 
என்று இறைவனை வேண்டினான்‌. இறைவன்‌ அருளிய 
வரத்தால்‌ சேது அமைத்து இலங்கை அடைந்து அரக்கரைக்‌ 
கொன்று மூலபலத்தை அழித்து இராவணன்‌ நெஞ்சைப்பிளந்து 
சதையை மீட்டான்‌. அயோத்தியில்‌ முடிகுடினான்‌. 


இராம - இராவணப்போர்‌ நடந்தபோது, குரங்குச்‌ 
சேனைகள்‌ ஒருகால்‌ பசியால்‌ வாடின. பசிதாங்காமல்‌ சோம 
புரியை அடைந்து இறைவனை வேண்டின. சிவபெருமான்‌ 
நேரில்‌ தோன்றி தென்‌ கிழக்கிலே ஒரு மதுக்குளம்‌ உண்டாக்கி 
அருளினான்‌. 


குரங்குகள்‌ அதில்‌ சுரந்த இனிய மதுவைப்‌ பருகிப்‌ பச 
தீர்ந்தன. 


“நாங்கள்‌ புசித்தமையாலும்‌ மது அளித்தமையாலும்‌ இந்‌ 
நகருக்கு வானர வீர மதுரை என்று பெயர்‌ உண்டாகுக. என்று 
வானரங்கள்‌ வேண்டின. இறைவனும்‌ அவ்வாறே வரம்‌ அருளி 
னான்‌. 


பின்னர்‌ வானரங்கள்‌ இலங்கை சென்று போரிட்டு . 
இராமனுக்கு வெற்றியைத்‌ தந்து, சதையை மீட்டு, தத்தம்‌ பதி 
அடைந்தன. 


ஐந்தாவது-இராமன்‌ கதையும்‌ வானரத்தின்‌ கதையும்‌ 
உ.ரைத்த சருக்கம்‌ 


தயரதன்‌ 
சாத்துசெங்‌ களபம்‌ திமிர்ந்துவெண்‌ தரளத்‌ 
தாழ்வடம்‌ அணிந்துஇறு மாந்த 
ஏந்தெழில்‌ மடவார்‌ முலைகள்பட்டு அறவும்‌ 
கன்றிய மார்பினான்‌ இரதி 


மதுரைப்‌ புராணம்‌ 125 


காந்தனை அனையான்‌ தயரதன்‌ எனும்பேர்க்‌ 
காவலன்‌ இரவிதன்‌ குலத்தோன்‌ 

பூந்தடம்‌ புடைசூழ்‌ அயோத்திநன்‌ னாடு 
புரவுபூண்‌ டிருந்தனன்‌ அன்றே. 257 

நால்வர்‌ மக்கள்‌ பிறப்பும்‌ அவர்க்கு மணமுடித்தலும்‌ 

அன்னவன்‌ புதல்வர்‌ இன்றுஎனக்‌ கலைக்கோட்டு 
அண்ணலால்‌ அருமகம்‌ ஆற்றத்‌ 

தன்னைநே ரில்லா இராமன்நற்‌ பரதன்‌ 
இலக்குவன்‌ சத்துருக்‌ கனன்‌என்று 

உன்னருந்‌ திறல்சேர்‌. நால்வர்வந்‌ துதித்தார்‌ 
ஒளிர்பிறைக்‌ கொழுந்துபோல்‌ வளர்த்து 

மன்னவன்‌ அவருக்கு அருங்கனல்‌ சான்றாய்‌ 
மணவினை முடித்தனன்‌ மாதோ. 258 


இராமன்‌ வனம்‌ புகுதல்‌ 
பரதனை அளித்த பாவிஎன்‌ மகன்‌இப்‌ 
பாரெலாம்‌ புரப்பவும்‌, இராமன்‌ 
அரியகான்‌ செலவும்‌ வரம்தரு கெனலும்‌, 
கொழுநனும்‌ நெஞ்சளைந்து அயரக்‌ 
கருணைலர்‌ உருவு கொண்டெனத்‌ தோன்றும்‌ 
இராமன்பால்‌ ஆங்குஅவள்‌ கழற 
உருவ ஓ டரிக்கண்‌ மனைவியும்‌ தானும்‌ 
இலக்குவ னொடும்‌ வனம்‌ உற்றான்‌ 259 
சீதை பிரிவு 
ஆங்குறைந்‌ திடும்நாள்‌ இராமன்‌ நன்‌ மனைவி 
ஆகிய விதேகர்கோன்‌ ஈன்ற 
வாங்குவிற்‌ புருவச்‌ சதையைத்‌ தசக்கி 
. ரீவனாம்‌ அரக்கர்கோன்‌ வவ்வி 


257. - திமிர்ந்து- பூசி; சாத்து - சந்தனம்‌; தரளத்தாழ்‌ வடம்‌- முத்து 
மாலை; அறவும்‌ - முழுவதும்‌; இரதிகாந்தன்‌ - மன்மதன்‌; இரவி- சூரியன்‌ ; 
பூந்தடம்‌ - பூம்பொய்சைகள்‌. 

258, இன்று என - இல்லைஎன்று; உன்னருந்திறல்‌ - நினைத்தற்கு அரிய 
வலிமை; அருங்கனல்‌ சான்றாய்‌ - அக்கினி சாட்சியாக. 

259. பாவி-சைகேயி, மசகன்‌-பரதன்‌, புரப்பவும்‌-ஆளவும்‌. கான்‌-வனம்‌, 
கொழுநன்‌-தயரதன்‌. அவள்‌ கழற-கைகேயி சொல்ல. மனைவி-8தை, 


726 வானர வீர 


ஓங்கெயில்‌ உடுத்த இலங்கைமா நகரின்‌ 
உய்த்தனன்‌ இராமனும்‌ மீட்பான்‌ 
தங்கில்போ ரனுமன்‌ இரவிசேய்‌ முதல 
குரங்னெச்‌ சேனையோடு எழுந்தான்‌. 260 


இராமன்‌ திருவிடைமருதூர்‌ அடைதல்‌ 
இலங்கையை நோக்கி நடந்துகா விரிநாட்டு 
இடைமரு தூரின்வந்து இறுப்ப 
நலம்கொள்‌ அந்நகரில்‌ குறுமுனி இருப்பக்‌ 
கண்டுதன்‌ குறையினை நவில 
அலங்குஇலைச்‌ சூலத்து அண்ணலே பிரமம்‌ 
அன்‌ நிவேறு இலைஎன அறிந்தோன்‌ 
கலங்கல்‌ நீ என்னா இராவணன்‌ வரவும்‌ 
வலிமையும்‌ கழறிஈது உரைப்பான்‌: 261 


அகத்தியன்‌ உரை 
எளியோர்‌ பலருக்கு இடர்‌ இயற்றின்‌ 
அவர்கள்‌ வயிற்றின்‌ எரிவு சென்று 
விளியா வலியார்க்கு இடர்‌ செய்யப்‌ 
புரிந்தே ஒருவன்‌ வீறுஅழிக்கும்‌ 
தெளிவாய்‌ ஈசன்‌ செயல்‌ அவனும்‌ 
இனையன்‌ நீவெல்‌ லுதல்‌ திண்ணம்‌ 
அளிவீழ்‌ தெரியல்‌ திருமார்ப! 
தை தனையும்‌ அடைதியால்‌. 262 


280. வீதேகர்‌ கோன்‌-சனகன்‌. தசக்கிரீவன்‌-இராவணன்‌. வவ்வி-கவர்ந்து. 
எயில்‌ உடுத்த - மதில்‌ சூழ்த்த. உய்த்தனன்‌ -- சேர்த்தான்‌, மீட்பான்‌-மீட்கும்‌ 
பொருட்டு. இரவீசேய்‌-சுக்கிரீவன்‌. முதல-முதலான. 

281. இடைமருநூர்‌- திருவிடைமருதூர்‌? இறுப்ப-தங்க. குறுமுனி - அகத்‌ 
இயன்‌. அலங்கு இலைச்‌ குலத்து அண்ணல்‌-சிவபெருமான்‌. பிரமம்‌-முழு முதற்‌ 
கடவுள்‌. அதித்தோன்‌-அகத்தியன்‌. கலங்கல்‌-கலங்காத. வரவு-வரலாறு. கழறி- 
சோல்லி. 

282, விளியா வலியார்க்கு - மிக்க வலிமையுடையவர்க்கு. இடர்‌ செய்யப்‌ 
புரித்து- துன்பம்‌ விளைவிக்க விரும்பி, வீறு அழிச்கும்‌- வலிமையை அழித்துவிடும்‌, 
ஈசன்‌ செயலைத்‌ தெளிவாய்‌ என்று கூட்டுக. அவனும்‌ இளையன்‌ - இராவணனும்‌ 
எளியார்‌ பலருக்கு இடர்‌ இயற்றியவன்‌. அளி வீழ்‌-வண்டு படிகின்ற. தெரியல்‌ - 
மாலை. தஇிருமார்பன்‌-ஸ்ரீராமன்‌, 


மதுரைப்‌ புராணம்‌ 


இன்று மகர மதிப்பூசம்‌ 
இதிற்கா விரிநீர்‌ இவண்படியின்‌ 
துன்றும்‌ பெரிய பாதகமும்‌ 
தொலையும்‌ எனநான்‌ மறைசொல்லும்‌ 
வென்றி வேலோய்‌! நீராடல்‌ 
விரும்பி யாமும்‌ இவண்உற்றோம்‌ 
உன்தன்‌ துணைவ னொடும்‌இங்ஙன்‌ 
உயர்கா விரிநீர்‌ ஆடுகவே. 
“சுடுபொன்‌ அனைய நறுந்தோட்டுக்‌ 
கொன்றை அணியும்‌ சோமேசன்‌ 
அடியார்க்கு எளியன்‌ ஆகிவில்வ 
வனத்தின்‌ அமர்ந்தான்‌ ஆங்கவனை 
ஓடிவில்‌ பக்தி யுடன்பூசை 
உஞற்றின்‌ நினைத்த செயல்முற்றும்‌ 
' சகுடிது போதி முனம்‌ யாமும்‌ 
வருதும்‌” என்னக்‌ கழறினான்‌. 
அகத்தியன்‌ சொற்படி பாண்டிநாடு அடைதல்‌ 
கடவுட்‌ கற்பின்‌ உலோபாமுத்‌ 
திரைதன்‌ கணவன்‌ கழறுதல்கேட்டு, 
உடலம்‌ பூரித்து 'உன்‌அமுத 
வாக்கால்‌ உள்ளம்‌ குளிர்ந்தேன்‌'என்று 
அடிவீழ்ந்து இறைஞ்சி விடைகொண்டு, 
பொன்னி நதிபுக்கு ஆங்கவன்சொற் 
படியே தோய்ந்து,அந்‌ நகர்நீங்கிப்‌ 
பாண்டி நாடு தனிற்புகுந்தான்‌. 
சோமபுரி அடைதல்‌ 
. கங்கைப்‌ பெருக்காற்‌ றினில்தோணி 
மணந்த தென்னக்‌ கதிர்விரிக்கும்‌ 


127 


264 


264 


265 


263,' மகர மதிப்பூசம்‌-தை மாதம்‌ பூச நட்சத்திரம்‌. இவண்‌ - இவ்ஊரிலே. 


படியின்‌-நீராடினால்‌. துன்றும்‌- அடைந்த, துணைவன்‌ - இலக்குவன்‌. 


264. தோட்டு-இதழ்களையுடைய. வில்வவனம்‌-வானர வீர மதுரை, ஓடி 
வில்‌-இடையறாத, உஞற்றின்‌-செய்தால்‌. கடிது போதி-விரைந்து போவாயாக, 
265. உலோபா முத்திரை கணவன்‌-அகத்தியன்‌. பொன்னிநதி-காவீரியாறு, 


தோய்ந்து-நீராடி. அந்‌ நகர்‌- திருவிடைமருதூர்‌, 


128 வானர வீர 


இங்கட்‌ கொழுந்து புனைமோலிச்‌ 
சிவன்வாழ்‌ பதிகள்‌ பலபுகுந்து 
தங்கிப்‌ பணிந்து போந்து சங்கின்‌ 
தரளத்‌ துடனே கன்னல்முத்தும்‌ 
துங்கக்‌ கழைமுத்‌ தமும்‌இலங்கும்‌ 
வயல்சூழ்‌ சோம புரிசேர்ந்தான்‌. 266 


அகத்தியன்‌ வரவு 
இங்கள்‌ உரிஞ்சும்‌ பூங்காவில்‌ 
இருந்து சிறுமா முனிஈசன்‌ 
இங்கு வருவது என்றுஎன்ன 
நெறிபார்த்‌ திருப்பக்‌, குறுமுனியும்‌ 
தங்கு மகரமதிக்‌ கொடிற்றில்‌ 
தண்கா விரிநீர்‌ தோய்ந்து,சின்னாள்‌ 
அங்கு வைகி மகவுதயம்‌ 
அதனிற்‌ சோம புரிஅடைந்தான்‌. 267 
சிவபூஜை செய்தல்‌ 
சிந்தை மகிழ்வின்‌ இருவோரும்‌ 
செழுநீர்‌ வையை ஆடிப்‌,பின்‌ 
இந்துத்‌ தடத்தி விடைத்தோய்ந்து, 
திருநீறு அக்கம்‌ இவை தரித்து, 
முத்தைப்‌ பஞ்சாக்‌ கரம்‌ செபித்து, 
முதல்வன்‌ முன்போய்‌ விதிமுறையால்‌ 
கந்தப்‌ பலம்மா மலர்‌ தூவிப்‌ 
பணிந்து துதிகள்‌ கழறினார்‌! I 268 


288. சிவயெருமான்‌ தலையில்‌ உள்ள கங்கையில்‌ பிறைமதி இருப்பது, 
கங்கையிலே ஓடம்‌ மிதப்பதைப்‌ போலுள்ளது என்பது கருத்து. மோலி-சடாமுடி. 
சங்கின்‌ தரளம்‌-கடல்‌ முத்து. கன்னல்‌ முத்து-கரும்பில்‌ விளையும்‌ முத்து. துங்கம்‌- 
உயர்ச2. கழைமுத்தம்‌ - மூங்கிலில்‌ விளையும்‌ முத்தம்‌. சோமபுரி-வானர வீர 
மதுரை. 

227. உரிஞ்சும்‌- தொடுகின்ற; காவீல்‌-சோலையில்‌; சிறுமாமுனிஈசன்‌-௮க.த்‌. இயன்‌. 
நெறி-வழி: மகரமதி-தைமாதம்‌; வைக-தங்கி; மக௨ தயம்‌-மாசிமாதம்‌/ 
கொடிற்தில்‌-பூசநட்சத்திரத்தில்‌. 

228. இருவோரும்‌-அசுத்தியனும்‌ இராமனும்‌; ஆடி-குளித்து; இந்துத்தடம்‌-சந்திர 
இர்த்தம்‌; தோய்த்து-நீராடி; அக்கம்‌-உத்திராக்கம்‌; கந்தப்பலம்‌-மணமுடைய 
பழங்கள்‌; கழதினார்‌-சொன்னாரம்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 7209 


ஈசன்‌ வெளிப்படல்‌ 
கதிர்கான்று இலகும்‌ மதிமுகமும்‌ 
கருணை நோக்கும்‌ செவ்வாயும்‌ 
நதிதாழ்‌ சடையும்‌ கருமிடறும்‌ 
நான்கு கரமும்‌ திருவடியும்‌ 
மதிஓர்‌ கோடி உதித்ததென 
வயங்கும்‌ தேசும்‌ உமைபங்கும்‌ 
எதிரே கண்டு தொழவிடைமேல்‌ 
ஈசன்‌ இலிங்கத்தினும்‌ வந்தான்‌. 269 


இராமன்‌ உரை 
கண்டார்‌ தென்னந்‌ தமிழ்மணக்கும்‌ 
கனிவாய்‌ முனியும்‌ பலாச்சுளையின்‌ 
விண்ட நறுந்தேன்‌ வயற்பாயும்‌ 
அயோத்தி ஆளும்‌ விறல்வேந்தும்‌. 
மண்டும்‌ உவகை மீதூரச்‌, 
கண்கள்‌ பனிப்ப, மயிர்பொடிப்பத்‌, 
தொண்டர்‌ பெருமான்‌ அடிதொழுதான்‌. 
இராமன்‌ இதனைச்‌ சொல்கின்றான்‌. 270 


யை ! கமல மலர்வதனத்து 
அம்மென்‌ மருங்குல்‌ சானகியை 
மையல்‌ உறக்கொண்‌ டிடும்நெஞ்சன்‌ 
இலங்கை வேந்தன்‌ வவ்வினான்‌. 
வெய்யன்‌ அவனைக்‌ கொலுமாறு 
வேண்டி னேன்‌,இங்‌ கருள்புரிவாய்‌! 
பைய அரவம்‌ புனைந்தாடும்‌ 
பரமா!' என்றுஎன்று இரந்தனனால்‌, 271 


269. சுதிர்கான்று - ஒளிவிட்டு; நோக்கு - கண்‌; நதி-கங்கை; மிடறு . 
கழுத்து. தேசு-சுடர்‌; விடை-நந்தி; இலிங்கத்தினும்‌- இலிங்கத்தினின்றும்‌. 
270. முனி-அசுத்தியன்‌; வேந்து-இராமன்‌; மயிர்‌ பொடிப்ப-உடல்‌ புளகம்‌ 
அடைய. தொண்டர்‌ பெருமான்‌-சிவபெருமான்‌. 
271. வதனம்‌-முகம்‌; அம்மென்‌ மருங்குல்‌-அழகெயெ மெல்லிய இடை; பை . 
படத்தையுடைய. 


120 வானர வீர 


இறைவன்‌ உரை 
உலகம்‌ ஈன்றும்‌ கன்னிஎன 
உற்ற உமைபங்‌ கினன்கேளா, 
மலர்வாய்‌ இறந்து மனம்குளிர்ந்து 
வயங்க வழங்கும்‌ “நீ கடலின்‌ 
அலகில்‌ வரையால்‌ சேதுஅமைத்து 
அதன்மேல்‌ போகி, இலங்கைபுக்குத்‌ 
தொலையா அரக்கர்‌ தமைச்செற்றுத்‌ 
துகள்‌ தீர்‌ சதை தனைமீட்டு, 272 


இராமன்‌ இலங்கை அடைதல்‌ 
*நின்பார்‌ ஏகி முடிகவித்து 
நெடுநாள்‌ அரசு புரிதி' என்று 
மின்பாய்‌ சடையோன்‌ மலர்ந்திடலும்‌ 
சிறுமா முனிவன்‌ விடைகொண்டு, 
தென்பால்‌ டந்து வேலையிற்போய்ச்‌ 
சேது யெற்றி அதன்மீதே 
அன்பார்‌ சேனை யுடன்‌ ஏகி 
அடையார்‌ இலங்கை முற்றினான்‌. 273 


இராவணன்‌ தோல்வி 
அதுகண்டு, இரத கசதுரகம்‌ 
காலா ஞூடனே இந்திரன்முன்‌ 
முதுகு கொடுப்பக்‌ கணைபொழிந்தோன்‌ 
முன்வந்து ஏற்றே அறைகூவக்‌, 
கதுமென்று இராமன்‌ அவனுடனே 
பொருது கல்சம்‌ தரணிவில்தேர்‌ 


272, கெனரஃகேட்டு; வழங்கும்‌-சொல்லத்‌ தொடங்கினான்‌; அலகு இல்‌ வரை 
யால்‌ ஃ கணக்கில்லாத மலைகளால்‌; சேது - அணை; போூ-சென்று; செற்று - 
கொன்று: துகள்‌ இர்‌-துற்றம்‌ தீர்த்த. 

273. நின்‌ பார்‌-அயோத்‌தி, முடிகவித்து-முடிகுடி. மின்பாய்‌ இடை- உமை. 
மின்பாய்‌ சடையோன்‌-அரன்‌, ?றுமா முனிவன்‌ விடை கொண்டு - அகத்தியனிடம்‌ 
இராமன்‌ விடைபெற்று, வேலையில்‌-கடலில்‌. அடையார்‌-பகைவர்‌, முற்றினான்‌- 


முத்துகையிட்டான்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 131 


சிதையாத்‌ திறல்சேர்‌ முடியினையும்‌ 
சிதைப்ப, ஓடிப்‌ பதிசேர்ந்தான்‌. 274 
வெம்பி முதல்வன்‌ தான்‌எய்தி 
வில்லும்‌ தேரும்‌ அழிந்தகன்‌ றான்‌. 
கும்ப கருணன்‌, அதிகாயன்‌ 
எய்தி யமன்ஊர்‌ குறுகினார்‌. 
தும்பை சூடி இராவணிவந்து 
எதிர்ப்ப, இளவல்‌ தொலைத்திட்டான்‌. 
நம்பி ஒருவன்‌, மூலபலம்‌ 
நணுக நூழி லாட்டயர்ந்தான்‌. 275 
இராவண வதம்‌ 
கயிலை எடுத்த அதிரேக 
வலியன்‌ அழன்று சீறிஎதிர்ந்து 
அயில்கப்‌ பணம்தண்டு எழுச்சூலம்‌ 
ஆமி உலக்கை முசுண்டிஅம்பு 
வயிரப்‌ படைவாள்‌ மழுப்பிறவும்‌ 
வழங்க, அவைஎல்‌ லாம்துணித்துக்‌ 
குயிலைப்‌ பொருவும்‌ இன்மொழியை 
நினைத்த நெஞ்சைக்‌ குறைத்திட்டான்‌. 276 


இராமன்‌ முடிசூடி அரசாளுதல்‌ 
சோம புரியில்‌ வாழ்‌ ஈசன்‌ 
அருளை நினைந்து தஇகூறி 
வாமம்‌ இறைகொள்‌ சானகியை 
மீட்டு மானம்‌ வரஏறித்‌, 
தாம மார்பன்‌ பரதன்‌ எதிர்‌ 
சார அயோத்தி தனிற்சென்று 
நாம வேலான்‌ முடிசூடி | 
ஒருகோல்‌ ஓச்சி நன்கிருந்தான்‌. 277 


274. சுசம்‌-யானை. துரகம்‌-குதிரை, பொழிந்தோன்‌-இராவணன்‌. சுது 
மென்று-விரைந்து. கிதையா-சிதைத்து. பதி-ஊர்‌. 

275. முதல்வன்‌-இராவணன்‌; இராவணி-இந்திரசித்தன்‌; இளவல்‌-இலக்கு 
வன்‌; நம்பி-ரொமன்‌: நூழீலாட்டு அயர்ந்தான்‌-” கானல செய்தான்‌ 

276. அதரேகம்‌-அதிசயமான; வலியன்‌-இராவணன்‌: இன்மொழீ- வேத, 

227. சோமபுரி - வானரவீர மதுரை. வாமம்‌ இறைகொள்‌ - மணவனறயில்‌ 
இராமனுக்கு இடப்‌ பக்கத்தில்‌ வீற்றிருந்த எதிர்‌ சார - எதிர்‌ கொள்ள. நாம 
வேலான்‌ - இராமன்‌. 


132 வானர வீர 


தோற்றுவாய்‌ 
பாலாழி மிசைமன்னு துயில்நீங்கி 
நாடாள வருபைந்துழாய்‌ 
மாலாம்‌இ ராமன்செ யும்பூசை, 
நன்காய்வ குத்தாம்‌ இனித்‌ 
தோலாது விருதிட்ட அனுமானை 
முதலாம்கு ரக்கின்தொகை 
மேலேறு ப௫ியால்வ ருந்திக்‌ கள்‌ : 
மடுஉற்ற விதம்‌ ஓதுவாம்‌: 278 


வானரச்‌ சேனையின்‌ பசி 
பிறர்கொண்ட மனையார்த மைப்பெற்ற 
தாய்‌என்று பெரிதெண்ணும்‌அவ்‌ 
அறமேவுஇ ராமன்‌, ச னந்தேஇ 
லங்கைக்கண்‌ அமர்செய்யும்தாள்‌, 
மறம்‌ஆர்கு ரக்கின்பெ ருஞ்சேனை 
பூயுற்று மிகவாடியே 
கறைதோயும்‌ மணிகண்டன்‌ வாழ்சோம 
புரிமீது கடிதுற்றவே. 279 


வில்வவனம்‌ வந்து இறைவனைப்‌ பூசித்தது 

பொடிபூசும்‌ உருவத்துஇ ராமன்சொல்‌ 
லால்வந்து புகுகசகம்‌, 

படியோர்கள்‌ அழியாத பதம்‌எய்த 
வருவையை பனிவெண்‌ மதித்‌ 

தடம்‌.ஆடி உயர்கோவி லிற்சென்று 
சீ சூரூ ன கம்‌ அத்து ்‌ 
துதியோடு தனையேஉணர்‌ 

அடியார்கள்‌ உளம்‌ உற்ற சோமேசன்‌ 


அடிமீதில்‌ அர்ச்சித்தவே ! 280 


நன்காய்‌-நன்றாக, வதந்தாம்‌- சொன்னோம்‌. தோலாது- 
க்‌ பல்க்‌ ததக 2 ப 7 
விருந்ட்டஃ வெற்றிபெற்ற, தொகை-கூட்டம்‌. கள்மடு-கள்‌ 


அறம்‌ மவு- அறத்தை வீரும்பிய; அமர்‌-போர்‌, மதம்‌ஆர்‌-வலிமை 
ரய, சுண்டன்‌-அரன்‌. கடிதுற்ற-விரைத்து அடைந்தன, 
280. பொடி - இருநீறு. சகம்‌ - குரங்கு படியோர்கள்‌ - உலகத்தோர்‌. 


பதம்‌ - விடுபேறு. மதித்தடம்‌ ஆடி - சத்திரதீர்த்தத்தில்‌ நீராடி. 


மதுரைப்‌ புராணம்‌ 133 


வானரங்களின்‌ துதி 


வார்‌ஏறுஇ ளங்கொங்கை அயிராணி 
மகிழ்கூறும்‌ வரைமார்பினார்‌, 
பார்‌ஆளும்‌ மனுவேந்தர்‌ பாதாளம்‌ 
ஆள்கின்ற பணிவேந்தர்‌ மற்று 
யாரேனும்‌ வாழ்வுற்றது உனைநன்கு 
பூசித்த இயல்பு ஆதலால்‌, 
ஏர்‌ஆம்நின்‌ அருள்நோக்கம்‌ எம்பாலும்‌ 
வைத்து இன்னல்‌ தீராய்‌!என. 281 


இறைவன்‌ பார்ப்பான்‌ உருவில்‌ வெளிப்படல்‌ 
உரைத்தன தெரிந்து,ஓர்‌ பார்ப்பான்‌ 
உருவமாய்‌ இலிங்கம்‌ நின்று 
தரைத்தலம்‌ போந்து, இ ராமன்‌ 
தானையை இனிது நோக்கி 
“வருத்‌, திடும்‌ பசியைத்‌ தீர்த்தும்‌ 
வரு,கென அங்கித்‌ திக்கின்‌ 
அருத்தியோடு ஏகி, மிக்க 
அருளொடும்‌ தரையைப்‌ பார்த்தான்‌. 282 
மதுவின்‌ மடு உண்டாதல்‌ 
பூமியைப்‌ பார்த்த லோடும்‌ 
மதுமடு ஒன்று பூப்ப, 
ஆம்‌இது நுமக்கு மாந்தி 
அடுபச அகற்றும்‌' என்னாக்‌ 
காமனை எரித்த நம்பி 
மறைதலும்‌, களித்து தோக்கித்‌ 
தேமவே கத்துட்‌ சென்று 
தெவிட்டிட உண்ட அன்றே! 283 


281. அயிராணி - இந்திராணி, மார்பினார்‌ - இந்திரர்கள்‌. பணிவேந்தர்‌ - 
பாம்பு அரசர்கள்‌, ஏர்‌ ஆம்‌ - அழகாகிய. 

282. இலிங்கம்‌ நின்று-இலிங்கத்தினின்று. தானை-படை வீரர்‌, தீர்த்தும்‌- 
தீர்ப்போம்‌. அங்தித்திக்கு-தென்ெக்கு. அருத்தியோடு-விருப்பத்துடன்‌. 

283. மது மடு-கள்ளின்‌ கிணறு. பூப்ப- உண்டாக. மாந்தி-குடித்து. அசற்றும்‌- 
அகற்றுங்கள்‌. என்னா-என்று. காமனை எரித்த நம்பீ-சோமேசன்‌. உண்ட - 
உண்டன. 


194 வானர வீர 


குரங்குகள்‌ மதுஉன்டு மகிழ்தல்‌ 
எண்ணிலாச்‌ சேனை துய்த்தும்‌, 
எட்டுணை யெனீனும்‌ குன்றாது- 
அண்ணல்வீட்‌ டின்பம்‌ போல- 
இருத்தலும்‌ அதனை நோக்கிப்‌ 
பண்அமை மகதி யாழைப்‌ 
பழிக்கும்‌௮ம்‌ தீஞ்சொற்‌ செவ்வாய்ப்‌ 
பெண்‌ஒரு பாகன்‌ ஆடல்‌ 
வியந்தன பெரிதும்‌ மாதோ! 284 


வானரங்களின்‌ உரை 
உடற்றுவெம்‌ பசிநோய்‌ நீங்க, 
உவகைமீ தூரத்‌, தந்தேன்‌ 
மடுத்தனை அகன்று பாடி 
மல்லரின்‌ உழிதந்து எற்றி, 
நடித்துஉறத்‌ தாவி ஓடி 
நகைத்து வெண்‌ மதிஓண்‌ கண்ணிச்‌ 
சடைத்தலைப்‌ பெம்மான்‌ வைகும்‌ 
சினகரம்‌ சார்ந்து கூறும்‌. 285 
தடை எடுத்து ஏந்தும்‌ செங்கண்‌ 
குறியதாட்‌ குறட்டு முன்னம்‌ 
மடைமடு உதவிக்‌ காத்த 
வண்ணம்போல்‌ எமக்கும்‌ ஐய! 
கடிமது மடுத்தந்து ஆண்டாய்‌! 
இதற்குஒரு கைம்மாறு உண்டோ? 
அடியர்துன்‌ புற்றால்‌ தீர்த்தல்‌ 
நாயன்மார்‌ கடனே ஆமால்‌. 286 


284. துய்த்தும்‌. உண்டபின்னும்‌, எட்டுணை எனினும்‌-சிறிதும்‌, அண்ணல்‌- 
சோமேசன்‌, பண்அமை-இசைஅமைந்த, மகஇயாழ்‌-ஓருவகை யாழ்‌. பெண்‌-உமை. 
பாகன்‌-சோமெசன்‌. ஆடல்‌-இருவிளையாடல்‌. வியந்தன-வியந்துபோற்றின, 

285.  தீந்தேன்மடு தனைஃகள்ளின்‌ இணெற்றை, மல்லரின்‌-மல்போர்‌ வீரர்‌ 
போல. எற்றி - ஒன்றை ஒன்று மோதி. வெண்மதி ஓண்கண்ணி - சந்திரனாயெ 
தலைமாலை. பெம்மான்‌-சோமேசன்‌. சினகரம்‌ - கோவில்‌. கூறும்‌ - சொல்லத்‌ 
தொடங்கி. 

286. குறட்கு - குண்டோதரன்‌ என்னும்‌ பூதத்துக்கு. மடை மடு-சோற்றுக்‌ 
குழி. மது மடு-கன்னின்‌ குழி, நாயன்மார்‌- ஆண்டைகள்‌, 


மதுரைப்‌ புராணம்‌ ட்‌ 135 


இறைவனிடம்‌ விடைகொண்டு மீளுதல்‌ 

காதலொடும்‌ உனைப்பூசை புரிந்தனம்யாம்‌. 
அதனாலும்‌ கவினும்‌ இங்ஙன்‌ 

தீதறுநன்‌ மதுஅளித்தாய்‌ அதனாலும்‌, 
இருவகையும்‌ திகழ இந்த 

மாதலத்துக்கு ஒருபெயர்வா னரவீர 
மதுரைஎன வழங்கல்‌ வேண்டும்‌. 

வேதமுதல்‌ வாஎன்ன அதற்குஇசைய 
விடைகொண்டு மீண்டு பின்னர்‌. 287 


சீதையை மீட்டுத்‌ தம்னர்‌ அடைதல்‌ 

கோயிலினைச்‌ சூழ்போத வில்வநறுந்‌ 
தருஅன்றிக்‌ கூறும்‌ வேறு 

சேயசினை மரப்பதுக்கை அகழ்ந்தெறிந்து ஓர்‌ 
குரோசம்மட்டும்‌ சிறப்பச்‌ செய்து, 

மாயவன்தன்‌ அடிக்கமலம்‌ கண்டுதொழு 
தெழுந்துஅரக்கர்‌ குலத்தை மாய்த்துப்‌ 

போய்‌ உறைச தையைமீட்டு அங்‌ கவன்‌அனுக்கை 
கொண்டுபதி புகுந்த மாதோ ! 288 


பலஸ்ருதி 
இந்தக்‌ கதைகேட்‌ குநர்‌அன்பின்‌ இசைத்து ளோர்கள்‌, 
புந்திக்‌ குள்விளைந்‌ தனயாவையும்‌ பொற்பின்‌ எய்தி, 
அந்திப்‌ பிறைகொன்‌ றைஅணிந்திடும்‌ அண்ணல்பாதம்‌ 
வந்தித்‌ துவணங்‌ கிநன்முத்தியில்‌ மன்னு வாரே ! 289 


ஐந்தாவது இராமன்‌ கதையும்‌ வானரத்தின்‌ கதையும்‌ 
உரைத்த சருக்கம்‌ முற்றும்‌, ' 
ஆகத்‌ திருவிருத்தம்‌ 291 


287. சுவினும்‌ இங்ஙன்‌ - அழகு தருகின்ற இவ்விடத்து, மாதலத்துக்கு - 
பெருமையுடைய இத்தலத்துக்கு. இசைய-அரன்‌ இசைந்தமையால்‌, 

288. சூழ்போத - சுற்றும்‌. தரு - மரம்‌, சேயசினை மரப்பதுக்கை-நீண்ட 
கிளைகளையுடைய மரத்தாறுகள்‌, அகழ்ந்தெறித்து. பறித்தெறிந்து. குரோசம்‌- 
கூப்பிடுதூரம்‌, மாயவன்‌ - இராமன்‌, அனுக்கை -கொண்டு - விடைகொண்டு, 
பதி - தம்‌ ஊர்‌. புகுந்த - புகுந்தன. 

289. இசைத்துள்ளோர்கள்‌ - சொன்னவர்‌, புந்திக்குள்‌ விளைந்தன-மனத்‌ 
இல்‌ எண்ணியவை, பொற்பின்‌ அழகுற. அண்ணல்‌ - சோமேசன்‌, 


196 வானர வீர 


சருக்கச்‌ சுருக்கம்‌ 
6. சிவபுண்ணியம்‌ உரைத்த சருக்கம்‌ 


உமாதேவிக்குச்‌ சவெபெருமான்‌ பசு முதலியவற்றின்‌ 
பெருமைகளை விரிவாகப்‌ பேசினான்‌. 


பசு, திருநீறு, உருத்திராக்கம்‌, வில்வமரம்‌, பஞ்சாட்சரம்‌, 
சிவதருமம்‌ ஆகியவை மிக இன்றியமையாதவை. இவற்றைப்‌ 
பூசிப்பதால்‌, அணிவதால்‌, சாத்துவதால்‌, ஓதுவதால்‌, செய்வ 
தால்‌ பல பயன்களை அடையலாம்‌. 


தொண்டர்தம்‌ பெருமை சொல்லவும்‌ பெரிதே என்று 
சிவபெருமான்‌ கூறிக்கொண்டி ருந்தான்‌. 


அப்போது திருமால்‌ சிவனைக்‌ காண வந்தார்‌. வெ 
பெருமான்‌ ஒரு திருவிளையாடல்‌ செய்ய நினைந்தான்‌. உமை 
யின்‌ கைக்கடகம்‌ மறைந்துபோயிற்று. உமை திருமாலின்‌ 
முகத்தைப்‌ பார்த்தாள்‌. திருமால்‌ உடனே ஒரு கடகத்தைப்‌ 
படைத்து உமைக்கு அளித்தான்‌. 

மீண்டும்‌ கடகம்‌ மறைந்தது. திருமால்‌ மீண்டும்‌ தந்தார்‌. 
இவ்வாறே சிலமுறை நடந்தது. 

இதனால்‌ மகிழ்ந்த உமாதேவி, திருமாலை நோக்கி, 
“கடகத்தையீண்டும்‌ மீண்டும்‌ அளித்தமையால்‌ உனக்குத்‌ தியாக 
வினோதன்‌ என்று பெயர்‌ விளங்கட்டும்‌'' என்று கூறினாள்‌. 
“உனக்கு இனிப்‌ பாடகவல்லி எனப்‌ பெயர்‌ நிலவட்டும்‌” என்று 
திருமாலும்‌ உமையை நோக்கிக்‌ கூறினான்‌. 

திருமால்‌ விடைகொண்டு சென்றபிறகு இறைவன்‌ வில்வ 
வனத்தில்‌ தன்‌ ஆலயத்துக்குத்‌ தெற்கே ஓர்‌ ஆலயம்‌ திருமா 
லுக்கு அமைத்தான்‌. 

சோமபுரி மக்கள்‌ புதிதாகத்‌ தோன்றிய ஆலயம்கண்டு 
மகிழ்ந்தனர்‌. பாண்டியன்‌ இச்செய்தி அறிந்து, திருமால்‌ 
அடியார்களை வரவழைத்துச்‌ செல்வமும்‌ கிராமமும்‌ வழங்கி 
ஆலயப்‌ பூசை முறைப்படி நடக்க ஏற்பாடு செய்தான்‌. 


இருமாலும்‌ பூசனை ஏற்று அடியார்‌ கனம ற்றி ப்பம்‌ 
தந்து கொண்டு விளங்குகன்‌ நார்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 197 


6. சிவபுண்ணியம்‌ உரைத்த சருக்கம்‌ 
வாயுவின்‌ உரை 
இன்னம்‌ஒரு கதை,மதவேள்‌ மாய முன்னம்‌ 
எயில்மூன்றும்‌ இளநகைசெய்து எரித்த பெம்மான்‌ 
கன்னலின்பா கினில்‌அமுதம்‌ தேன்பால்‌ கண்டு 
கலந்தனைய அம்தீஞ்சொல்‌ கன்னி கேட்பப்‌ 
பன்னியதுஅவ்‌ வகைநினக்குப்‌ பகர்வென்‌ என்னப்‌ 
பலபுலன்கள்‌ வழிமாற்றிப்‌ பரமன்‌ பாதம்‌ 
முன்னியநன்‌ மனப்பிருகு அதனை இன்னே 
மொழிதி! எனக்‌ காற்றிறைவன்‌ மொழித லுற்றான்‌. 
290 


பசுவின்‌ வரலாறு 

பண்டொருநாள்‌ வில்வவனத்து ஓர்பால்‌ எம்மான்‌ 
பரையொடும்வே டரின்‌இருப்பப்‌ பரைதான்‌ நோக்கித்‌ 

இண்‌ திறலோய்‌ ! பசுவினொடு திருநீறு அக்கம்‌ 
திருவிருக்கம்‌ ஐந்தெழுத்து நினது தன்மம்‌ 

தொண்டரது பெருமைஇவை சொல்லு கென்னச்‌ 
சொற்றிடுவென்‌ நிறுத்தமுறை பசுவின்‌ தோற்றம்‌ 

வண்டுஇமிர்பூங்‌ குழலாய்கேள்‌ ! அமுதம்‌ செய்யாள்‌ 
மதியினொடும்‌ பாற்கடலில்‌ வந்தது அன்றே. 291 


தூயநந்தை பத்திரைவண்‌ சுரபி மிக்க 
- சுலைவிறற்‌ சுமநைஎன வருக்கம்‌ ஐந்தாம்‌ 
. ஏயதநிறம்‌ முறையே பொன்‌ காரி வெள்ளை 
'இயல்தாமம்‌ அரத்தநிறம்‌ என்ப தேவர்‌ 


290. மதவேள்‌ - மன்மதன்‌. எயில்‌ மூன்று - முப்புரம்‌, பெம்மான்‌ - அரன்‌. 
சன்னலின்‌ - கரும்பின்‌, கன்னி - உமை. பன்னியது - சொன்னது. அவ்வகை- 
இந்தப்‌ படியே. ' முன்னிய - நினைத்த. இன்னே - இப்பொழுதே, காற்றிறை 
வன்‌ - வாயு ப்கவான்‌. ்‌ 

291. வில்வவனம்‌ - வானரவீரமதுரை. பரை - உமை, வேடரின்‌-வேடர்‌ 
போல. விருக்கம்‌ - வில்வமரம்‌, நினது தன்மம்‌ - சவதருமம்‌. சொற்றிடுவேன்‌ - 
“சொல்வேன்‌. நிறுத்தமுறை - வரிசைப்படி, பசுவின்‌ தோற்றம்‌-பசுவின்‌ பிறப்பு, 
அமுதம்‌ செய்யாள்‌ மதியினொடு - அமுதோடும்‌, இருமகளோடும்‌, சந்திரனோடும்‌, 
' திருமால்‌ சுடல்‌ கடைந்த போது அமுது முதலியவை தோன்றின என்பது புராண 
னது a 1 et ets 


138 வானர வீர 


ஆயும்மறை முனிவோர்கள்‌ தமக்கும்‌ இன்றி 

அமையாது கோமயம்நீர்‌ தயிர்பால்‌ நெய்யும்‌ 
தயுறுபொன்‌ போன்றஉரோ சனையு மாகச்‌ 

செப்பியஆ றும்புனிதம்‌ சிறந்த வாமே. 292 


மறைநாலும்‌ அங்கமும்‌அங்‌ கிவற்றி னின்றும்‌ 
வந்தனவே கருமருப்பின்‌ மூலம்‌ வேதன்‌ 
கறையணற்பாம்பு அறிதுயில்கூர்‌ மாலும்‌ வாழ்வர்‌ 
கருதரிய தீர்த்தமெலாம்‌ நுதியில்‌ சேரும்‌ 
இறையும்‌அக லாதுசிர நடுவில்‌ யாமே 
இருக்கின்றோம்‌ மத்தகத்தில்‌ நிருதி வைகும்‌ 
அறையும்‌இரு விழியினில்‌இந்து இரவி சேரும்‌ 
அமர்வர்பரிப்‌ பெயர்த்தேவர்‌ செவியின்‌ அன்றே, 299 


தந்தமதின்‌ மருத்துவர்‌ உற்‌ நிடுவர்‌ நாவில்‌ 

தனிவருணன்‌ உறும்‌இயக்கர்‌ கபோலம்‌ சார்வர்‌ 
உத்தியில்பூ மகள்‌ உறும்நீ வயிற்றின்‌ வாழ்வை 

உறும்கழுத்துஇந்‌ திரன்முலையில்‌ ஆழி. சேரும்‌ 
வந்திடும்முக்‌ காரத்தில்‌ வாணி நற்கோ 

மயத்தில்‌இலக்‌ குமிநீரில்‌ கங்கை வைகும்‌ 
தத்தலுறு குளம்பினில்கந்‌ தருவர்‌ வாழ்வர்‌ 

தாடியினில்‌ உருத்திரர்கள்‌ நண்ணு வாரே. 294 
வித்தகநற்‌ பிதிர்கள்‌உறை வார்பிறப்பின்‌ 

மேவுவர்வான்‌ முனிக்கணங்கள்‌ உரோமந்‌ தன்னில்‌ 
இத்தகைய வாம்பசுவின்‌ கணம்செல்‌ போழ்தில்‌ 

எழும்துகள்கள்‌ படநிற்பின்‌ கங்கைக்கு ஏகிப்‌ 


292. நத்தை, பத்திரை, சுரபி, சுசலை, சுமநை ஆகிய ஐந்தும்‌ பசுவின்‌ 
வகைகள்‌. பொன்‌, காரி, வெள்ளை. தூமம்‌, அரத்தம்‌ இவை முறையே அவற்றின்‌ 
திறம்‌. பொன்‌ - மஞ்சள்‌ நிறம்‌, காரி - கருப்பு. தாமம்‌ - புகைநிறம்‌. அரத்த 
நிறம்‌ - சிவப்பு வண்ணம்‌, கோமயம்‌ - சாணி, நீர்‌ - கோசலம்‌; மூத்திரம்‌ 2 
உரோசனை - கோரோசனை. சிறந்தவாம்‌ - சிறந்தவையாகும்‌, 

293, அங்கம்‌ - வேதாங்கம்‌ ஆறு. இவற்றினின்றும்‌ - இந்தப்‌ பசுக்களினின்‌ 

௮ம்‌. கருமமருப்பின்‌ மூலம்‌ - கரிய கொம்புகளின்‌ அடிப்பாகம்‌. நுதியில்‌-கொம்‌ 
பின்‌ நுனியில்‌. யாம்‌ - அரன்‌, இந்து இரவி - சூரிய சந்திரர்கள்‌. பரிப்பெயர்த்‌ 
தேவர்‌ - அசுவினி தேவர்கள்‌; தேரில்‌ ஒரு வகையினர்‌, 
294. தத்தமதின்‌ - பல்லில்‌, மருத்துவர்‌ - தேவரில்‌ ஓரு வகையினர்‌. கபோலம்‌” 
கன்னம்‌, உத்தி - மார்புச்சுழி, நீ- உமாதேவி. கழுத்து இந்திரன்‌ உறும்‌ 
என்று மாற்றுக, முலை - பால்‌ மடி. ஆழி - சக்கரம்‌. முக்காரம்‌ - வாயால்‌ 
எழுப்பும்‌ ஒலி. கோமயம்‌ - சாணி, நீர்‌ - கோசலம்‌, நாடி - உயிர்நாடி, 


மதுரைப்‌ புராணம்‌ 799 


பத்தியுடன்‌ விதிவழாது ஆடி மீண்ட 
பலன்வரும்பச்‌ சறுகுஅருத்திப்‌ பரிந்து காத்தோர்‌ 
உத்தமமாம்‌ மேலுலகிற்கு அணித்தாய்‌ வைகும்‌ 
ஓளிபெறுகோ லோகத்தின்‌ உறைகு வாரே. 295 


திருநீறு செய்யும்‌ முறை 
கோமயத்தை அழலிடையிட்டு எடுத்து வைத்துக்‌ 
கொள்வதுவே திருநீறாம்‌ விரியைக்‌ கூறின்‌ 
நாமகள்பா டலின்‌அடங்கா நலத்த மின்னே! 
நண்ணியிடும்‌ ஈருவாப்‌ பதினான்கு எட்டில்‌ 
தோமகலும்‌ கதிர்மதியைப்‌ பாம்பிரண்டும்‌ 
தொடுநாளில்‌ வைகறையில்‌ துயிலை நீக்கி 
ஏமமுறு சைவன்மிக மவுனி யாதி 
ஏகிஆன்‌ அடைகொட்டில்‌ இறுத்துப்‌ போற்றி. 296 
வருண நான்‌ கினுக்கும்‌ வெண்மை செம்மை பொன்மை 
கருமைஎன முறையேஆம்‌ இவற்றின்‌ வண்ணம்‌ 
மருவுகன்று கிழவுவந்தி சலநோய்‌ கோடல்‌ 
வாலாமை வரல்கூழை சரம்கன்று ஈனல்‌ 
குருடுபிறப்‌ பறிந்தகற்றி நன்மை யாலே 
கோமயத்தைப்‌ பலாசுமரை இலைகைக்‌ கொண்டு 
பரவுமனு வுடனேநல்‌ உண்டை செய்தல்‌ 
பார்த்துலத்தல்‌ அனல்வைத்தல்‌ எடுத்தல்‌ பண்பே. 297 
உத்தமநீறு இதுவாகும்‌ கானிற்‌ சென்றுஆங்‌ 
குலர்ந்தகோம யம்‌எடுத்துக்‌ கோநீர்‌ பெய்து 


சுத்தியுடன்‌ குழைத்துஅனல்வைத்து எடுத்த நீற்றைச்‌ 
சொல்லுவர்மத்‌ திமமாகத்‌ தாபம்‌ என்னும்‌ 


295. பசுவின்‌ கணம்‌ - பசுக்கூட்டம்‌, துகள்‌ - தூசி, விதிவழாது- முறைப்‌ 
படி - நீராடி, பச்சறுகு அருத்தி - பசிய அறுகம்‌ புல்லை ஊட்டி. அணித்தாய்‌ - 
அருகில்‌. கோலோகம்‌ - சுவர்க்க உலகங்களில்‌ ஒன்று. 

296. கோமயம்‌ - சாணி. மின்‌ - உமை, வைகறை - அதிகாலை, ஆன்‌ 
அடைகொட்டில்‌ - மாட்டுக்‌ கொட்டில்‌. ஈருஉவா-பெளர்ணமி, அமாவாசை. 
பதினான்கு - சதுர்த்தசி, எட்டு - அட்டமி. கதிர்மதியைப்‌ பாம்பிரண்டும்‌ 
தொடும்‌ நாள்‌ - சூரிய சந்திரரெகண நாள்கள்‌. 

297. வருணம்‌ நான்கு - பசுவசைகள்‌ நான்கு. வண்ணம்‌ - நிறம்‌, பலாசு 
இலை, (தா)மரை இலை என்று கூட்டுக, மனுவுடன்‌ - மந்திரத்துடன்‌, 


140 வானர வீர 


கொத்தழுலில்‌ படுசாம்பர்‌ ஆனைந்தாலே 
குழைத்து அனலிற்‌ படுத்துஎடுத்தல்‌ அதமமாகும்‌ 
வைத்திடு ல க 25 பூதி 
மன்னுறக்கட்‌ டியகயறு பிரமனாமே. 298 


திருநீறு இடும்‌ இடங்கள்‌ 
இவ்வகைய பூதிகுழைத்து இடுதற்‌ கான 
இடம்‌இரண்டு தலையினொடு நெற்றி யாகும்‌ 
வெவ்வினை தீர்த்‌ இடுபதினாறு, எட்டு ஐந்து ஆகும்‌. 
விளம்புஇவற்றில்‌ சிறந்திடுவ பதினாறு, எட்டாம்‌ 
செவ்வியஓர்‌ பதினாறு தானம்‌ கூறின்‌, 
சிரம்‌, நெற்றி, மருமம்‌, உந்தி, இரண்டு சானு, 
நவ்விவிழி யாய்‌!இருதோள்‌, முழங்கை, முன்கை, 
நல்லமுதுகு, இருவிலா, கண்டம்‌ ஆமே. 299 
எட்டிடம்நற்‌ சரம்‌, நெற்றி, மார்பு, தொப்புள்‌, 
இருதோள்‌,வென்‌ கழுத்து,இவையாம்‌ ஈறில்‌ வேதர்‌ 
கட்டெழில்மன்‌ னவர்‌ வணிகர்‌, சதுரர்‌ என்னக்‌ 
கழறவரும்‌ நான்குவகை வருணத்‌ தார்க்கு 
மட்டுநிதம்‌ ஒன்றுஒன்றோ டரையும்‌, பின்னர்‌ 
வழங்கும்‌ இரண்டு இரண்டரையாம்‌ அள்ளிவாயின்‌ 
அட்டிடுபூ தியிற்‌ சிறிதும்‌ சந்திடாமல்‌ 
அண்ணாந்து வெண்பூதி அணிதல்‌ நன்றே. 200 


திருகீறு இடும்முறை 
ஆனதொரு தற்சனியில்‌ யாம்‌ உறைவோம்‌ 
மத்திமையில்‌ அளிகள்‌ மூசாத்‌ 
தேனுறையும்‌ மலர்க்கமலத்‌ தேவுறைவன்‌ 
ஆமிகையில்‌ தென்றல்‌ தேர்கொள் 


298. மன்னுறக்‌ கட்டிய கயிறு. பீரமனாமே. ஆனைந்தால - கோமயம்‌ 
நீர்‌ தயிர்‌ பால்‌ நெய்‌ ஆகிய ஐந்தினால்‌. 

299, மருமம்‌ - மார்பு. கஉந்தி- நாபி. சானு? விலா - விலாப்பக்கம்‌. 
கண்டம்‌ - கழுத்து. விபூதி அணியும்‌ பதினாறு இடங்கள்‌ கூறப்பட்டுள்ளன. 
இருதோள்‌ இருமுழக்கை இரு முன்கை என்று கூட்டுக. 

300. ஈறில்வேதர்‌ - அழிவில்லாத அந்தணர்‌. சதுரர்‌ - நான்காம்‌ வருணத்‌ 
ஆ. வென்‌ - முதுகு, 


மதுரைப்‌ புராணம்‌ 141 


வேனிலஞ்செல்‌ வனைஉயிர்த்தோன்‌ மேவுவன்‌'ஆ 
தலினால்‌அவ்‌ விரல்மூன்‌ றாலும்‌ 
ஈனமறச்‌ சவமனுவால்‌ நெற்றிமிசை 
இடக்கரம்சேர்த்து இடுதல்‌ வேண்டும்‌. : 201 
ஆறுவிரல்‌ நீளம்நால்‌ விரல்‌அகலம்‌ 
இடநெற்றிக்கு அளவ தாகும்‌ 
வீறுயரும்‌ மார்பினுக்கும்‌ இருதோட்கும்‌ 
அவ்வகையே விளம்ப லாகும்‌. 
கூறியமற்‌ நிடத்தில்‌ஒரு விரல்‌அளவை- 
இடல்விதியாம்‌. குழைத்தி டாது 
நீறுபுனைந்‌ திடும்காலம்‌ முகம்கழுவல்‌ 
உணல்முதலாம்‌ நெறியி னாமே. 302 


திருநீற்றின்‌ பெருமை 

“ஆகமம்சொல்‌ விதிப்படியே பூதி௮ணிந்‌ 
தவர்கள்கா தரத்தை நீங்கிப்‌ 

பாகுஅடுசொல்‌ திதலைமுலை மனைவிமக்கள்‌ 
கிளைஞரொடும்‌ பாரில்‌ வாழ்ந்து, 

மாகபுரக்‌ கோன்‌அமரர்‌ ஏத்தெடுத்து ' 
மலர்பொழிய மானத்து எய்தி, 

யோனைர்க்கும்‌ அடைவரிய நமதுலகத்து 
எஞ்ஞான்றும்‌ உறுவர்‌ அன்றே. ள்‌ .... 809 

நீராட இயலாதேல்‌ சிவநாமம்‌. ்‌ 
சொற்றதற்குபின்‌, நீற்றைக்‌ கைக்கொண்டு 

ஏர்‌ஆரும்‌ தலைமுதலாய்ச்‌ சானுமட்டும்‌ 
தைவருதல்‌ ஏற்ற மாகும்‌. 


901, தற்சனி - சுட்டு விரல்‌, மத்திமை - நடுவிரல்‌, ஆமிகை - மோதிர 
விரல்‌. யாம்‌ - அரன்‌. சுமலத்தேவு - பிரமன்‌. வேனிலஞ்‌ செல்வனை உயிர்த்‌ 
தோன்‌ - திருமால்‌, சிவமனு - சிவமந்திரம்‌. 

302. அவ்வகை - ஆறுவிரல்‌ நீளமும்‌ நால்விரல்‌ அகலமும்‌. மற்றிடத்தில்‌- 
பிற இடங்களில்‌; அவை இச்சருக்கம்‌ 10, 11 ஆவது பாடல்களில்‌ கூறப்பட்‌ 
டுள்ளன, 

303. விதி - முறை. பூதி- இருநீறு. காதரம்‌- அச்சம்‌, இளைஞர்‌ - உற 
வினர்‌. மாகபுரம்‌ - இந்திர லோகம்‌. மாகபுரக்கோன்‌ - இந்திரன்‌. ஏத்‌ 
தெடுத்து - போற்றி. மானத்து எய்தி - விமானத்இில்‌ ஏறி. யோகர்‌ - தவசிகள்‌, 
அடைவரிய - பெறுதற்கு அரிய. : நமதுலகம்‌ - சிவலோகம்‌, உறுவர்‌ - அஆ 
வார்கள்‌. 


742 வானர வீர 


ஆரேனும்‌ தாமஒருகால்‌ நீறாடின்‌ 
இருவினைவிட்‌ டகன்று வாழ்வர்‌ 
சீராக நிதம்புரிந்தால்‌, அவர்வடிவே 
நமதுருவாம்‌ செப்பில்‌ மன்னோ. 204 
ஒருக்கால்‌எட்‌ டுணையான்‌ நீறு அணிந்தாலும்‌, 
ஆங்கவரே உம்பர்‌ ஆவார்‌ 
இருக்குஆதி நூல்‌ஓதல்‌, சுபகன்மம்‌ 
ஓயாமல்‌ இயற்றல்‌ முற்றிப்‌, 
பெருக்காறு தடம்தோய்ந்து நியமமொடு 
பூதிஅணி பெரியோர்‌ தம்மைச்‌ 
செருக்காலே நிந்தைசொல்வோர்‌ குண்டகராம்‌ 
அவர்நரகம்‌ -திளைப்பர்‌ அன்றே 305 
பூதிஅணி யாதவரே புலையர்களாம்‌ 
அவர்முகமே புறங்கா டாகும்‌ 
யாதும்‌அவ ருடன்பேசில்‌ அஞ்செழுத்தை 
நூறுதரம்‌ இயம்பல்‌ வேண்டும்‌ 
ததறுவெண்‌ பொடியணியின்‌ அண்ணாந்து 
புனையாமல்‌ சிந்தி னார்கள்‌ . 
ஆதுலராய்‌ இங்கும்‌இருந்து அங்கும்நர 
கந்தனிலே அழுந்து வாரே 206 
அக்கமணியின்‌ வரலாறு 
பூதியீன்‌ தன்மை ஈது 
புகலுவம்‌ அக்கத்‌ தன்மை 
ஓதும்நம்‌ வலக்க ணின்றும்‌ 
உறைத்தன துளிஈ ராறு 


304, சானு-புயம்‌; தைவருதல்‌-தடவுதல்‌; நீறுஆடின்‌-விபூதி அணிந்தால்‌; 
திதம்‌ புரித்தால்‌-நாடோறும்‌ நீறு அணிந்தால்‌, 

205. எட்டுணையான்‌-எவ்வளவாகிலும்‌; உம்பர்‌-தேவர்கன்‌; இருக்குஆதி- 
வேதங்கள்‌ முதலிய; தடம்‌-குளம்‌; குண்டகர்‌- தீயவர்‌, 

308, புறங்காடு-சுடுகாடு; ஆதுலராய்‌-வறியவராக, 


மதுரைப்‌ புராணம்‌ 


மேதகும்‌ இடக்க ணின்று 
வீழ்ந்தன துளிபன்‌ னாறு 
சோதியாம்‌ அழற்க ணின்று 
துளித்தன துளிஓர்‌ பத்தே 
ஆகிய முப்பான்‌ எட்டும்‌ 
அத்துணைச்‌ சாதி யாகிப்‌ 
போகபூ மியினில்‌ முன்னே 
பொலிவுற முளைத்து நீண்டு 
சாகைகள்‌ போக்கிக்‌ காய்த்துத்‌ 
தரும்வித்தே அக்க மாகும்‌ 
தேகமீது அணிந்தோர்‌ தாமே 


சிறந்தநம்‌ தொண்டர்‌ ஆவார்‌. 


அக்கமணியின்‌ பெருமை 
ஒருமுகம்‌ முதல வாக 


உயர்பதி னான்கு மட்டும்‌ 


மருவுற அணிந்தால்‌ முன்செய்‌ 


மறையவர்‌ பசுக்கள்‌ மின்னார்‌ 


நரர்கருப்‌ பணிகொல்‌ பாவம்‌ 


பிறவும்‌ போய்‌ நன்மைமுற்றிப்‌ 


பெருமகம்‌ முடித்த பேறு . 


பெற்றும்‌ உலகில்‌ சேர்வார்‌ 


ரெம்திகழ்‌ தரஓர்‌ நாற்பான்‌ 


செவியிரண்‌ டினுக்குஈ ராறு 


கரங்களில்‌ இருபா னான்கு 


கவின்செய்தோள்‌ களுக்கு நாலெட்டு 


307. 


பன்னாறு-பதினாறு: அழற்கண்‌-நெற்றிக்கண்‌. 
முப்பான்‌ எட்டு-(124-164-10) முப்பத்துஎட்டு; அத்துணைச்‌ சாதி: 
முப்பத்து எட்டுச்சாதி; சாகை-கஇளைகள்‌. 
ஒருமுசும்‌-ஓருமுகமுடைய அக்கமணி; பதினான்கு-பதினாவ்கு 
முகமுடையது; முன்செய்‌ பாவம்‌ என்று கூட்டுசு; பெருமகம்‌-பெரிய வேள்விகள்‌ 
முடித்தபேறு-செய்த பயன்‌; கரு-கருப்பம்‌; பாணி-பாம்பு. 


208. 


309, 


143 


307 


308 


அக்கத்தன்மை-உருத்திராக்கத்தின்‌ இயல்பு; உறைத்தன-துளித்தன 


144 வான? லீர 


உரந்தனில்‌ ஒருநூற்‌ நெட்டுக்‌ 
கண்டத்தில்‌ ஒருநா லெட்டாய்‌ 
அரும்பெறல்‌ மணியை ஓம்பாற்கு 
இரண்டொழித்து அணிதல்‌ வேண்டும்‌ 310 
இம்முறை அணிந்தோர்‌ வேத 
விதிப்படி இவுளி வேள்வி 
அம்ம (ஒன்று ஆற்றும்‌ பேற்றை 
அடைவர்வெண்‌ படிகம்‌ துப்புச்‌ 
செம்மைசெய்‌ பொன்னிற்‌ சேர்த்துச்‌ 
சிறப்புடன்‌ அணிவா ராகின்‌ 
கைம்மலை உரிவை போர்த்த 
நமதுமாக்‌ கயிலை சேர்வார்‌ 311 


ஓன்றுஜந்து பன்னொன்று ஈரேழ்‌ 

முகத்தைவைத்து உ.வந்துஅர்ச்‌ சிக்கின்‌ 
நன்றுவீற்‌ நிருப்பர்‌ அக்கம்‌ 

இன்றிநல்‌ தவங்கள்‌ வேள்வி 
மன்றசெய்‌ திடினும்‌ முற்றா 

வான்மணி சரத்தில்‌ வைகத்‌ 
துன்றுநீர்‌ படியின்‌ கங்கை 

தோய்ந்ததே ஆகும்‌ மாதே. 312 
சீருறு மணிகைப்‌ பூண்டு 

னுவினைச்‌ செபித்தல்‌ செய்யின்‌ 

ஓர்‌உருக்‌ கோடி ஆகும்‌ 

திவினைக்கு ஒருவ ரேனும்‌ 


210. நாற்பான்‌-நாற்பது. இருடானான்கு-இருப்த்து ராகு. - நாலெட்டு 
முப்பத்து இரண்டு. 

211. இவஷளிவேள்வீ-அக வமேத யாகம்‌. வெண்படிகம்‌-பளிங்குக்கல்‌. துப்பு 
பவனம்‌, நமது-சிவபெருமான து. 

372, முகத்தை-முசமுடைய அச்சமணிஎய, மன்றஃமிகு£யாக. முற்றா- 
பலன்‌ இல்லை, வான்மணி-அச்கமணி. நீர்படியீன்‌-நீராடினால்‌. தோய்ந்தது- 
தீராடியது, 


ழ்‌ 


மதுரைப்புராணம்‌ 145 


பாரின்ஓர்‌ மணியைப்‌ பூணின்‌ 
நமதுவான்‌ பதம்பெற்று உய்வர்‌. 
ஓரின்‌ஆ, யிரம்பூண்‌ டோர்கள்‌ 
பேற்றினை உரைக்லாமே! 612 


இத்தகு மணிகள்‌ தம்மை 
இகழ்ந்துளர்‌ எவர்கள்‌ அன்னோர்‌ 
கொத்துடைப்‌ பாவர்‌ ஆகி 
நிரயமாம்‌ குழியில்‌ வீழ்வர்‌ 
முத்தக முளரி அன்ன 
முகிழ்முலை இலவச்‌ செவ்வாய்ச்‌ 
சத்தியே! அக்கத்‌ தன்மை 
இதுவில்வத்‌ தன்மை சொல்வாம்‌. 314 
வில்வத்தின்‌ வரலாறு 
கற்பகத்‌ தருவை யாதிச்‌ 
கணிப்பில்பா தவங்கள்‌ தம்மின்‌ 
பொற்புறும்‌ வில்வம்‌ மேலாம்‌ 
கோமயம்‌ பூத்த லாலே 
அற்பொடு வடமீன்‌ போற்றும்‌ 
கற்பருங்‌ கலமாய்‌ உள்ள 
உற்பல விழியின்‌ செய்யாள்‌ 
அதனிடை உவந்து வாழ்வாள்‌. ்‌ 215 


ஆதலால்‌ அதனை யாரும்‌ 
அருந்திரு விருக்கம்‌ என்பர்‌. 

வேதன்‌அம்‌ மரத்தின்‌ மூலம்‌ 
வீற்றிருந்‌ திடுவன்‌ மாலோன்‌ 


313. மணி-அக்கமணி. கைப்பூண்டு-கையில்‌ கொண்டு, மனு-மந்திரம்‌, ஓர்‌ 
உருகோடி யாகும்‌-ஒருமுறை சொன்னதே கோடிமுறை சொன்னதற்கு ஓப்பாகும்‌. 
தீவினைக்கு ஒருவன்‌-மிகமிசப்‌ பாவியானவன்‌, பூணின்‌-பூண்டால்‌, வான்பதம்‌- 
சிவலோகம்‌. உய்வர்‌-வாழ்வடைவர்‌. ஆயிரம்‌-ஆயிரம்‌ அச்கமணிகள்‌, உரைச்‌ 
கலாமே-சொல்லமுடியுமோ? 

314. இத்தகு-இத்தகைய புகழ்கொண்ட. மணிகள்‌-அக்கமணிகள்‌. பாவர்‌- 
பாவிகள்‌. நிரயம்‌-நரகம்‌. லில்வத்‌ தன்மைஃ-வில்லமர த்தின்‌ இயல்பு. முத்தசும்‌ 
முதல்‌ செவ்வாய்‌ வரை உள்ள தொடர்‌ உமைக்கு அடைமொழிகள்‌. 

315. தரு-மரம்‌. ஆஇ-முதலிய. சுணிப்புடுல்‌-கணக்டில்லாத, பாதவங்கள்‌- 
மரங்கள்‌. வடமீன்‌-அருந்ததி. செய்யாள்‌-இருமகள்‌, வடமின்‌ முதல்‌ விழியின்‌ 
வரையுள்ள தொடர்‌ திருமகளுக்கு அடைமொழிகள்‌, ்‌ 


வானர வீர 


146 


காதலித்து அதனின்‌ நாப்பண்‌ 
உறைகுவன்‌ களிப்பின்‌ யாம்‌ அப்‌ 
316 


பாதவ நுனியின்‌ மீது 
பரிந்துவீற்‌ நிருத்தும்‌ அன்றே. 
தனம்‌ஒன்‌ றநினில்மூ விலையும்‌இச்சை 
கிரியை ஞான சத்திஎன்பர்‌ 
வளமார்‌ குழைத்த வில்வத்தின்‌ 
அடியின்‌ மூன்று தினம்மருவி 
அளியி னோடும்‌ மாதாஎன்று 
அணுகித்‌ தயில்நீத்து உறையுமவர்‌, 
317 


களியில்‌ இயற்றும்‌ டவம்‌ அனைத்தும்‌ 
கழிந்து கயிலை காண்குவரால்‌. 


பக்கம்‌ அதனில்‌ ஒன்றுஎட்டுப்‌ 
பதினான்‌ குறவும்‌ திதிபாதம்‌ 


தக்க சோம வாரம்‌உயர்‌ 
ந தள்ளி ஈன்றா 

மிக்க நாவன்‌ இரவிஉச்சி 

a தளக்‌ ப அபத 

மேலா முன்னம்‌ விரைந்தெடுத்துப்‌ 

பொக்கம்‌ மருவாப்‌ பத்தியொடும்‌ 
எம்மைப்‌ பூசித்‌ திடல்‌ வேண்டும்‌. 


318 


வில்வத்தின்‌ சிறப்பு 
ஐந்து தழலி வடைதின்று 
தவங்கள்‌ புரிந்தும்‌ அவனிவலம்‌ 
வந்தும்‌ நதியின்‌ நீர்படிந்தும்‌ 
தானம்‌ பலவும்‌ வழங்கல்செய்தும்‌ 
திருவிருக்கம்‌-மேலான மரம்‌; மூலம்‌-அடிமரம்‌; மாலோன்‌-திருமால்‌; 
தாப்பண்‌ஃ-தடுமரம்‌; யாம்‌-அரன்‌; பாதவம்‌-மரம்‌; நுனியில்‌-நுனி மரத்தில்‌ வீற்றி 


316. 
847. குழைத்த - தழைகளை ய; மாதா என்று-தாய்‌ என்று எண்ணி; 
க களியில்‌-செருக்கால்‌; பவம்‌- 


துவில்நீத்து உறையுமவர்‌-தூங்காமல்‌ இருப்பவர்‌; 
பாவங்கள்‌. 
i ்று-பிரதமை: எட்டு-அட்டமி; பதினான்கு-சதுர்த்தசி; 


218. பக்கமதனில்‌ என்று- ow: 
தி 5௩.79 மேவா முன்னம்‌-மத்தியான்னத்துக்கு 


சோம வாரம்‌-இங்கட்டுழ௦ 
முன்பு; பொக்கம்‌-பொய்ம்மை; எம்மை- அரனை. 
228, இத்து தழல்‌-பஞ்சாச்சினி; நீர்‌ படித்து-நீராடி; பைந்தாள்‌-பசிய அடி 


ருத்தும்‌- அமர்த்திருப்போம்‌, 


மரம்‌ உடைய. 


மதுரைப்‌ புராணம்‌ 147 


சந்தை தளர்வோர்‌ பெறும்பேற்றிற்‌, 
கோடி மடங்கு பயன்சேர்வர்‌ 
பைந்தாள்‌ வில்வ இலைஎமக்குப்‌ 
பரிவிற்‌ சாத்தும்‌ புண்ணியரே. 319 


மடங்கல்‌ சுருங்கல்‌ முதலாய 
மாசு வில்வந்‌ தனக்கில்லை 
தடங்கை யதனால்‌ மிகவும்வில்வம்‌ 
எடுத்து நமக்குச்‌ சாத்துமவர்‌, 
படம்கொள்‌ அவரம்‌ சுமந்தபுவி 
பரித்துப்‌ பின்னர்‌ மேலையுலகு 
இடங்கள்‌ மம்‌ சென்றுஇன்பம்‌ 
நுகர்ந்துஅப்‌ பால்வீடு எய்துவரால்‌. 320 


ஐந்தெழுத்தின்‌ சிறப்பு 
விளத்தின்‌ பெருமைதனைச்‌ சிறிதுரைத்தேம்‌. 

ஐந்தெழுத்தின்‌ கொள்கை தன்னைப்‌ 

பாவிளவெங்‌ களியானைக்‌ கோடுகொண்ட 
பண்ணவனும்‌ பதுமக்‌ கோவில்‌ 

தேவும்‌அறி யார்‌எனை நீ வினவுதலால்‌ 
இன்றுனக்குத்‌ தெரிக்கின்‌ றோம்கேள்‌! 

மாவடுநேர்ந்து அருள்சுரக்கும்‌ மைத்தவிழி! 
யாய்‌!என்று வழங்க லுற்றான்‌. 321 


அஞ்செழுத்தே நமதுருவாம்‌ எழுகோடி 
மனுவினுக்கும்‌ ஆதி யாகும்‌. 

செஞ்செவே RE க 3 
வெனயாரும்‌ செப்ப ன்‌ 


320. மாசு-குற்றங்கள்‌; படம்கொள்‌ அரவம்‌-ஆதிசேடன்‌; புவீ பரித்து - 
பூமியை அரசாண்டு: மேலையுலகு-சுவர்க்கம்‌; இன்பம்‌ நுகர்ந்து-இன்பம்‌ அனுப 
வித்து; வீடு-சிவபதவி. 

321. கூவிளம்‌-வில்வம்‌; கொள்கை- பெருமை; பாவு இள வெங்களி யானை - 
பரவிய இளமையுடைய வெவ்விய செருக்குடைய குவலயா பீடம்‌ என்னும்‌ யானை? 
கோடுகொண்ட-கொம்பை முறித்த; பண்ணவன்‌- இருமால்‌; பதுமக்கோவில்‌ தேவு- 
பிரமன்‌; தெரிக்கன்றோம்‌-தெரிவின்றோம்‌; மாவடு நேர்ந்து-மாவின்‌ வடுவைப்‌ 
போன்று; மைத்த-கருமையான; மைதட்டிய, 


146 


| இர 


வானர வீர 


நெஞ்சினிடை வேறொன்றும்‌ நினைக்லெராய்ச்‌ 
சிவமுன்னால்‌ நிகழ்த்தி னாரேல்‌ 
மஞ்சுஅனைய மணிவண்ணன்‌ நான்முகன்போல்‌ 
ஆயவரை மதிக்க லாமே! 322 


ன்‌ ர A As ரன்‌ ப ளு ௰்மேர்‌ 
அன்னவை எகாகாணன ௮௨ ரத மூல ற 


பட௮ணுகின்‌, யாவ ரேனும்‌, 


பன்னுமவர்‌ கொடும்பாவம்‌ வல்விரைந்து 
வெருண்டோடும்‌, பவஞ்சம்‌ பொய்‌என்று 
உன்னிஅரு னால்துவரத்‌ துறந்துகான்‌ 
சென்றுதவம்‌ உஞற்று வோரின்‌, 
மன்னுபஞ்சாக்‌ கரம்‌ஓதி மனையறம்செய்‌ 
இடுமவரே அதிக மாவார்‌. 223 


செம்புஇரத குளகைஉறக்‌ களிம்புஅகன்று 
செம்பொன்னாய்த்‌ திகழு மாப்போல்‌, 

நம்பிஉளத்து அஞ்செழுத்தை அழுத்தினரேல்‌ 
பொய்த்தமலம்‌ நணுகாது ஓடப்‌ 

பைம்புயல்‌ ல்‌ லாமதிப்போல்‌ விளங்கிடுவர்‌ 
நாடொறும்மெய்ப்‌ பரிசி னாலே 

இம்பரினும்‌ உம்பரினும்‌ ஐந்தெழுத்தைச்‌ 
செப்பின்‌, வண்‌ கைலை சேர்வர்‌. 324 


சிவரிவளன்று உரைத்திடுவோர்‌ யாவர்‌ஆ 


யினும்‌ ஆக! முன்னம்‌ செய்த 
பவம்அனைத்தும்‌ அழற்பொறிசேர்‌ பஞ்சுமலை 
எனநூறும்‌ பயம்மீ தூர 


தின்று: நிகழ்த்‌; 
வண்ணன்‌- ௬ 


அல்‌ 


222. மனு 


ஓ ச்கும்‌; சீவ முன்னால்‌ - சிவத்துக்கு முன்பு 
மஞ்சு அனையஃமேகம்‌ போன்ற; மணி 

யவரைஃ-அவர்களை; மதிக்கலாம்‌-நினைக்கலாம்‌. 

423. ஜ்சாக்கரம்‌ ஒதுபவரை; பன்னும்‌ அவர்‌- சொல்லப்பட்ட 


ர்களது; பவஞ்சம்‌- பிரபஞ்சம்‌, உலகம்‌: உன்னி-நினைந்து; துவரத்‌ துறத்து- 


முற்றும்‌ து எற்றுலோரின்‌-செய்பவரைக்‌ காட்டிலும்‌. மனை 
யதம்‌ செய்‌ 

324. இரசவாத குளிகை. செம்பில்‌ இரசவாத குளிகை 
செம்பில்‌ செர்ததால்‌ அதன்‌ களிம்பு நீங்கப்‌ பொன்‌ ஆகும்‌, 


தம்பி - தம்பி 


அயம்புயல்‌ இல்லாம போல்‌ - மேகம்‌ மறைக்காத 


சத்‌இரன்‌ போ-ல்‌. வீளங்‌நெவர்‌ - ஓளியெற்று விளங்குவர்‌. இம்பர்‌ - இவ்வுலகம்‌. 
உம்பர்‌ - மேலுலகம்‌ 


மதுரைப்‌ புராணம்‌ 149 


ச்‌ 


அவர்களிடத்து யமனும்‌ உறான்‌ முற்கணக்கும்‌ 
தீறியிடும்‌. அவர்கள்‌ மீண்டும்‌ 
புவனியிடைப்‌ பிறவார்கள்‌ அழியாத 
சாரூபம்‌ பொருந்தி வாழ்வார்‌. 225 


கையினிடை வெண்ணெயுற நெய்க்குஅலைவார்‌ 
எனவினையின்‌ கட்டு நீக்கும்‌ 

மெய்யுறும்ஐந்‌ தெழுத்‌,துஇருப்பப்‌ பிறதேடி 
அறிவில்லோர்‌ வீணே மாய்வர்‌. 

உய்யுமவர்‌ இதைநவின்று வீடுறுவர்‌. 
ஐந்தெழுத்தின்‌ உண்மை ஈது. 

தையல்‌இனி நமதுதன்மப்‌ பெருமையினைக்‌ 
கேள்‌ (என்று சாற்ற லுற்றான்‌ 326 


சிவதருமப்‌ பெருமை 


எண்ணுறுக&ழ்‌ உலகுஉருவ முளைத்தநமை 
யும்உனையும்‌ இறைஞ்சக்‌ கோவில்‌ 

நண்ணுவம்‌என்று எழுந்தோர்கள்‌, புரவிமகப்‌ 
பேறுஉருவர்‌ நடந்து போந்து 

மண்ணின்மிசை உடல்தோயச்‌ சன்னிதிமுன்‌ 
வணங்கிநந்தி மருங்கு நின்றே 

உள்நெகிழ்ந்து தெரிசித்தோர்‌, தீவினைபோய்க்‌ 
கயிலையினில்‌ உற்று வாழ்வர்‌. 927 


, நந்தவனம்‌ செய்துநறு மலர்‌எடுத்து 
மாலைசெய்து நல்கி னோர்கள்‌, 

கய்தநறு நெய்யதனால்‌ பலதீபம்‌ 
வைத்திடுவோர்‌, கலன்கள்‌ ஆடை 


325. பவம்‌ - பாவங்கள்‌. அழற்பொறி-தீப்பொறி. நூறும்‌-அழியும்‌, பயம்‌ 
மீதூர-அச்சம்‌ மேலெழ. உறான்‌-வரமாட்டான்‌. மு.ற்சணச்கும்‌ 8 நியிடும்‌- ல்ல 
செய்த பாவக்கணக்கும்‌ கிழித்துப்‌ போடுவான்‌. சாகுபம்‌-சிவவடிவம்‌. 

326, என-போல. உய்யுமவர்‌-பிழைத்துப்போகுபவர்கள்‌. இதை-ஐந்தெ 
முத்தை. தையல்‌- உமையே, நமது தன்மம்‌-சிவதன்மம்‌. 

327. எண்ணுறு - (ஏழு என்று) எண்ணப்பட்ட. கீழ்‌ உலகு உருவ - 
பாதல உலகங்களை ஊடுருவும்படி. முளைத்த-சுயம்புவாக முளைத்த. நமையும்‌ 
உனையும்‌-சிவனையும்‌ உமையையும்‌. இறைஞ்சஃவணங்குவதற்கு. புரவிமகம்‌ - 
அசுவமேதயாகம்‌. பேறு-பயன்‌. மண்ணின்‌ மீசை உடல்தோய- தரையிலே உடம்பு 
படும்படி. நந்தி மருங்கு-நந்திவாகனத்தின்‌ அருகில்‌, 


150 வானர வீர 


சிந்தைமகிழ்ந்து அளித்திடுவோர்‌, இம்மையினும்‌ 
பெருவாழ்வில்‌ திளைத்துக்‌ கன்ம 

பத்தம்‌அறுத்து ஆனாத பேரின்பக்‌ 
கடலகத்திற்‌ படிகு வாரே. 328 


மஞ்சனநீர்‌ எடுத்துஆட்டப்‌ பொற்குடங்கள்‌ 
கலசங்கள்‌ மணித்தர பக்கால்‌ 
அஞ்சடுக்கு முதலாய தீபத்தட்டு 
இவைஅளித்தோர்‌, அளவில்‌ லாத 
செஞ்செவிமின்‌ னார்‌இதலை முலைக்கண்‌ஒரு 
மார்புஅழுந்தச்‌ சேர்ந்து வாழ்ந்து 
வஞ்சமிசை நசைஓழிய வானேறி 
நமதுலகம்‌ மன்னி வாழ்வார்‌. 929 


அழகுதுயில்‌ அரவல்குல்‌ ஆயிழையார்‌ 
பலரைநிதி அளித்து வாங்கி 
வழுவுதபப்‌ பயிற்றுவித்துச்‌ சன்னிதிமுன்‌ 
நடம்புரிய வழங்கி னோர்கள்‌, 
புழையுடைய பிணர்நெடுங்கைக்‌ கடாம்செறியும்‌ 
கனிற்றுஅரசாய்ப்‌ பொற்பு வாய்ந்த 
ஒழுகுஒளிய தரள நகை மகளிர்‌இள 
நலம்மாந்தி உறைகு வாரே. 330 


மருக்கமழ்தும்‌ பையின்மலர்கொண்டு ஆயிரநா 
மம்கூறி மதிவா ரத்தில்‌ 

அருச்சனைசெய்‌ வித்தோர்கள்‌, பலகற்பம்‌ 
கயிலைமலை யதனில்‌ வாழ்வார்‌. 


325. கந்தம்‌-மணமுள்ள; கலன்கள்‌- அணிகலன்கள்‌; இளைத்து-அனுபவித்து? 
கன்மபந்தம்‌-வினைப்பாசம்‌; ஆனாத-நீங்காத; படிகுவார்‌- இளைப்பார்கள்‌. 

222. வஞ்சமிசை-ப்ரபஞ்சமிது; ப்ரபஞ்சம்‌ என்ற சொல்‌ வஞ்சம்‌ என மருவி 
வந்தது. நசைஓழிய-விருப்பம்‌ நீங்‌, நமதுலகம்‌-சவலோகம்‌. 

220. அழகுநுயில்‌- அழருதங்கிய, ஆயிழையார்‌-பெண்கள்‌. வழுவுதப-குற்றம்‌ 
கெடும்படி, புழை-தநுளை, பிணர்‌-சொரசொரப்புடைய. கடாம்‌-மதம்‌, களிற்று 
அரசாய்‌-அயிராவத யானையையுடைய இத்‌திரனாக. ஓழுகுஓளிய-சுடர்‌ ஒழுகு 
இன்ற. தரளநகை-முத்துப்‌ போன்ற பற்களையுடைய இளநலம்‌ மாத்தி- 
அழஜனை அனுயவித்து 


மதுரைப்‌ புராணம்‌ 257 


உருக்ளெரும்‌ பாலமுதம்‌ நிவேதிப்போர்‌, 
அவிழ்‌ஓன்றுக்கு உகம்‌ஓன்‌ றாகத்‌ 

இருத்தகுவெண்‌ கயிலைமலை யதின்‌உற்று 
நிறைபோகம்‌ திளைத்து வாழ்வார்‌. 3297 


மண்டபங்கள்‌ மதிஉரிஞ்சும்‌ கோபுரங்கள்‌ 
பிறபணிகள்‌ வயங்கச்‌ செய்யும்‌ 

தொண்டர்கள்பால்‌ புனிற்றிளங்கன்‌ நினைத்தொடரும்‌ 
அ௭ளஎன்னத்‌ தொடர்கு வோரும்‌ 

அண்டர்களும்‌ வியப்புறத்தேர்‌ இனிதியற்றித்‌ 
திருவிழா ஆற்றி னோரும்‌, 

கொண்டபசு நிலம்பிறவும்‌ கொடுத்தோரும்‌, 
நம்கணத்தில்‌ கூடு வாரே. 332 


மஞ்சனநீர்‌ அமுதுஆதி நுரைஆடை 
மணிக்கலன்கள்‌ வாசத்‌ தூபம்‌ 
செஞ்சுடர்பல்‌ மலர்வில்வம்‌ ஆதியால்‌ 
பூசைசெய்தோர்‌, செய்வித்‌ தோர்கள்‌, 
நெஞ்சுஉவப்ப இப்பரிசே யாம்மழெப்‌ 
பூசைசெய்யும்‌ நேசத்‌ தோர்கள்‌, 
அஞ்சலறத்‌ தீவினைபோய்‌ இகபரம்சா 
ரூபமுத்தி அடைவிற்‌ சேர்வார்‌. 333 


தன்நிகர்‌இல்‌ நமதுபெயர்‌ தமைமொழிந்தோர்‌, 
நமதுகதை சாற்றக்‌ கேட்டோர்‌, 

உன்னிநிதம்‌ நமைத்துதித்தோர்‌, ஓழியாத 
நமதுபதத்து உற்று வாழ்வார்‌, 


331. பரு-மணம்‌. மஇவாரம்‌- திங்கட்கிழமை. பலசற்பம்‌-பலஊழிக்காலம்‌, 
பாலமுதம்‌-பாற்சோறு. அவிழ்‌ ஒன்றுக்கு-ஒரு பருக்கைக்கு, உகம்‌ ஒன்றாக , 
ஓர்‌ உ௧ காலமாக. 

332. மதி உரிஞ்சும்‌-இங்களைத்‌ தொடுகின்ற. பணிகள்‌ திருப்பணிகள்‌. ஆ- 
பசு. நம்சுணம்‌- சவகணம்‌ 

333. சுடர்‌-விளக்கு. இப்பரிசே-இந்தவண்ணமே, அஞ்சல்‌ அறு அச்சம்‌ நீங்க. 

334. நமது பெயர்தமை - சிவநாமங்களை. நமது பதம்‌ - சிவபதம்‌. நமது 
பேரறத்தின்‌ வீறு-சிவதருமத்தின்‌ பெருமை, மாதே-உமையே. பன்ன என்பது 
முதல்‌ பயிற்றும்‌ என்பது வரை உமைக்கு அடை மொழிகள்‌, 


152 வானர வீர 


இன்னும்‌அளப்‌ பிலநமது பேரறத்தின்‌ 
வீறு முற்றும்‌ இயம்பொ ணாதால்‌, 
பன்னஅருங்‌ கலமாம்கற்‌ பருந்ததிக்கும்‌ 
பெருங்கற்புப்‌ பயிற்றும்‌ மாதே ! 334 


தொண்டர்கள்‌ பெருமை 

புகலுவம்‌ தொண்டர்தம்‌ பெருமை பூமியின்‌ 

இகபரம்‌ வீடுமூன்று யாரும்‌ வேண்டுவ. 

அகமகிழ்ந்து யாம்‌அவை அளித்தல்‌ செய்குவம்‌ 

நிகர்‌இல்பத்‌ இயின்மை நினைத்துப்‌ போற்றினே. 335 


அந்தமெய்ப்‌ பத்தியை அளிக்கும்‌ பண்பினார்‌ 

புந்திவைத்து எமைநனி போற்றும்‌ தொண்டர்கள்‌ 

சந்ததம்‌ நீறுதாழ்‌ வடம்பஞ்‌ சாக்கரம்‌ 

உய்ந்திட அமையும்‌என்று உறுதி கொண்டுளார்‌. 226 


இனமலர்‌ கொண்டுஎனை அருச்சித்து ஏத்துவார்‌ 

சினகரம்‌ வலம்கொடு தெரிசிப்‌ பார்‌, எமை 

நினைகிலர்‌ எவர்‌அவர்‌ நட்பு நீக்குவார்‌ 

அனையவ ரேநிர வதிக பத்தியார்‌. 337 


இவர்பொருள்‌ ஈவதை அன்றி, எம்பொருள்‌ 
கவர்வுறார்‌: நம்‌இயல்‌ கழறு போதெலாம்‌ 
தவஉடல்‌ விம்முவார்‌; இரக்கம்‌ சார்குவார்‌ 
அவர்கள்தா மேநிர வதிக பத்தியார்‌. 338 


325. இகபரம்‌-இம்மை மறுமையின்பங்கள்‌. யாரும்‌ வேண்டுவ- எல்லோரும்‌ 
விரும்புவன. போத்றில்‌-போற்றினால்‌. 

336, புத்தி வைத்து - மனத்தில்‌ வைத்து. நீறு - விபூதி. தாழ்வடம்‌- 
உருத்தி ராட்சமணிமாலை, உய்த்தட - வீடுபேறு பெறுவதற்கு. அமையும்‌ - 
சாதனம்‌ ஆகும்‌. 

337. இனசரம்‌ - கோவில்‌, நினைகலர்‌ - பாவிகள்‌. நிரவஇகம்‌ - அளவு 
கடந்த, 

328. இவர்‌ பொருள்‌ - இவர்களது பொருளை. ஈவதை அன்‌ றி-சிவனுக்குத்‌ 
தருவதல்லாமல்‌. எம்யொருன்‌ சவர்வுறார்‌ - சிவன்‌ சொத்தை அபகரிக்க 
மாட்டார்கள்‌. நம்‌ இயல்‌ - சிவனது பண்புகள்‌, உடல்தவ விம்முவார்‌ என்று 
கூட்டுக. தலலிம்முவார்‌ - மிகவும்‌ பூரிப்பார்‌. நிரவஇகம்‌ - அளவு கடந்த. 


மதுரைப்‌ புராணம்‌ 193 


'திங்கள்நோன்பு ஆதிநம்‌ விரதம்‌ செய்குவார்‌' 

இங்கவை செயும்‌அடி யாருக்கு இன்புறத்‌ 

தங்கிய ஏவல்செய்து இயல்பில்‌ தாழ்ந்துள்ளோர்‌, 

துங்கமாம்‌ போகமும்‌ வீடும்‌ துன்னுவார்‌. 999 


சாதியின்‌ இழிந்துளோர்‌ ஒழுக்கம்‌ தாழ்ந்துளோர்‌ 

ஏதமாம்‌ உறுப்பினர்‌ எனினும்‌ எம்முடைப்‌ 

பூதிசா தனவழி போற்றி னார்‌எனின்‌ 

மேதகு தேவரின்‌ வைத்தல்‌ வேண்டுமே. 340 


“அடியார்தம்‌ டெருமைஈது அனைத்தும்‌ ஓதினேம்‌. 

மடவரால்‌ !' எனச்சவன்‌ வழங்க, எம்மைஆள்‌ 

கடவுள்மாக்‌ கற்புடைக்‌ கவுரி கேட்டுஉளத்து 

இடையறா மகிழ்ச்சியை எய்தி னாள்‌௮ரோ. 341 


பிருகுவின்‌ வினாவும்‌ வாயுவின்‌ உரையும்‌ 

முனிவநீ உணர்திஎன்று உரைப்ப மூதுணர்‌ 

அனகனும்‌ வியந்தனன்‌. ஐய! ஆங்கனம்‌ 

பினும்நிகழ்ந்‌ திடுசெயல்‌ பேசு வாய்‌'எனத்‌ 

தனைநிக ரில்லதோர்‌ அனிலன்‌ சாற்றுவான்‌. 342 


திருமால்‌ வரவு 

விமலையோடு ஈசன்‌இக்‌ கதைவி எம்புழிக்‌, 

குமரிவண்டு அறைதரும்‌ கொன்றை சூடிய 

அமலனைத்‌ தொழுவதற்கு ஆழி மாயவன்‌ 

இமையவ ரோடும்‌அத்‌ தலத்தின்‌ எய்தினான்‌ 949 


339. இங்கள்‌ நோன்பு - சாந்திராயண விரதம்‌. ஆதி - முதலிய, அவை 
செயும்‌ - அவ்விரதங்களை மேற்கொள்ளும்‌. இயல்பில்‌ தாழ்ந்துளோர்‌ - பண்பி 
னால்‌ பணிவுடைமையுடையோர்‌. துங்கம்‌ - உயர்வு. துன்னுவார்‌-சேர்வார்‌, 

340. ஏதமாம்‌ உறுப்பினர்‌ - உடல்‌ ஊனமுற்றவர்‌. பூதிசாதன வழி - இரு 
நீறு பூசும்‌ மார்க்கம்‌. தேவரின்‌ வைத்தல்‌ வேண்டும்‌ - வானுறையும்‌ தெய்வத்துள்‌ 
வைக்சுப்படும்‌. 

341. மடவரால்‌ - உமையே! வழங்க - சொல்ல. கவுரி - உமை. 

342. முனிவ - பிருகுவே! முதுணர்‌ அனகன்‌ - பிருகு முனிவன்‌, அனிலன்‌ - 
வாயுதேவன்‌. 

343. விமலை- உமை. விளம்புழி - சொல்லும்‌ போது. குமரி வண்டு - 
பருவ வண்டுகள்‌. அறைதரு - இசைபாடுகின்ற, அமலன்‌ - அரன்‌, மாயவன்‌ - 
இருமால்‌. இமையவரோடு - தேவர்களுடன்‌, 


144 வானர வீர 


இருடிகள்‌ எதிர்கொளல்‌ 

கருமுகி லுழைப்பல கமலம்‌ பூத்தெனத்‌ 

இருவுரு எய்திய செம்மல்‌ எய்தலும்‌, 

வருபிறப்பு ஓழிந்திட முயலும்‌ வான்‌தவ 

இருடிகள்‌ யாவரும்‌ எதிர்ந்து போற்றினார்‌. 344 


கொண்டல்வந்‌ தனஎனக்‌ குழுமிக்‌, கூத்தரின்‌ 
வண்டுஅமர்‌ சோலைவாய்‌ மயில்கள்‌ ஆடின. 
அண்டர்ஊர்‌ சேர்வதற்கு ஏணி யாய்‌உறை 
திண்திறற்‌ கோபுர முன்னர்ச்‌ சேர்ந்தனன்‌. 345 


திருமால்‌ சிவன்பால்‌ அடைதல்‌ 

வாசம்‌ஆர்‌ நறவுகொப்‌ பளிக்கும்‌ வண்துழாய்‌ 

ஈசன்உட்‌ புகுந்துநின்று இலிங்க மூர்த்தியை 

மாசிலா அன்பொடும்‌ வணங்கி ஏத்தியே 

நேசமாய்‌ வனத்துறும்‌ நிமலன்‌ பாற்சென்றான்‌. 346 


திருமால்‌ சிவனைப்‌ போற்றுதல்‌ 

சங்குசக்‌ கரம்வில்வாள்‌ தண்டம்‌ தாங்கிய 

பங்கயச்‌ செங்கணான்‌ வருதல்‌ பார்த்தலும்‌, 

“அங்கணன்‌ வருக'என்று அறைந்த காலையில்‌, 

பொங்கிய உவப்பொடும்‌ வணங்கிப்‌ போற்றுவான்‌. 347 


244. கருமு லுழை - கரிய மேகத்தின்கண்‌, செம்மல்‌ - திருமால்‌, வான்‌ 
தவ இருடிகள்‌ - பெரிய தவமுனிவர்கள்‌. 

245. கொண்டல்‌-மேகம்‌. குழுமி-கூடி. கூத்தரின்‌-கூத்தர்‌ போல. சோலை 
லாய்‌- சோலையில்‌. மேகம்‌ வந்தால்‌ மயில்கள்‌ ஆடுவது இயல்பு. கருநிறமுடைய 
இருமாலை மேகம்‌ எனக்‌ ௧௫இ மயில்கள்‌ ஆடின. அண்டர்‌ ஊர்‌-தேவர்‌ உலகம்‌. 
கோபுரம்‌ வானுலகம்‌ செல்வதற்கு அமைத்த ஏணி போல்‌ உயர்ந்து உள்ளது 
என்க. 

248. நறவு-தன்‌. கொப்பளிக்கும்‌ - ஓழுக்குகின்‌ ற. துழாய்‌ ஈசன்‌ - துளவ 
மாலையணிந்த இருமால்‌. உடட்புகுந்து-கோவிலினுள்ளே புகுந்து. வனத்துறும்‌ 
திமலன்‌-வில்வவன த்து அரன்‌. 

347, சங்கு சக்கரம்‌ வீல்‌ வான்‌ தண்டம்‌-பஞ்சாயுதங்கள்‌; பங்கயச்‌ செங்க 
ணான்‌-இருமால்‌; அங்கணன்‌ - அரன்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 194 


தொகைஉயிர்‌ மலம்‌அறத்‌ தோற்று வித்துப்‌,பின்‌ 

இகபர போகத்தை எந்து துய்ப்பித்துத்‌, 

தகுவினை ஓப்புறச்‌ சார்ந்து காத்தி! நின்‌ 

புகழையான்‌ எங்ஙனம்‌ புகல வல்லெனே ! 348 


“துடைத்தலே நின்செயல்‌ எனச்சொல்‌ லாவணம்‌, 
படைத்தலும்‌ காத்தலும்‌ பரியும்‌ மார்க்கண்டன்‌ 

இடத்துறக்‌ காட்டிஈறு இயற்றி லாய்‌ | நின்சர்‌ 

விடைக்கொடி யாய்‌!எவ்வன்‌ விளம்ப வல்லெனே ! 349 


“அருள்‌ஒரு வடிவெடுத்‌ தனைய ஐயனே ! 
உரைசெயும்‌ துதியும்‌ நீ! ஓது வானும்நீ ! 
மருவிய துதிபெறு வானும்‌ நீ! உன்றன்‌ 
பெருமையை எங்ஙன்யான்‌ பேச வல்லெனே ! 350 


திருமாலுக்கு வில்வவனச்‌ கிறப்பு உரைத்தல்‌ 


என்றுமுன்‌ பரசலும்‌, 'இசைத்த இத்துதி 

நன்றுஉளம்‌ மகிழ்ந்தனம்‌. இதனை நானிலத்து 

ஒன்றீய விருப்பினோடு உரைத்து ளோர்கள்‌ தாம்‌ 
பொன்றல்‌இல்‌ லாப்பெரும்‌ போகம்‌ துய்ப்பரால்‌. 251 


“முருகுஅலர்‌ முள்‌அரை முளரி வைகிய 

திருவொடு கவுத்துவம்‌ திகழும்‌ மார்ப! இத்‌ 

தரையுள எண்ணிலாத்‌ தலங்கள்‌ தம்மினும்‌ 

அருமையாம்‌ இத்தலம்‌. அறிதி நீ'என்றான்‌. 252 


348. தொகை உயிர்‌-கூட்டமாகிய உயிர்கள்‌. மலம்‌-மூன்று வகை மலங்கள்‌. 
வித்து-அறிவைத்தந்து. துய்ப்பித்து-அனுபவிச்கச்செய்து. வினை ஓப்புறச்‌ 
சார்ந்துகாத்தி - இருவினை ஒப்பு (மலபரி பாகம்‌) உண்டாக்கிக்‌ காப்பாற்று 
கின்றாய்‌! 

949, துடைத்தல்‌- அழித்தல்‌, பரியும்‌-அன்பு செய்கின்ற; ஈது இயற்றிலாய்‌- 
அழிவைச்‌ செய்தாயில்லை அழியாமல்‌ காப்பாற்றினாய்‌. விடைக்‌ கொடியாய்‌- 
சிவபெருமானே. நின்‌சீர்‌ எவ்வன்‌ விளம்ப வல்லேன்‌ என்று கூட்டுக. 

350. ஓதுவான்‌-துதியை ஓதுதின்‌ றவன்‌. 

351. பரசலும்‌-துதி செய்ததால்‌. ஒன்‌ நிய-பொருந்திய; பொன்றல்‌ இல்லா- 
அழியாத, இதனை-இந்தத்‌ துதியை. 

352. முருகு அலர்‌-மணம்‌ அரும்புகின்ற; முள்ளரை-முள்ளையுடையதண்டு, 
முளரி வைகிய இரு-தாமரையில்‌ வீற்றுள்ள இலக்குமி; இத்தலம்‌ அருமையாம்‌ 
என்று கூட்டுக, 


198 - வானர வீர 


உமையவள்‌ கடகம்‌ மறைதல்‌ 


யைத்தபாம்‌ பினில்‌அறி துயில்செய்‌ பண்ணவன்‌ 

“இத்தலை இருப்பென்‌'என்று இசைந்த காலையில்‌, 
அத்தனும்‌ உமையவள்‌ அணிகொள்‌ பாதத்தில்‌ 

வைத்திடு கடகத்தை மறைத்தல்‌ செய்தனன்‌. 252 


திருமால்‌ கடகம்‌ தருதல்‌ 

அடியவர்‌ குறைதவிர்த்து ஆளத்‌ தோன்றிய 

மடவரல்‌ நகையொடு மாலைப்‌ பார்த்தலும்‌, 

கடகம்‌ ஒன்று அக்கணம்‌ சமைத்துக்‌ கண்ணுதல்‌ 

இடம்‌ உறும்‌ உமையவட்கு ஈந்திட்‌ டான்‌அரோ. 254 


மீண்டும்‌ மறைதலும்‌ திருமால்‌ தருதலும்‌ 


காளம்‌உண்டு அமரரைக்‌ காத்த கண்ணுதல்‌ 

மீளவும்‌ கடகத்தை மறைப்ப, வெந்திறல்‌ 

ஆள்‌அரி ஆகியே கனகன்‌ ஆருயிர்‌ 

மாளவே பிளந்தவன்‌ மறித்தும்‌ ஈந்தனன்‌. 255 


தியாக வினோதன்‌ என்ற பெயர்‌ 

“வயாவுறாது எழில்மலர்‌ வாய்த்த இந்திரை 

குயாசலம்‌ பொருததோட்‌ கொண்ட லே[நினைத்‌ 

தியாகமா வினோதன்‌என்று எவரும்‌ செப்புக! 

தயாவொடும்‌ இப்பெயர்‌ சாற்றி னேம்‌'என்றான்‌. 356 


252. பைத்தஃபடத்தையுடைய பாம்பினில்‌- ஆதிசேடன்‌ மேல்‌; பண்ணவன்‌- 
இருமால்‌. அத்தன்‌- அரன்‌. அணிகொள்‌-அழூய, கடகம்‌-கை வளையல்‌. 

354. மடவரல்‌-உமை; மாலை-இருமாலினை; சமைத்து-செய்து; கண்ணுதல்‌ 
இடம்‌ உறு-சிவபெருமாறுக்கு இடப்பாகம்‌ தங்கிய ஈந்தவன்‌ திருமால்‌. 

355. காளம்‌-விஷம்‌; சுண்ணுதல்‌-அரன்‌; மீளவும்‌-மீண்டும்‌! மறைப்ப - 
மறைத்தலால்‌; ஆன்‌ அரீ-நரரிங்கம்‌; கனகன்‌-இரணியன்‌; பிளந்தவன்‌- திருமால்‌; 
மறித்தும்‌-மீண்டும்‌. 

3256, வயாவுறாதுஃசோர்வுறாமல்‌; இந்இிரைஃஇருமகள்‌; குயாசலம்‌ பொருத 
தோள்‌-முலைமலைகள்‌ அழுந்திய தோள்கள்‌; கொண்டல்‌-திருமால்‌; தியாகமா 
வினோதன்‌ - கொடையையே பொழுதுபோக்காக உடையவன்‌; தயாவொடும்‌ - 
அருளுடன்‌. 


மதுரைப்‌ புமாணம்‌ 157 


பாடகவல்லி என்ற பெயர்‌ 


பங்கய மலரினைப்‌ பழிக்கும்‌ வாண்முகக்‌ 

கொங்குலாம்‌ மலர்க்குழற்‌ கவுரி கூறலும்‌, 

அம்கதிர்‌ ஆழியன்‌ ஆர்வ மோடு'உமை 

மங்கைநீ பாடக வல்லி ஆ'கென் றான்‌. 357 
திருமால்‌ விடை பெறல்‌ 

நிறைதரும்‌ அவுணர்மாப்‌ படைகள்‌ நேரில்வெஞ்‌ 
சிறையினால்‌ புடைத்துமென்‌ சருகில்‌ இந்தியும்‌ 

கறுவறாச்‌ சீற்றம்‌ஆர்‌ கலுழப்‌ பாகனும்‌, 

இறைவன்முன்‌ தொழுதுஎ.தீஇ விடைகொண்டு ஏகினான்‌. 258 
திருமாலுக்கு ஆலயம்‌ சிவன்‌ சமைத்தல்‌ 

சனக ரத்துக்கு அடுத்ததென்‌ பாலதாய்ப்‌ 

புனைது மாய்முகல்‌ பொற்புடன்‌ வைகினான்‌. 

தனிவி சும்புஉறை தேவர்தம்‌ தச்சனால்‌ 

அனையற்கு ஆலையம்‌ ஆயிடை ஆக்கினான்‌. 359 


பாண்டியன்‌ வருதல்‌ 

நகர்‌உ ளார்கண்டு அதிசயம்‌ நண்ணியே 

தகும்மெய்‌ அன்பொடு தாழ்ந்து பராயினார்‌. 

புகலக்‌ கேட்டுஉ.யர்‌ பாண்டியன்‌ போந்துறாச்‌, 

சகம்‌அ ளித்தவன்‌ தாள்தொழுது ஏத்தினான்‌. 360 


357. பங்கய மலர்‌-தாமரை மலர்‌; கொங்கு உலாம்‌-மணம்‌ வீசுகின்ற; கவுரி- 
உமை; அ௮ம்கதிர்‌ ஆழியன்‌ - திருமால்‌: நீ பாடகவல்லி ஆக-நீ பாடகவல்லி என்னும்‌ 
நாமம்‌ பெறுவாயாக. பாடகவல்லி என்ற பெயர்‌ பிற்காலத்தில்‌ மக்கள்‌ பெயராக 
வழங்கியுள்ளது. நெல்லை மன்னன்‌ பராந்தகமாறன்‌ மனைவி பெயர்‌ பாடகவல்லி 
என்று சவலமாறன்‌ கதை பேசுகிறது. 

958. அவணர்மாப்‌ படைகள்‌ - அசுரரின்‌ பேருஞ்சேனைகள்‌; நேரில்‌-நேர்ப்‌ 
பட்டால்‌; வெஞ்சிறையினால்‌ புடைத்து - வெவ்விய சிறகுகளால்‌ மோதி; 'மென்‌ 
சருகில்‌ சந்தியும்‌ - மெல்லிய சருகு போல்‌ சிந்திய பின்னும்‌; கறுவு அறா - பகை 
மாறாத; சீற்றம்‌ ஆர்‌-னெம்‌ மிகுந்த; சுலுழப்‌ பாகன்‌-சருட வாகனன்‌, திருமால்‌; 
இறைவன்‌-அரன்‌; எழிஇ- எழுத்து. । 

359. சினகரம்‌-கோவில்‌; தென்‌ பாலதாய்‌-தென்‌ இசையிலே; புனைதுழாய்‌ 
முகில்‌- திருமால்‌; பொற்புடன்‌-அழகுடன்‌; வைகினான்‌-தங்கினான்‌; விசும்பு - 
வானம்‌; தேவர்‌ தம்‌'தச்சன்‌-விசுவகர்மா; அனையற்கு- திருமாலுக்கு; ஆயிடை - 
அவ்விடத்தில்‌. 

360. பராயினார்‌ - வணங்கினார்‌; போந்துறா - சென்று, சகம்‌ அளித்த 
வன்‌ - திருமால்‌, 


724 வானர வீர 


பாண்டியன்‌ பூசனைக்கு வழி வகுத்தல்‌ 

பாச டைத்துள வம்புனை பண்ணவன்‌ 

நேசர்‌ தம்மை வருவித்து, நீள்நிதி 

மாசி லாத கிராமம்‌ வழங்கியே 

பூசை நாளும்‌ புரிந்திடச்‌ செய்வித்தான்‌. 361 
திருமால்‌ வில்வவனத்து அமர்தல்‌ 

ஆற்று பூசனை கொண்டுஅடி யார்வினை 

மாற்றி நற்கதி ஈந்து வயங்கினான்‌ 

ஏற்ற மாற்றலர்‌ எல்லைஇல்‌ ஆவியைக்‌ 

கூற்றுக்கு ஈயும்‌ பரிதிகொள்‌ கொண்டலே. 362 


நூற்பயன்‌ 
இன்ன நற்கதை அன்பின்‌ இசைத்தளோர்‌, 
மன்ன நெஞ்சின்‌ மகிழ்வுடன்‌ கேட்டவர்‌, 
பன்ன ருஞ்சிறப்பு எய்துவர்‌, பாரினும்‌ 
பொன்னின்‌ நாட்டினும்‌ என்னப்‌ புகன்றனன்‌. 363 
ஆறாவது சிவபுண்ணியம்‌ உரைத்த சருக்கம்‌ 
முற்றும்‌, 
சருக்கச்‌ சுருக்கம்‌ 
7. வாதவூர்‌ அடிகள்‌ பூசைச்‌ சருக்கம்‌ 
வாதவூரில்‌ பிறந்த மணிவாசகர்‌ பாண்டியனுக்கு அமைச்‌ 
சர்‌ ஆனார்‌. பாண்டியன்‌ ஏவலால்‌ குதிரை வாங்குவதற்குப்‌ 
பொருளுடன்‌ புறப்பட்டார்‌. இறைவன்‌ பெருந்துறையில்‌ குரு 
வாதி வந்து ஆட்கொண்டமையால்‌, பொருளை இறைவன்‌ 
இருப்பணிக்குச்‌ செலவு செய்துவிட்டார்‌. பாண்டியன்‌ இதை 
அறிந்து அவரை அழைத்து ஓறுத்தான்‌. அதனால்‌ வருந்திய 
மணிவாசகர்‌ இறைவனை வேண்டினார்‌. இறைவன்‌ நரியைப்‌ 
பரியாக்கித்‌ திருவிளையாடல்‌ செய்தான்‌. 
287. பண்ணவன்‌ நேசர்‌ இருமால்‌ அடியார்‌; வரூஙித்து-வரவழைத்து? நீள்‌ 
திதி ராமம்‌ வழங்கி நிதியமும்‌ - கிராமங்களும்‌ மானியமாகத்‌ தந்து. 


362. ஏற்ற மாற்றலர்‌ - போரிட்ட பகைவர்‌. ஆவியைக்‌ கூற்றுக்கு ஈயும்‌ - 
உயிரைக்‌ கொல்லும்‌. பிரிதி 
353. கேட்டவர்‌ பாரினும்‌ பொன்னின்‌ நாட்டினும்‌ சிறப்பு எய்துவர்‌ என்று 


கூட்டுக? பன்னரும்‌ - சொல்லு தற்கு அரிய, 


சக்கரம்‌. கொண்டல்‌ - இருமால்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 159 


மணிவாசகரின்‌ பெருமை அறிந்த மன்னன்‌ அவரை 
மீண்டும்‌ அமைச்சராக இருக்கும்படி வேண்டினான்‌. அவர்‌ 
அப்பதவியை வெறுத்துப்‌ பெருந்துறை சென்று தங்கினார்‌. 
பின்னர்‌ உத்தரகோசமங்கை முதலிய தலங்களைத்‌ தரிசித்துக்‌ 
கொண்டு, தில்லை வந்து புத்தரைவாதில்‌ வென்று பின்னர்‌ 
கருப்புர விளக்கந்தன்னை ஓத்து உடல்‌ கரையத்‌ தில்லை 
உமாபதி அடிக்கீழ்ச்‌ சார்ந்தார்‌. 


ஏழாவது - வாதவூர்‌ அடிகள்‌ பூசைச்‌ சருக்கம்‌ 
வாயுவின்‌ உரை 


முழுதுணர்‌ முனிவன்‌ கேட்டு 
மகிழ்ந்துஓன்று மொழிந்தான்‌: “ஐய! 
அழகுடைச்‌ சோம தீர்த்தம்‌ 
ஆடினோர்‌ பலனி யாதால்‌? 
ஓழுகிய வையை தோய்ந்தோர்‌ 
பலனியாது? உரைப்பாய்‌!' என்ன 
விழுமிய திறல்சேர்‌ வாயுப்‌ 
பண்ணவன்‌ விளம்பும்‌ மன்னோ. 264 
தீர்த்தச்‌ சிறப்பு 
“படைத்துஅளித்து உயிரைச்‌ சின்னாள்‌ 
இளைப்பறத்‌ துடைத்தல்‌ பண்ணும்‌ 
கடுத்திகழ்‌ மிடற்றின்‌ எந்தை 
கண்ணுதற்‌ சாமி கோவிற்கு 
அடுத்தவை யையினும்‌ சோமன்‌ 
தடத்தினும்‌ ஒருகால்‌ ஆடின்‌, 
கிடைத்திடும்‌ இருபத்‌ தைந்து 
கிரிச்சர விரதப்‌ பேறே! 265 


364, முனிவன்‌ - பிருகு; ஆடினோர்‌ - குளித்தவர்‌; பலன்‌ யாது என்பது 
பலனியாது என இலக்கண விதிப்படி வந்தது; தோய்ந்தோர்‌ - குளித்தவர்‌ 
விழுமிய - சிறந்த;வாயுப்பண்ணவன்‌ - வாயுபகவான்‌. 

365. கடுதிகழ்மிடறு - நஞ்சு தங்கிய கழுத்து; கண்ணுதற்சாமி - சிவன்‌; 
சோமன்தடம்‌ - சந்திரதீர்த்தம்‌; ஆடின்‌ - குளித்தால்‌; இருபத்தைந்து கரிச்சர 
விரதப்பேறு கிடைத்திடும்‌ என்று கூட்டுக. 


160 வானர வீர 


“விதிப்படி தாள்மூன்று ஆடி 
வெண்பொடி பூசி, மூன்றாம்‌ 
திதிப்பிறை அணிந்தான்‌ தன்னைத்‌ 
தெரிசித்தோர்‌ சேரும்‌ பேறு 

மதித்திடற்கு அரிய தாகும்‌ 
விசியினால்‌ மாக மாதம்‌ 
உதித்தநாள்‌ கிராணத்து ஆடின்‌, 


பரிமகப்‌ பேறுஉண்‌ டாமே/” 366 


வாதவூர்‌ 
என்றனன்‌ பின்னும்‌ சொல்வான்‌ 
இசைதிசை செல்ல வீடு 
சென்றிடும்‌ வாத வூரர்‌ 
கதையிவைத்‌ தெரித்தும்‌ கேட்டி! 
குன்றல்‌இல்‌ குழகன்‌ வாழும்‌ 
கூடற்கு வடகீழ்ப்‌ பாலின்‌ 
ஓன்றிடும்‌ மாடம்‌ ஓங்கும்‌ 


ஒருதிரு வாத வூரே. 367 


வாதவூர்‌ சிறப்பு 
நறவுகால்‌ இணர்ப்பூஞ்‌ சோலை 
உடுத்தஅந்‌ நகரில்‌ வாழும்‌ 
மறையவர்‌ குலத்தில்‌ வந்தோர்‌; 
விஞ்சைஈ ரேழும்‌ வல்லோர்‌; 
பொறுமைநல்‌ லொழுக்கம்‌ ஆற்றல்‌ 
பொற்பினில்‌ இணையில்‌ லாதோர்‌ 
அறிவினில்‌ உலகம்‌ தாங்கும்‌ 
பஃறலை அனந்தன்‌ ேர்வார்‌. 268 


366. விதிப்படி-ஆசம முறைப்படி; ஆடி-குளித்து; வெண்பொடி- திருநீறு; 
மூன்றாம்‌ இஇ-இரிஇயை நாளில்‌; பிறை அணிந்தான்‌-சிவரொமான்‌; கிராணம்‌- 
கிரகண நாள்‌; பரிமகம்‌-௮அச வமேதயாகம்‌. 

367. இசை இசை செல்ல-பல இசைகளிலும்‌ புகழ்‌ பரவ; வாதவூரர்‌- 
மாணிக்கவாசகர்‌? தெரித்தும்‌-சொல்கன்றோம்‌; குழகன்‌-அரன்‌/ வாதவூர்‌ 
வட £ழ்ப்‌ பாலின்‌ ஓன்‌ நிடும்‌ என்று கூட்டுக; ஓன்‌ நிடும்‌-பொருந்தும்‌. 

268. நறவுகால்‌ - தேன்‌ ஒழுகுகின்ற, இணர்‌ - பூங்கொத்து. உடுத்த - 
கூழ்த்த. அத்நகர்‌ - வாததுர்‌. விஞ்சை ஈரேழு - பதினான்கு வித்தைகள்‌. 
பல்ஃ தலை -பஃறலை ஆனது, அனந்தன்‌ - ஆதிசேடன்‌. ஆயிரம்‌ நாவையுடை 
மையால்‌ ஆதிசேடனை; அதிவிற்‌ சிறந்தவன்‌ என்பது இலக்கிய மரபு. 


மதுரைப்‌ புராணம்‌ 161 


சிதைவிலா உயிர்கள்‌ தாமே 
பலஎன்றும்‌ செறிந்த பாசம்‌ 
ததையும்‌அவ்‌ உயிரை நெற்குத்‌ 
தவிடுபோல்‌ சார்ந்த தென்றும்‌ 
அதனைநீ டருளி னாலே 
அகற்றிதற்‌ கதியை ஈவோன்‌ 
பதிஎன்றும்‌ அவனே கூடற்‌ 
பரன்‌ என்றும்‌ உணர்ந்த நீரார்‌. 369 


பாண்டியன்‌ வாதவூரர்‌ பெருமை அறிதல்‌ ] 
சிறுவிலைக்‌ காலந்‌ தன்னில்‌ 
விலக்குறு தீய நாளில்‌ 
பறவையும்‌ தட்பப்‌ போகி 
இரப்பினும்‌ பண்பின்‌ ஈந்து 
வறியவர்‌ வறுமை தீர்க்கும்‌ 
மதுரைவாழ்‌ பாண்டி மன்னன்‌, 
அறைதரு தக்கோர்‌ தம்மால்‌ 
அனையவர்‌ நிலைமை தேர்ந்தான்‌. 370 


வாதவூரர்‌ அமைச்சர்‌ ஆதல்‌ 
தன்னுழை வைகும்‌ சான்றோர்‌ 
தமைவிடுத்து அழைத்து நோக்கி, 
மன்னவன்‌ உவந்து மேலாம்‌ 
மந்திரத்‌ தலைமை நல்கித்‌ 


369. பதி, பசு, பாசம்‌ என்னும்‌ முப்பொருள்‌ உண்மை இப்பாடலிற்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. உயிர்கள்‌ - பசு. அந்த உயிர்களைப்‌ பாசமானது நெல்லைத்‌ 
தவிடு சார்வது போல்‌ சார்ந்திருக்கும்‌. அந்தப்‌ பாசத்தை நீக்கி உயிரை முத்தி 
சேர்ப்பவனே பதி என்னும்‌ இறைவன்‌. அந்த இறைவனே மதுரையில்‌ கோயில்‌ 
கொண்டுள்ள சோம சுந்தரக்‌ கடவுள்‌. கூடல்‌ - மதுரை. 

370. சிறு விலைக்காலம்‌-பஞ்சம்‌ வத்த காலம்‌. வீலக்குறு தீயநாள்‌-பயணம்‌ 
செய்யக்கூடாது என்று விதிக்கப்பட்ட. தீய நாளில்‌, பறவையும்‌ தட்பப்போக 
இரப்பினும்‌ - பறவையும்‌ தீய சகுலம்‌ காட்டித்‌ தடுக்கும்போது சென்று யாத்‌ 
தாலும்‌. பண்பின்‌ ஈந்நு - இல்லையென்னாமல்‌ தந்து, அனையவர்‌ - வாதவூரர்‌. 
நிலைமை தேர்ந்தான்‌ - பெருமையை அழிந்தான்‌. 

371. தன்னுழைவைகும்‌ - தன்னிடமுள்ள. விடுத்து-அனுப்பி, மன்னவன்‌ - 
பாண்டியன்‌. மந்திரத்‌ தலைமை - முதலமைச்சுப்‌ பதவி. தென்னவன்‌ பிரம 
ராயன்‌ என்பது மணிவாசகருக்குப்‌ பாண்டியன்‌ தந்த பட்டம்‌. பூபதி தொழில்‌ - 
அரசகாரியம்‌. மேற்கொண்டார்‌ - ஏற்றுக்‌ கொண்டார்‌, 


கா வய டை தவணை 


162 வானர வீர 


தென்னவன்‌ பீரம ராயன்‌ 
எனஒரு நாமம்‌ செப்பிப்‌ 
பொன்‌௮ணி ஆடை நல்கப்‌ 
பூபதி தொழில்மேற்‌ கொண்டார்‌. 371 


கொடையினும்‌ இன்சொல்‌ லானும்‌ 
குடிகளை ஓம்பிப்‌ பைங்கூழ்‌ 
வடுவறப்‌ பெருக்கித்‌ தேவால்‌ 
மக்களால்‌ இடையூறு எய்தின்‌ 
தடையறு சந்தி யானும்‌ 
சாமம்வே நாக்கல்‌ தானம்‌ 
படையெடுத்து ஒறுத்தல்‌ என்னும்‌ 
நான்கினும்‌ பாது காத்தும்‌, 372 
அறிவொடு சீலம்‌ காலம்‌ 
மூன்றினும்‌ மூப்புற்று அன்பின்‌ 
நிறைபவர்‌ தம்மோடு எண்ணி 


ரூ.௯23 2 ட்‌ 
தகு பாமை மடிமை தூங்கல 


மறவி நான்கு இன்றி நன்மை 
மாண்புகழ்‌ பயப்ப தாக 
உறுதியின்‌ அரசன்‌ கூறும்‌ 
கருமங்கள்‌ உவப்பச்‌ செய்து. 273 
நிருபர்‌3கான்‌ விழைப நெஞ்சில்‌ 
தான்விழை யாது நீத்து 
அருகுறுங்‌ காலை உற்றும்‌ 
அகலும்போது அகன்று போயும்‌ 


372. ஓம்பி-பாருகாத்து, பைங்கூழ்‌ பெருக்‌கஃபயிர்களை வளர்த்து, உணவுப்‌ 
பண்டம்‌ பெக்கி. வ$வற-ருற்றம்‌ நீங்கும்படி: தேவால்‌-தெய்வத்தால்‌; இடையூறு 
எய்‌இின்‌-தங்கு ஏற்பட்டால்‌; தடையறு- தடையற்ற. சாம பேத தான தண்டம்‌ 
என்னும்‌ நான்கு வகை உபாயங்களும்‌ கூறப்பட்டுள்ளன. சந்தி-உடன்பாடு; தம்‌ 
மீன்‌ வேறு ஆக்கல்‌: பேதம்‌. படையெடுத்து ஓறுத்தல்‌-தண்டம்‌. 

474. 22௮ நூப்புறுதல்‌ - அறிவு முஇர்தல்‌. சிலத்தில்‌ முப்புறுதல்‌ - ஓழுக்‌ 
கத்தில்‌ 2 லத்தில்‌ முப்புறுதல்‌ - வயது முதிர்தல்‌. அன்பின்‌ நிறைப 
வர்‌சான்றோர்கள்‌; **தெடுநீர்‌ மறவி மடிதுயில்‌ நான்கும்‌ கெடுநீரார்‌ காமக்‌ 
கலன்‌** என்ற குறளின்‌ கருத்து இப்பாடலில்‌ வந்துள்ளது. நெடுநீர்மை-தாமதம்‌; 
மடிமை - சோம்பல்‌; மறவி - மநஇ, பயப்பதாக - வரும்படி. 

972. நிருபர்கோன்‌ - பாண்டியன்‌, விழைய - விரும்பும்‌ பொருள்‌. விழை 
யாது - விரும்பாமல்‌. நீத்து - விலக்கி, 


மதுரைப்‌ புராணம்‌ ல 163 


மருவிய வேற்றோர்‌ சொற்குப்‌ 
புறம்கொடா வண்ணம்‌ வேட்ப 
வருமொழி உரைத்தும்‌ வானும்‌ 
வையமும்‌ மதிக்க உற்றார்‌. 374 


வாதவூரர்‌ இறையுணர்வு பெறுதல்‌ 
ஊழினில்‌ பெரிய யாவை 
அஃதுஉற வேறா ஒன்று 
சூழினும்‌ முன்னா வந்து 
தோன்றும்‌என்று உயர்நூல்‌ சொல்லச்‌ 
சூழ்வுறா தவர்க்கு நாலாம்‌ 
சத்தினி பாதம்‌ தோன்ற 
வீழ்வுறும்‌ உயிரை நோக்கி 
மிகவும்நொந்து இதனை ஓர்ந்தார்‌. 275 


நிலையிலா ஆக்கை செல்வம்‌ 
இளமையை நிலைஎன்று எண்ணி 
அலைகுவது என்கொண்டு ? அந்தோ ! 
யானும்‌இவ்‌ அழியும்‌ வாழ்வில்‌ 
குலவிவை திடுவென்‌ கொல்லோ 
கோதறும்‌ ஈசன்‌ பாதத்து 
இலகிஇன்‌ புறுவென்‌ என்னா 
வெறுத்தனர்‌ இகத்தின்‌ போகம்‌. 376 


ஞானதே சிகன்‌என்று எய்தும்‌ 
எனத்தினம்‌ கோயில்‌ நண்ணிக்‌ 

கூனல்‌௮ம்‌ பிறைசேர்‌ சென்னிக்‌ 
கூத்தனை வழிபட்டு ஏத்தி 


975. ஊழிற்பெருவலி யாவள மற்றொன்று குழினும்‌ தான்‌ முந்துறும்‌' 
என்ற குறள்‌ முன்‌ இரண்டடிகளில்‌ இடம்பெற்றுள்ளது. சொல்ல-சொல்லியதை. 
சூழ்வுறாதவர்‌ - அந்த முயற்சியில்‌ ஈடுபடாதவர்‌, வீழ்வுறும்‌ உயிர்‌ - அழிந்து 
போகும்‌ உயிர்‌. 

276. நிலையிலா ஆக்கை, நிலையிலா செல்வம்‌, நிலையிலா இளமை என்று 
கூட்டுக. ஆக்கை - உடம்பு. அலைஞமுஙது என்‌ கொண்டு - அலலவநு ஏன்‌? 
குலவிவைகிடுிவென்‌ கொல்லோ - பொருந்தி வாழ்வேனோ? ஈசன்‌ பாதத்து - 


இறைவன்‌ திருவடிகளில்‌, 


164 வானர வீர 


மாநிலத்து அரசன்‌ செய்தி 
மனத்திடைச்‌ செயீர்த்தோர்‌ ஆகி 
ஈனமில்‌ புறத்துச்‌ செய்துஆங்‌ 
கிருந்தனர்‌ இருக்கும்‌ நாளில்‌, 277 


பாண்டியன்‌ குதிரை கொண்டுவா என்றமை 


* சங்குஅகடு உளைந்து வாய்த்த 
தண்முத்தம்‌ இமையா நின்ற 
பொங்கொலி பரவும்‌ வேலைப்‌ 
_புறத்தினில்‌ பாரியின்‌ பொம்மல்‌ 
தங்கின மாற்று ' கென்ன 
மாறன்முன்‌ மற்றோர்‌ சாற்ற 
“அுங்குதுவை கொடுவா” என்ன 
அமைச்சர்மாட்டு அரசன்‌ சொன்னான்‌. 378 


இறைவன்‌ குருவடிவாக எழுந்தருளல்‌ 
பணித்தன புரிவேன்‌ என்ன 
இசைத்தலும்‌ பரிவு கூர்த்து 
கணக்கறு செம்பொன்‌ நல்கிக்‌ 
காவலன்‌ ஏவ மேலாம்‌ 
தணத்தினர்‌ குணபாற்‌ சென்றார்‌. 
இதுதிற்கக்‌ குழவித்‌ இங்கள்‌ 
தணப்புதா வேணி அண்ணல்‌ 
புரிந்தமை சாற்ற லுற்றாம்‌. 379 


கன்‌ - ஆசிரியன்‌. என்று எய்தும்‌ - என்றைக்குக்‌ கடைப்‌ 
இறைவன்‌. மாதிலத்து அரசன்‌ செய்தி - பாண்டியனது காரி 
ததிடைச்‌ செயிர்த்தோர்‌ ஆ௫ - மனத்தால்‌ வெறுத்து. புறத்துச்‌ 
செய்து - வெளிக்குச்‌ செய்து கொண்டு. 

9 அழ உனைத்து வாய்த்த - சங்குகள்‌ வயிறு வருந்திச்‌ சொரிந்த. 
தின்ற - ஓனி விரிக்கன்ற, வேலைப்‌ புறத்தினில்‌ - கடல்‌ அருகே. 
பாம்மல்‌ தங்னெ - குதிரைக்‌ கூட்டம்‌ உள்ளன. மாற்றுக என்ன - 
்‌ மாறன்‌ முன்‌ - பாண்டியனிடம்‌. சாற்ற - சொல்லிய 
ஙுக்துதிரைகளை வாங்கிக்‌ கொண்டு வா என்று. 


டம்‌, 
£ - ஏவியபடி. இசைத்தலும்‌ - மணிவாசகர்‌ கூறியவுடன்‌. 
2 டியன்‌ அனுப்பியதால்‌. மேலாம்‌ குணத்தினர்‌ - மணிவாச 
கர்‌. குணபால்‌ - கிழக்கு, அண்ணல்‌ - சிவபெருமான்‌. புரிந்தமை - செய்த 


செயலை. தணப்புறா - நீங்காத. வேணி - சடை, 


மதுரைப்‌ புராணம்‌ 165 


மயில்‌எருத்து உறமும்‌ மேனி 
மாயவன்‌ மலரோன்‌ பாச 
இயல்கெட முருக்கும்‌ மூர்த்தி 
ஏழைபங் காளன்‌ எந்தை 
கயிலைவாழ்‌ ஈசன்‌ இன்னோர்க்கு 
அருள்வது கருதித்‌ தற்சூழ்‌ 
நயன்‌ உறு கணங்கள்‌ தம்மை 
மனித்தரின்‌ நணுக ஏவி. 380 
அங்குநின்று எழுந்து ஞான 
குருஎன ஆகிப்‌ போந்து 
பங்கய வாவி கூழும்‌ 
பெருந்துறை புகுந்து பாங்கர்த்‌ 
தங்கிய சோலை நாப்பண்‌ 
குருந்தடி சார்ந்து தொண்டர்‌ 
துங்கஆ கமநூல்‌ கேட்பச்‌ 


சொல்லிவீற்‌ றிருந்தான்‌ மன்னோ. 381 


ஆகம ஓசையை வாதவூரர்‌ கேட்டல்‌ 


சோமனை அணிந்த நம்பன்‌ 
செயல்‌இது வாக முன்சொல்‌ 
தாமரை மார்பின்‌ வாத 
வூரர்‌ வந்து அவ்ஊர்‌ சார்ந்தார்‌ 
மாமதி வல்ல தொண்டர்‌ 
வழங்கும்‌ஆ கமம்‌ என்று ஓதும்‌ 
நாமமால்‌ ஓதை அன்னோர்‌ 


செவியுற நடந்தது அன்றே, 382 


380. மயில்‌ எருத்து உறமும்‌ மேனி - மயிலின்‌ கழுத்தைப்‌ போன்ற சருநிற 
முடைய இருமேனி; பாச இயல்‌ - பாசத்தின்‌ தன்மை; முருக்கும்‌ - அழிக்கின்ற; 
ஏழை பங்காளன்‌ - ௨.மா தேவியை இடப்பாகம்‌ வைத்தவன்‌; இன்னோர்க்கு - 
மணிவாசகர்க்கு; தற்குழ்‌ - தன்னைச்‌ சூழ்ந்துள்ள; கணங்கள்‌ தம்மை - சிவ 
கணங்களை; மனித்தரின்‌ நணுக - மனிதர்களைப்‌ போல்‌ வரும்படி. 

381. அங்குநின்று - கயிலையில்‌ இருந்து; போந்து-வந்து; பங்கய வாவீ* 
தாமரைக்‌ குளம்‌; பாங்கர்த்தங்யெ - அருகிலுள்ள; சோலை நாப்பண்‌-சோலை 
நடுவில்‌: குருந்தடி - குருந்த மரத்தின்‌ அடியில்‌. 

382. சோமனை - சந்திரனை; நம்பன்‌ - இறைவன்‌; முன்‌ செயல்‌ - முன்பு 
சொல்லப்பட்ட; தாமரை மார்பு-அந்தணர்க்குத்‌ தாமரை மலர்‌ உரியது என்பது 


186 வானர வீர 


வாதவூரர்‌ வினாவும்‌ இறைவன்‌ விடையும்‌ 
ஓதுகின்ற ஒன்றுஒழிஆ யிரவர்‌அவை உற்றவர்க்கு 


நாதனைதெஞ்‌ சினீல்‌உணங்கி மத்திரியார்‌ நயந்து நும்கைத்‌ 
திதறுநூற்‌ பெயர்யாது' செப்புகெனச்‌ 'சவஞான 


டோதம்‌'என உரைத்து௮தற்குப்‌ பொருளும்விருப்‌ 
புறச்சொன்னார்‌. 383 


வாதவரர்‌ உரை 

தண்ணெனும்‌இன்‌ மொழியினொடு தாழ்வடம்வெண்‌ 
ணீற்றுஒளிசேர்‌ 

புண்ணியநல்‌ திருவடிவும்‌ பொற்பினையும்‌ உறநோக்கி 

“அண்ணல்இவ ரேநமைஇங்‌ காட்கொள்ள வந்தனர்‌'என்று 

உள்நிறையும்‌ பேரன்பால்‌ பணிந்தெழுந்துஅங்‌ குரை 
செய்வார்‌. 384 


“மருக்கமழும்‌ குழல்மடவா ரவர்மோக வலைப்பட்டுத்‌ 
திருக்குஅறும்நல்‌ அறிவின்றி இதம்சுகிதம்‌ செய்துஇன்னும்‌ 
கருக்குழியில்‌ வீழாமல்‌ காத்தருள்கை கடன்‌'என்றே 
உருக்கமுடன்‌ “ஆவிபொருள்‌ உடல்மூன்றும்‌ உனது” 

என்றார்‌ 385 


இறைவன்‌ உபதேசம்‌ 

அருட்கடலும்‌ அதற்குஇசைந்தே அருளுதும்‌என்று அடியர்‌ 
அமைத்து 

இருத்திஎனும்‌ திருக்கோயில்‌ எய்திஅரை இரவின்கண்‌ 

பொருத்தமுடன்‌ தென்முகமாய்த்‌ தனியிருப்பப்‌ புனிதமுடன்‌ 

விருப்புறுப சனைஇயற்றி வேதியரும்‌ முன்‌இருந்தார்‌. 286 


மரபு: நாம மால்‌ ஓதை - மிகப்‌ பெரிய ஓலி; அன்னோர்‌ செவியுற - மணிவாசக 
ரின்‌ காது கேட்கும்படி ;நடந்தது - கேட்டது. 

283. ஒன்று ஓழி ஆயிரயிர்‌ அவை - 999 பேர்‌ கொண்ட சபை; நாதனை- 
இறைவனை. மத்‌இரியார்‌ - மணிவாசகர்‌. நும்கை - நுமது கையிலுள்ள, சிவ 
ஞான போதம்‌ என உரைத்து - இந்நூல்‌ சிவஞான போதம்‌ என்று கூறி. 

381. தாழ்வடம்‌ - உருத்திராட்ச மணி மாலை, பொற்பு - அழகு. உற 
நோக்க - நன்கு நோக்க, 

385. மரு - மணம்‌. மடவார்‌ அவர்‌ - பெண்கள்‌. இருக்கு - கேடு. இதம்‌ 
சதம்‌ - நன்மை இமை. கருக்குழி - பிறவி 

389. அருட்கடல்‌- இறைவன்‌. அடியர்‌ அமைத்து இருத்தி எனும்‌ கோயில்‌- 
அடியவர்‌ கட்டி இதில்‌ இருப்பாயாக என்று (இறைவனை) வைத்த கோயில்‌, 
வேதியர்‌ - மணிவாசகர்‌, 


மதுரைப்‌ புராணம்‌ 167 


மீனம்‌எனப்‌ பார்த்துஆமை எனநினைந்து விறற்கோழி 
தான்ளனவே அருச்சித்துச்‌ சடத்துவரும்‌ தொடக்கு அகற்றி 
ஞானமது சிவத்தினிடை நண்ணும்வகை அருள்கூர்ந்து 

தேன்‌இமிர்கா மரைத்தாரார்க்கு அஞ்செழுத்தும்‌ செப்பினான்‌. 


387 
அப்பொழுதே பவம்‌அகன்று பசுகரணம்‌ ஆனவெல்லாம்‌ 
செப்புவெ கரணமதாய்த்‌ திகழஎழுந்து “அடியேன்‌ தன்‌ 
பொய்ப்பிறவி தனைஓழிக்கப்‌ புண்ணியநின்‌ திருப்பாதம்‌ 
இப்புவியி னிடைத்தோய வருவதே” எனக்கசிந்தார்‌. 388 


இறைவன்‌ உரை 

அண்டர்கள்பூ மழைபொழிந்தார்‌ அருக்கனும்8ழ்க்‌ கடல்‌ 
தோன்றத்‌ 
தொண்டருடன்‌ வேறிருந்து சொல்லுவான்‌ 'எம்கருணை 
கொண்டுவினை புரிந்துபல உடல்‌எடுத்து யாம்கொடுப்ப 


மண்டுறுபோ கம்பொசித்துச்‌ சுபாசுபங்கள்‌ மருவினையால்‌' 
9809 


'மெய்யுறஎப்‌ பொழுதும்‌ உனை என்னில்‌ வைத்து 
வேறாகாது என்னிடத்தில்‌ மேவு வாய்‌'என்று 

அயன்‌ உரை செயப்பருகு வார்போல்‌ நோக்கி 
அடிவணங்கி அழியாத பதம்தந்‌ தாய்க்குச்‌ 


387. மீனம்‌ எனப்பார்த்து - மீனானது தன்‌ முட்டைகளை இடைவீடாது 
பார்ப்பதுபோல்‌ பார்த்து; ஆமை என நினைந்து - ஆமை உறுப்புக்களைச்‌ 
செயல்‌ படாமல்‌ உள்ளடக்குவது போல்‌ மனத்தை அடக்க நினைத்து, கோழி 
என அருச்சித்து - இடைப்பன அனைத்தும்‌ தனக்கெனக்‌ கொள்ளாமல்‌ குஞ்சு 
கட்கே தருவது போள்‌, அனைத்தும்‌ இறைவனுக்கே சமர்ப்பித்து; தேன்‌ இமிர்‌ 
தாமரைத்‌ தாரார்‌ - மணிவாசகர்‌; ஆமை என நினைந்து என்பதனுடன்‌ **காமரு 
வும்‌ புனல்‌ கரையில்‌ சர உயிர்த்துச்‌ சேய்மை உறும்‌ ஆமை தன்‌ பார்ப்பைக்‌ 
கருதின்‌ அன்றி அது வளராதே'' என்ற தணிகைக்‌ கலம்பக அடிகளை இணைத்துப்‌ 
பார்க்கலாம்‌. 

988. பவம்‌ - பாவம்‌. 
சிவசுரணமதாய்‌ - சிவசுரணங்களாகி, கரணம்‌ - மனம்‌ முதலியன. 

389. அருக்கன்‌ - சூரியன்‌. தொண்டர்‌ - மணிவாசகர்‌; பொரித்து - அனுப 
வித்து; சுபாசுபங்கள்‌ - இன்ப துன்பங்கள்‌, 

320, மெய்யுற - உண்மையாக. அய்யன்‌ - இறைவன்‌; தந்தாய்க்கு - தந்த 
கனக்கு; வைப்பம்‌ - நின்பால்‌ வைப்பேன்‌, ஆதுலர்‌ - எளியவர்‌, 


பசுகுரணம்‌ - உயிருக்கு உரிய சரணங்கள்‌ எல்லாம்‌. 


108 வானர வீர 


செய்யுறுகைம்‌ மாறுஉண்டே அதற்குஓப்‌ பென்று 
சேர்வதண்டேல்‌ செயல்‌ஆகும்‌' என்னச்‌ செப்பிக்‌ 

பற அளக்க வைப்பம்நுந்தம்‌ பணக்கும்‌ நின்பால்‌ 
கருதிவரும்‌ அ.தலர்க்கும்‌ அளிக்க” என்‌ றார்‌. 390 


வாதவரர்‌ செயலைப்‌ பாண்டியன்‌ அறிதல்‌ 


தம்பெருமான்‌ சொன்னபடி செய்து வைக 
வினையமெலாம்‌ அரசன்பால்‌ ஒற்றர்‌ சாற்ற 
நிம்பனும்‌அந்‌ நிலைச்செந்துஓர்‌ முடங்கல்‌ தீட்டி 
திற்கும்‌உ ழை யரைதோக்க *நீர்போய்‌ ஈந்து 
பைம்புனல்போல்‌ எம்பொருளைப்‌ பாவிப்‌ பானைப்‌ 
பற்றிஇ௨ண்‌ கொடுவருக' என்ன ஓத 
வெம்பியவர்‌ ஆங்கெய்‌தி ஓலை நீட்ட 
மெய்த்தொண்டர்‌ சவன்தாளில்‌ மேவீச்‌ சென்றார்‌. 
291 


இறைவன்‌ ஆறுதல்‌ மொழி 
“இன்றுவா னரவீர மதுரைக்கு எய்தி 
இருந்துபரி தனைவருவித்து ஈதும்‌ நீபோய்‌ 
மன்ற, விமலம்‌ வரும்‌என்று ஓது 
மன்னனுக்கு” என்று உரைசெய்ய மலர்ந்தார்‌ நெஞ்சம்‌ 
அன்றுசிவன்‌ எழுந்துவான்‌ வழிய தாக 
அம்புலியூர்‌ நிகர்‌ஆய புலியூர்க்கு ஏகக்‌ 
கொன்றைமுடித்‌ தவன்சேறல்‌ கண்டு நெஞ்சம்‌ 
குழைந்துபராய்‌ வழிஇஉரும்‌ கூடச்சொன்னார்‌. 392 


992. தம்பெருமான்‌ - இறைவன்‌, வினையம்‌ - நடந்தவை, அரசன்‌ பால்‌ - 
பாண்டியனிடம்‌; நிம்பன்‌ - பாண்டியன்‌; முடங்கல்‌ - கடிதம்‌; நட்டி - எழுதி . 
உழையர்‌ - ஏவலர்‌? ee போல்‌ - நீரைப்போல்‌; பாலவிப்பான்‌ - செலவு செய்த 
வன்‌; மணிவாசகர்‌: லெம்பியவர்‌ - ஏவலர்‌; மெய்த்தொண்டர்‌ - மணிவாசகர்‌. 

392, பரி - குதிரை. வருவித்து - வரவழைத்து. ஈதும்‌- தருவோம்‌. 
ஆவணி முலம்‌ வரும்‌ - அவணி மாதம்‌ மூல நாளில்‌ வரும்‌. நெஞ்சம்‌ மலர்ந்தார்‌- 
மனம்‌ மூழ்த்தார்‌. அம்புலீயூர்‌ - அழயெ சிதம்பரம்‌. கொன்றை முடித்தவன்‌ 
இறைவன்‌. பராய்‌ - வணங்‌, இவரும்‌ - மணீவாசகரும்‌, 


மதுரைப்‌ புராணம்‌ 199 


இறைவனுடன்‌ மணிவாசகர்‌ வானர மதுரை அடைதல்‌ 
கானமும்‌ கழனியும்‌ கடந்து வல்லைபோய்‌ 

வானர மதுரையின்‌ அருகு வந்துழித்‌ 

தேன்‌அலர்‌ கொன்றையன்‌ செல்வன்‌ முந்துசென்று 
ஆனதோர்‌ இலிங்கத்தின்‌ அமர்திட்‌ டான்‌அரோ. 293 


வையைநதி 

கன்னலும்‌ பலவும்நீள்‌ கமுகும்‌ வாழையும்‌ 

செந்நெலும்‌ சூதமும்‌ சேர்ந்த தண்பணை 

இன்னிசை அளிமுரல்‌ இணர்கொள்‌ காஓரீஇத்‌, 

தந்நிகர்‌ இல்லவர்‌ வையை சார்ந்தனர்‌. 394 
சந்தமும்‌ மலர்களும்‌ சங்கும்‌ முத்தமும்‌ 

உந்தியே இரைகரை யுற்று மீளுவ 

நந்தல்‌இல்‌ கையுறை கொடுத்து, நம்பியை 

“வந்திடு' கெனக்கரத்து அழைத்தல்‌ மானுமே. 395 
ஆயநீர்‌ வையையின்‌ ஆடி வைகுழி, 

மேயினர்‌ அடியார்கள்‌. அவர்க்கு மேதகத்‌ 

தூயவாம்‌ இறப்பளித்து, அவர்கள்‌ சூழ்வர 

ஏயதோர்‌ சந்திரத்‌ தடத்தில்‌ எய்தினார்‌. 296 


393. வந்துழி - வந்தபோது. செல்வன்‌ - இறைவன்‌. 
சூதம்‌- மாமரம்‌, பணை - வயல்‌, அளிமுரல்‌- 


294. கன்னல்‌ - கரும்பு, 
காஓரீஇ - சோலைகளை நீங்கி. 


வண்டுகள்‌ பாடுகின்ற. இணர்‌ - பூங்கொத்து. 
தந்நிகர்‌ இல்லவர்‌ - இறைவனும்‌ மணிவாசகரும்‌. 

395. சந்தம்‌ - சந்தனம்‌, உந்தி - தள்ளி. இரை - அலைகள்‌. கையுறை- 
காணிக்கை, நம்பியை - மணிவாசகரை. வந்திடுகென - வருக வருச என்று, 
கரத்து அழைத்தல்‌ மானும்‌ - கையால்‌ அழைப்பதைப்‌ போன்றன. வையை நதி 
யின்‌ அலைகள்‌ சந்தனம்‌ முதலியவற்றை வீசிக்‌ கரையைத்‌ தொட்டு மீளுவது, 
காணிக்கை செலுத்தி நம்பியை வருக எனக்‌ கையால்‌ அழைப்பதைப்‌ போன்றி 
ருந்தது. 

396.. ஆடி வைகுழி - நீராடியிருந்த பொழுது; அடியார்கள்‌ மேயினர்‌ 
என்க; மேயினர்‌ - அடைந்தனர்‌; சந்திரத்தடம்‌ - சந்திர தீர்த்தம்‌, 


770 வானர வீர 


கஞ்சநாள்‌ மலர்மிசைக்‌ கவின்கொண்டு ஓங்குபால்‌ 
அஞ்சம்வீற்‌ நிருப்பது தடம்‌என்‌ ஆயிழை, 

வஞ்சம்‌இல்‌ மந்திரி அயில வள்ளத்தில்‌ 

எஞ்சல்‌இல்‌ அமுதம்வைத்து ஏந்தல்‌ போலுமே! 297 
செய்யதா மரைமலர்‌ அருகு தேம்பொதி 

ஐயைபைங்‌ குவளைபூத்‌ திடுவது அம்கலுழ்‌ 

பையுடைப்‌ பாம்பணி பரனும்‌ பாங்குறை 

தையலும்‌ விளங்கிடும்‌ தன்மை போலுமே! 398 


ஆலயம்‌ அடைதல்‌ 


ஆயதோர்‌ தடத்தினில்‌ ஆடி, நீற்றொடு 
தரயகண்‌ டிகை௮ணிந்து, அன்று சூரன்முன்‌ 
நேயவிச்‌ சுவஉரு வெடுத்து நின்றிடும்‌ 


சேயென உயரிய இகரிக்கு ஏகினார்‌ 299 
இறைவனைப்‌ போற்றுதல்‌ 

போகுயர்‌ கோபரம்‌ வணங்கி உட்புகுந்து, = 
ஆகம விதிப்படி உழுவல்‌ அன்பொடு 

சோகம தகற்றிடும்‌ சோம நாதனைப்‌ 

பாகம்வாழ்‌ உமையீனைப்‌ பணிந்து வேண்டுவார்‌. 400 


397. கஞ்சநான்‌ மலர்‌ - தாமரையின்‌ புதிய மலர்‌; கவின்‌ - அழகு; பால்‌ 
அஞ்சம்‌ - வெள்ளை அன்னம்‌; தடம்‌என்‌ ஆயிழை - பொய்கை ஆகிய பெண்‌; 
மந்‌இரி அயில - மணிவாசகர்‌ உண்ணுவதற்கு; வள்ளத்தில்‌ - வட்டிலில்‌; தாமரை 
யில்‌ அன்னம்‌ வீற்றிருப்பது மணிவாசகர்‌ அருத்துவதற்காகப்‌ பொய்கை என்னும்‌ 
பெண்‌ வட்டிலில்‌ அமுதம்‌ ஏந்துவது போல்‌ இருந்தது. 

398, தாமரை அருகு குவளை மலர்வது சிவனும்‌ பார்வதியும்‌ கூடியிருப்பது 
போல்‌ தோன்றும்‌. தாமரையின்‌ செந்நிறம்‌ சிவனுக்கும்‌ குவளையின்‌ கருமை 

உமைக்கும்‌ உவமை. தேம்போதஇ - தேன்‌ பொதிந்த; ஐய - அழகிய; அம்கலுழ்‌- 
அழகு மிக்க; யை - படம்‌; தையல்‌ - உமை, 

399. கண்டிகை - உருந்தராட்சமணி; சிகரி - கோபுரம்‌; சூரபதுமன்‌ முன்பு 
முருகன்‌ எடுத்த விசுவரூபம்‌ போல்‌ உயர்ந்து தோன்றுவது சிகரி என்சு; சேய்‌ - 
முருகன்‌. 

400. பாசும்வாழ்‌ - சிவன்‌ இடப்பாகம்‌ வாழ்கின்ற; சோமநாதன்‌ - இறை 
வன்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 171 


'பொருட்படுத்து என்னுழைப்‌ புகுந்து போதம்‌ஈந்து, 
.ருட்படு சகட்டினில்‌ உழலும்‌ சென்மமாம்‌ 

- மருட்கெடுத்து ஆண்டனை! வரத! நின்னுடை 

அருட்பெரும்‌ பெருமைக்குஓர்‌ அளவுண்‌ டாகுமோ? 401 
“வாம்பரி ஆவணி மதியின்‌ எய்துறும்‌ 

வேம்ப!என்று உரைத்துயான்‌ மேவு கின்றனென்‌. 
காம்புஉறழ்‌ தோள்‌ உமை கணவ! அற்றைநாள்‌ 

ஏம்பலில்‌ புரவிஈந்து என்னைக்‌ காத்தியால்‌!' 402 


இறைவன்‌ உருவிலியாய்‌ உரைத்தது 

என்றசொல்‌ இருச்செவிக்கு ஏறும்‌ முன்னமே 

மன்றினில்‌ உறைகுவான்‌ வான வாக்கினால்‌, 

“இன்றுநீ போதி! யாம்‌ புரவி ஈதும்வேறு 

ஒன்றும்நீ கவலலை!” என்ன ஓதினான்‌. 403 


மணிவாசகரின்‌ பரவசநிலை 

கேட்ட போழ்தினில்‌, அற்புத நீரராய்க்‌ கிளர்ந்த 

வாட்டம்‌ தீர்தர மயிர்ப்புறம்‌ பொடித்திடக்‌ கண்ணீர்‌ 

ஓட்டம்‌ கற்றிட உள்ளம்நெக்‌ குருகிடப்‌ பணிந்தார்‌ 

வீட்டை யேபொருள்‌ எனநினைத்து உலகினை வெறுத்தோர்‌. 
404 


401. பொருட்படுத்து - அடியேனைப்‌ பொருளாக எண்ணி; போதம்‌ - 
ஞானம்‌; உருட்படு சகட்டினில்‌ - சக்கரம்‌ பொருந்திய வண்டி போல; மருள்‌ - 
மயக்கம்‌. 

402. வாம்பரி-வாவுனெ்‌ற குதிரைகள்‌; ஆவணி மதியின்‌ - ஆவணி மாதத்தில்‌; 
எய்‌ துறும்‌ - வந்து சேரும்‌; வேம்ப - பாண்டியனே! காம்பு உறழ்தோள்‌- 
பசிய மூங்கில்‌ போன்ற தோள்களையுடைய; அற்றை நாள்‌ - ஆவணி மூலநாளில்‌; 
ஏம்பல்‌ இல்‌ - சோர்வு இல்லாத; புரவி - குதிரைகள்‌. 

402. செவிக்கு ஏறு முன்னர்‌ - கேட்குமுன்பே. மன்றினில்‌ உறைகுவான்‌ - 
இறைவன்‌; வானவாக்கினால்‌ - அசரீரி வாக்கினால்‌; புரவி ஈதும்‌ - குதிரை தரு 
வோம்‌; கவலலை - வருந்தாதே. 

404. அற்புத நீரராய்‌ - அதிசயப்பட்டவராய்‌; தீர்தர - தீர்தலால்‌; மயிர்ப்‌ 
புறம்‌ பொடித்திட - உடல்‌ புளகமடைய; கண்ணீர்‌ ஓட்டம்‌ கற்றிட - கண்ணீ 
ரான து தொடர்ந்து ஓட; வெறுத்தோர்‌ - மணிவாசகர்‌. 


172 வானர வீர 


மணிவாசகர்‌ மதுரை அடைதல்‌ 


துதிகள்‌ பற்பல கூறினர்‌. தொகையிலா நிதியம்‌ 

பதிகள்‌ சிற்சில நல்கினர்‌. பாண்டியன்‌ உறையும்‌ 

மதுரை எய்துற விடைகொடு வழக்கொடு நடந்தார்‌ 

குதிரை கொள்ளவத்‌ தான்‌அருள்‌ கொண்டிடும்‌ குருசில்‌. 405 


பாண்டியனின்‌ உரை 


பொருவிலா துஉயீர்‌ புரந்திடும்‌ பூவண நாதற்‌ 

பரவி ஏகியே பாண்டியற்‌ காண்டலும்‌, அனையான்‌ 

“புரவி தந்தனை! மந்தணம்‌ புகுந்தன. உனைப்போல்‌ 
நிருப காரியம்‌ செய்பவர்‌ யார்‌?'என நிகழ்த்த, 406 


மணிவாசகர்‌ இறைவன்முன்‌ அடைதல்‌ 


வாத வூரரும்‌ “ஆவணி மூலத்தின்‌ வரும்‌'என்று 

ஓத உள்மகிழ்ந்து அளவளாய்‌ வரிசைகள்‌ உதவ, 

வேத பாரகர்‌ மனையிடை மேவினர்‌. வழிநாள்‌ 

பூத நாயகன்‌ திருமுன்பு போய்‌ஒன்று புகல்வார்‌. 407 


“தொலைவில்‌ லாதகற்பு ஓர்‌ உருக்‌ கொண்டெனத்‌ தோன்றும்‌ 
மலைம கட்குஓரு பங்கினை அளித்தருள்‌ வள்ளால்‌! 
குலவு சர்ப்புவிக்‌ கோவுழைப்‌ புரவிவந்‌ துறும்‌என்று 
இலகு சோமசுந்‌ தரன்திரு மொழிப்படி இசைத்தேன்‌. 408 


405. தொகையிலா - கணக்கில்லாத; நிதியம்‌ பதிகள்‌ - நிதியமும்‌ கிராமங்‌ 
களும்‌; எய்துற - அடைவதற்கு; விடைகொடு - இறைவனிடம்‌ விடைகொண்டு; 
குதிரை கொள்ள வந்தான்‌ - இறைவன்‌! குருசில்‌-மணிவாசகர்‌ 

406. நாதற்‌ பரவி - நாதனை வணங்க; பாண்டியற்‌ காண்டலும்‌ - பாண்டி 
யனைக்‌ கண்டவுடன்‌? அனையான்‌ - பாண்டியன்‌. மந்தணம்‌ - கொட்டில்‌; நிருப 
காரியம்‌ - அரச காரியம்‌; நிகழ்த்த - சொல்ல; அரசன்‌ மாணிக்கவாசகரை நோக்கி 
இகழ்ச்சிக்‌ குறிப்புத்‌ தோன்ற “புரவி தந்தனை மந்தணம்‌ புகுந்தன உனைப்‌ போல்‌ 
திருப காரியம்‌ செய்பவர்‌ யார்‌”” என்று கூறினான்‌. நீ ஏவற்படி புரவி கொணர 
வில்லை என்பது கருத்து. 

407. வாதவூரர்‌ குதிரைகள்‌ ஆவணி மூலநாளில்‌ வரும்‌ என்றார்‌. அவர்‌ 
சொல்லில்‌ நம்பிக்கை கொண்ட அரசன்‌ வரிசைகள்‌ உதவினான்‌: அளவளாய்‌ - 
உரையாடி; வரிசைகள்‌ - பரிசுகள்‌; வேதபாரகர்‌ - மணிவாசகர்‌: பூதநாயகன்‌ - 
இறைவன்‌; இருமுன்பு - சன்னிதியில்‌. 

406. தொலைவில்லாத - அழியாத; மலைமகட்கு - உமையவளுக்கு: புவிச்‌ 
கோவுழை - பாண்டியனிடம்‌, 


மதுரைப்‌ L [ராணம்‌ 113 


இறைவன்‌ வேதியன்போல்‌ வந்து கூறுதல்‌ 

“அம்மொ மித்திறம்‌ பிழையுறா வண்ணம்நீ அருள்வாய்‌! 
செம்ம லே/'எனச்‌ செப்பஓர்‌ வேதியன்‌ போல்வந்து 

எம்முள்‌ வேற்றுமை இன்றுநா மேஅவர்‌. உமக்கும்‌ 
உம்மை நற்கதி யுள்ளது மொழிவது கேண்மோ! 409 


இறைவன்‌ அடையாளம்‌ கூறி மறைதல்‌ 


“அன்ன வன்திருக்‌ கோயிலை அடுத்தமேல்‌ பாலில்‌ 
துன்னும்‌ நம்முடைக்‌ கடம்பும்வெஞ்‌ சூலமும்‌ விடையும்‌' 
என்ன ஓதியே, “பரிகளும்‌ வரும்‌'என இசைத்துத்‌, 

தன்னை நேரிலான்‌ கோயிலிற்‌ சார்ந்தனன்‌; மறைந்தான்‌. 410 


வாதவூரர்‌ அமைதி கூர்ந்திருத்தல்‌ 

சாகை ஆர்மறை மொழிதரு ஞானமே தானாம்‌ 

தோகை பாகனை வணங்கியே மனையிடைத்‌ துன்னி 
வாகை வென்றிவேல்‌ மன்னவன்‌ கருமத்தில்‌ வதிந்தார்‌- 
மோகம்‌ கோபம்வெங்‌ காமம்தீர்‌ வாதவூர்‌ முனிவர்‌. 411 


பாண்டியன்‌ சினம்‌ ' 

பரிகள்‌ எய்தும்‌என்று இசைத்திடும்‌ பகற்குமுற்‌ பகலில்‌ 

ஒருவன்‌ கூறிய குறளைகேட்டு, ஓற்றரால்‌ யாண்டும்‌ 

துருவி வாசிஇன்‌ றாகஅன்‌ னோன்மொழி துணிந்து 

விரைசெய்‌ வேம்பனும்‌ உழையரைப்‌ பார்த்துஓன்று விளம்பும்‌. 
412 


409. வேதியன்‌ போல்‌ வந்து-அந்தணர்‌ போல இறைவன்‌ வந்து. எம்முள்‌ 
சோமேசனாயெ எனக்கும்‌ சோம சுந்தரக்‌ கடவுளுக்கும்‌. வேற்றுமை இன்று - 
பேதம்‌ இல்லை, நாமே அவர்‌ - சோமேசனே-சோம சுந்தரன்‌. உம்மை-மறுமை 
யில்‌, 

410. அன்னவன்‌ திருக்கோயில்‌ - மதுரை சோமசுந்தரக்‌ கடவுளின்‌ சோயில்‌, 
நம்முடைக்‌ சுடம்பும்‌ சூலமும்‌ விடையும்‌ துன்னும்‌ என்று கூட்டுக. துன்னும்‌ - 
பொருந்தியிருக்கும்‌. பரிகளும்‌ - குதிரைகளும்‌, தன்னை நேரிலான்‌-சோமேசன்‌, 

411. சாகைஆர்மறை - சாகைகளோடு கூடிய வேதங்கள்‌, சாகை - வேதப்‌ 
பகுதிகள்‌, மொழிதரு - சொல்லுகின்ற. தோகை பாகன்‌ - சோமேசன்‌. துன்னி- 
சென்று. மன்னவன்‌ சருமத்தில்‌ வதிந்தார்‌-பாண்டியன்‌ காரியங்களைச்‌ செய்து 
கொண்டு இருந்தார்‌. முனிவர்‌-மணிவாசகர்‌. 

412. பகற்கு முற்‌ பகலில்‌ - ஆவணி மூலத்துக்கு முதல்‌ நாள்‌. ஒருவன்‌- 
குறளை கூறுபவன்‌, ஓ.ற்றரால்‌ யாண்டும்‌ துருவி - ஒற்றரைக்‌ கொண்டு எங்கும்‌ 


171 வானர வீர 


வாதவூரரை ஒறுத்தல்‌ 

“வாத தூரனைத்‌ தண்டித்துப்‌ பரிகொள வாங்கும்‌ 

தீதில்‌ பொன்னினை அறவு செய்‌ தளிச்‌'கெனச்‌ செப்பல்‌, 
காது சற்றத்தர்‌ கொண்டுபோய்‌ நுதலினில்‌ கல்வைத்து 
ஏதம்‌ செய்தனர்‌. கலுழ்ந்தனர்‌; அந்தணர்‌ இசைப்பார்‌: 474 


வாதவூரர்‌ முறையீடு 
கருணைக்கு ஒருகொள்‌ கலமே! எம்மோர்‌ 
களைகண்‌ ணே!மேவும்‌ 
எரியீற்‌ கொடியார்‌ இவுளி வாங்குஎன்று 
என்பால்‌ ஈந்திட்ட 
பொருளைத்‌ தருகென்று உலவாப்‌ புன்கண்‌ 
புரிகின்‌ றனர்‌அந்தோ! 
வெருவுற்‌ நனென்‌என்‌ குருவே! பரிதந்து 
என்னை மீட்பாயே! 414 


“மதுரா புரிவாழ்‌ ஈசா! சோம 
புரியின்‌ மன்னுற்ற 
கதிர்‌ஆர்‌ மதியின்‌ கயநோய்‌ தீர்த்த 
கவினிச்‌ செம்மாந்த 
முதிரா முலைபங்‌ நினனே! முறையோ? 
இயல்போ? முதிர்பானு 
எதிரே நிறுவி நுதல்கல்‌ ஏற்ற ்‌ 
இரங்காது இருந்தரே!' 415 


தேடி. வாசி இன்றாக - கதிரைகள்‌ காணப்படாமையால்‌, அன்னோன்‌ மொழி 
நுணிந்து-குதறுனை கூறியவன்‌ சொல்லை நம்பி. விரைசெய்‌ வேம்பன்‌- பாண்டியன்‌. 
உழையரை - ஏவலரை. 

413. பரிகொள - குதிரை வாங்குவதற்கு. வாங்கும்‌-பெற்றுக்‌ கொண்ட. 
காதுசிற்றத்தர்‌ - ஏவலர்‌. துதலினில்‌ கல்‌ வைத்து - நெற்றியில்‌ கல்லை ஏற்றி 
எதம்‌-துன்பம்‌. அத்தணர்‌ கதுழ்த்தனர்‌ இசைப்பார்‌ - மணிவாசகர்‌ அழுது 
சொல்லுவார்‌. 

744. கொள்ககமே - இருப்பிடம்‌. களைகண்‌ - புகலிடம்‌. எரியிற்‌ கொடி 
யார்‌ - நெருப்பீனும்‌ கொடியவர்‌. இவுளி - குதிரை. உலவாப்‌ புன்சுண்‌-ஓயாத 
துன்பம்‌, வெருவுற்றனேன்‌ - அஞ்சினேன்‌. பரிதந்து - குதிரைகளைத்‌ தந்து, 

415. சோமபுரி - வானர மதுரை, மதியின்‌ கயநோய்‌ - சந்திரனின்‌ உடல்‌ 
தேயும்‌ பிணி. தீர்த்த என்ற எச்சம்‌ பங்கினனே என்பதோடு இயையம்‌, சுவினி- 
அழகுற்று. செம்மாந்த - பூரித்த, முதிராமுலை - உமாதேவி, பங்கன்‌ - 
இறைவன்‌. பானு எதிரே நிறுவி - குரியன்‌ எதிரே நிறுத்தி. நுதல்சல்‌ ஏற்ற - 
என்‌ நெற்றியில்‌ கல்லை ஏற்றுவதைக்‌ கண்டும்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 175 


கரியைப்‌ பரி செய்தமை 
அரிய தவம்செய்து உறும்‌ஓர்‌ ஆணின்‌ 
குழவி அழல்கேட்ட 
உரிய தாய்போல்‌ இவ்வாறு இரங்கல்‌ 
உயர்சோ மேசன்தன்‌ 
பெரிய செவியில்‌ கேளா வான்வாழ்‌ 
பிறங்கும்‌ அமரர்க்கூய்‌, 
நரியைப்‌ பரிபோல்‌ செய்கென்று அருள, 
நன்கென்று அவைசெய்தார்‌ 416 
இறைவன்‌ பரிகளுடன்‌ மதுரை வரல்‌ 
கானில்‌ வாழ்நரி பரிக ளாய்‌உறல்‌ 
கண்டு “சேவகர்‌ ஆதிநீர்‌, 
மான அப்பரி ஏறும்‌' என்றுஓரு 
வண்மை ஆரியன்‌ ஆகியே, 
தானும்‌ ஓர்புர வியின்மி சைக்கொடு 
மதுரை மாநகர்‌ சார,அக்‌ 
கோனும்‌ அன்பரை அருக ழைத்துஉயர்‌ 
முகம னும்பல கூறினான்‌. 417 


குதிரைகள்‌ பந்தியில்‌ சேர்த்தல்‌ 
இஞ்சி யின்புறம்‌ எய்த வந்திடும்‌ 
இவுளி யின்திரள்‌ நோக்கியே, 
நெஞ்சுஉ வப்பொடு பந்தி சேர்த்துஉயர்‌ 
கோயில்‌ எய்தினன்‌ நிமலனும்‌ 


416. உறும்‌ - பெற்ற. குழவி-குழந்பத. அழல்‌ - அழுகை, 'கேளா- 
அழுகை. கேளா - கேட்டு, குழவீ அழல்‌ கேட்டதாய்‌ போல்‌ அருள என்று 
கூட்டுக. அமரர்க்கூய்‌ - தேவர்களைக்‌ கூவி அழைத்து. அருள - அருளிச்‌ செய்‌ 
தலும்‌, அவை செய்தார்‌ - தேவர்கள்‌ நரியைக்‌ குதிரைகள்‌ ஆக்கினர்‌. 

417. கானில்‌ - காட்டில்‌; சேவகர்‌ - குதிரைப்‌ பாகர்‌; நீர்‌-தேவர்களாயெ 
நீங்கள்‌; ஏறும்‌ - ஏறுங்கள்‌; ஆரியன்‌ - தலைவன்‌; சார - சார்ந்தபோது; 
அக்கோனும்‌ - பாண்டியனும்‌; அன்பரை - மணிவாசகரை. 

418, இஞ்சியின்‌ புறம்‌ - மதிலின்‌ புறம்‌; இவுளியின்‌ இரள்‌ - குதிரைக்‌ கூட்‌ 
டம்‌: பந்தி - குதிரைகட்டும்‌ இடங்கள்‌, கோயில்‌ - அரண்மனை: நிமலன்‌- 
சோமேசன்‌; பஞ்சவன்‌ விடை கொண்டு - பாண்டியனிடம்‌ விடை பெற்று; சச 
பதியின்‌ நண்ணினன்‌ - சோமபுரியாகய வானர மதுரையை அடைந்தான்‌; 
அன்பர்‌ - மணிவாசகர்‌; மஞ்சுதுஞ்சிய மாடம்‌ - மேகம்‌ தங்கிய. அதாவது வானம்‌ 
அளாலிய மாடவிடு. இரவிமேல்கடல்‌ எய்தினான்‌ - பசல்‌ போய்‌ இரவு வந்தது, 


176 வானர வீர 


பஞ்ச வன்விடை கொண்டு தன்சச 
பதியின்‌ நண்ணினன்‌ அன்பரும்‌ 
மஞ்சு துஞ்சிய மாடம்‌ எய்தினர்‌ 
இரவி மேல்கடல்‌ மன்னினான்‌ 418 


பரி ஈரியானதால்‌ மீண்டும்‌ மணிவாசகரை ஒறுத்தலும்‌ 
வையையின்‌ கரை உடைதலும்‌ 
இரவி னிற்பரி நரிகள்‌ ஆதின 
எயில்க டந்துவ னம்புக 
அரசன்‌ அன்பரை நலிவு செய்ய ௮ 
தற்குஇ ரங்கிஎம்‌ ஈசனும்‌ 
“வருக வையையீன்‌ நீர்‌'எ னக்கரை 
புரள வந்திட, மன்னர்கோன்‌ 
“உரவு நீரை௮ டைத்தும்‌' என்றுஉயர்‌ 
குடிஞை யின்கரை உற்றனன்‌ 419 


இறைவன்‌ பிரம்படி படுதல்‌ 
குடிகள்‌ யாவும்வ ரைத்துஇ வற்குஇது 
என்று பற்பல கூறுசெய்து, 
அடைமின்‌ என்னஜர்‌ பிட்டு விற்றிடும்‌ 
வந்தி யானவள்‌ ஆளதாய்‌ 
விடையின்‌ அண்ணல்பு குந்து வேலைசெ 
யாது வேந்தரின்‌ வைகவே, 
வடுவில்‌ மேனியில்‌ வேத்தி ரங்கொடு 
மாறன்‌ வன்பொடு வீசினான்‌. 420 


419, எயில்‌ - மதில்‌; அன்பரை - மணிவாசகரை; நலிவு செய்ய-தண்டிக்க; 
அடைத்தும்‌ - அடைப்போம்‌; குடிஞை - ஆறு. 

420. வரைந்து - அளவு செய்து; இவற்கு இது - இவனுக்கு இந்த அளவு; 
கூறு - பிரிவு; அடைமின்‌ - கரையை அடையுங்கள்‌; வந்தி - ஓரு கிழவி; ஆள 
தாய்‌ - கூலியாளாக; விடையின்‌ அண்ணல்‌- இறைவன்‌; வேந்தரின்‌-அரசர்போல்‌, 
வைக - இருக்க; வடுவில்‌ - குற்றமில்லாத: வேத்திரம்‌- பிரம்பு; மாறன்‌. 
பாண்டியன்‌; வன்போடு - வன்மையுடன்‌. 


277 


மதுரைப்‌ புராணம்‌ 


இறைவன்‌ உருவிலியாய்‌ உரைத்தமை 
மட்டி லாதச ராச ரங்களின்‌ 
மழுவ லான்‌அருள்‌ மெய்‌அடி 
பட்ட போது,அயன்‌ அறிவு நாமுடி. 
பதிய ஏற்றிஓர்‌ கூடைமண்‌ 
கொட்டி, “நற்பொருள்‌ என்று நின்பொருள்‌ 
கொண்ட ஸனம்‌எம தன்பரை 
விட்டொ மிந்திடு' கெனம றைந்துவி 
சும்பின்‌ வாணியின்‌ ஏகினான்‌. 421 


அரசன்‌ பிழை உணர்ந்து மணிவாசகரை வேண்டுதல்‌ 


இனைய வாசகம்‌ அரசு தன்செவி 
ஏற வேபயம்‌ ஏறியே, 
நனைபி லிற்றிய கொன்றை சூடிய 
நாத னார்‌அருள்‌ போதனார்‌ 
முனம்‌௮ டைந்து,ப ணிந்தெ முந்து'அறி 
யாதுஇ ழைத்திடும்‌ மூரிவெவ்‌ 
வினைம னம்கொளல்‌ | அரச செய்கஇஞ்‌ 
ஞாலம்‌ ! என்றுவி ளம்பினான்‌. 422 


மணிவாசகர்‌ அமைச்சுப்பதவி துறந்து பெருந்துறை 
அடைதல்‌ 
வேண்டலென்‌ ஒன்றும்‌, வென்றிப்‌ 
பெருந்துறை மேவும்‌ வண்ணம்‌ 
ஆண்டுஎனை ஏவு கென்ன 
அரசனும்‌ நொந்தா னாகப்‌, 


421. சர அசரங்கள்‌ - தாமர ஐங்கமங்கள்‌. மழுவலான்‌ அருள்‌ மெய்‌ 
அடி - இறைவன்‌ அருள்‌ மேனியில்‌ பட்ட அடி. அயன்‌ அறிவுறாமுடி பதிய - 
பிரமனாலும்‌ அறிய முடியாத தலையில்‌ பதியும்படி. ஓர்‌ கூடைமண்‌ ஏற்றிக்‌ 
கொட்டி - ஒரு கூடை மண்ணை ஏற்றி*கரையில்‌ கொட்டி. விசும்பின்‌ வாணியின்‌- 
அசரீரி வாக்கினால்‌. விட்டொழிந்‌திடுகென - விட்டு விடுக என்று கூறி, 

422. அரசு-பாண்டியன்‌. தனைபிலிற்றிய-தேன்‌ சொரிகின்ற, நாதனார்‌- 
இறைவன்‌. போதனார்‌ - மணிவாசகர்‌. மூரிவெவ்வினை - வலியதீவினை, மனம்‌ 
கொளல்‌ - மனத்தில்‌ கொள்ளாதீர்கள்‌. 


178 வானர வீர 


பாண்டியன்‌ விடைகொண்டு ஏப்‌ 
பரமனைப்‌ பணிந்து போற்றிப்‌ 
பூண்டஅதந்‌ நகரை நீங்கிப்‌ 
பெருந்துறை நகரம்‌ புக்கான்‌. 423 


வரவுபார்த்‌ திருந்த வண்ணம்‌ 
பரமனை ௨ணங்கி அன்பின்‌ 
பரவினர்‌ இனைய நாள்கள்‌ 
சிலசெலப்‌ பரமன்‌ ஓர்நாள்‌, 
“கருமம்‌உண்டு இருத்தி” என்னக்‌ 
கரந்தனன்‌ அடியா ரோடும்‌. 
அரனது செயலை உன்னி 
இரங்கி௮ங்கு உறைந்து சின்னாள்‌. 424 


தில்லையில்‌ உமாபதி அடி சேர்தல்‌ 


உத்தர கோச மங்கை 
யூர்முதல்‌ தலங்கள்‌ எல்லாம்‌ 
அத்தனைக்‌ கண்டு போற்றி, 
அம்பல மதனில்‌ புக்குப்‌, 
புத்தரை வாதில்‌ வென்று, 
கருப்புர விளக்கந்‌ தன்னை 
ஒத்துஉடல்‌ கரையத்‌ தில்லை 
உமாபதி அடிக்கழ்ச்‌ சார்ந்தார்‌. தீதத்‌ 


8232. ஆண்டு - அல்வீடத்துக்கு, ஏவுகென்ன - அனுப்புங்கள்‌ என்று கூற, 
தொத்தானாக - அவர்‌ பிரிவுக்கு வருந்‌இனனாசு; பாண்டியன்‌ விடை -கொண்டு - 
பாண்டியனது இசைவு பெற்று பரமனை - இறைவனை 2 

424. பரவின இனைய நாள்கள்‌ சலசெல - இப்படியே சல 
நாள்கள்‌ சென்ற பிறது. ர்‌ - இறைவன்‌. கருமம்‌ உண்டு இருத்தி என்ன- 
உனக்கு இல்‌ 2 ம்‌ ஆதலால்‌ இன்னும்‌ சிலநாள்‌ 
இருப்பாயாக என்று கூறி. கரந்தனன்‌-மறைந்தான்‌. அங்குச்‌ சின்னாள்‌ உறைந்து 
என்று கூட்டுக. 

425, அத்தனை - இறைவனை. அம்பலம்‌ - சிதம்பரம்‌, கருப்புர விளக்கம்‌ 
கரைவதுபோல்‌ உடல்‌ தானே கரைந்து இறைவன்‌ அடி சேர்ந்தார்‌ என்க, 


மதுரைப்‌ புராணம்‌ ்‌ 779 


நூற்பயன்‌ 
இனையநற்‌ காதை யாவர்‌ 
இயம்பினர்‌, இனிதென்‌ றோர்கள்‌, 
கனை திரை சுருட்டும்‌ தெண்ணீர்க்‌ 
கடலுடுத்து ஓங்கும்‌ பாரில்‌ 
மனம்‌உ.வப்‌ புறவே வாழ்ந்து, 
சுவர்க்கத்தின்‌ வதிந்து, பின்னர்ப்‌ 
புனைதரு கங்கை வேணிப்‌ 
புனிதன்‌ வாழ்‌ கயிலை சேர்வார்‌. 426 


ஏழாவது வாதவூரடிகள்‌ பூசைசெய்த சருக்கம்‌ முற்றும்‌, 
சருக்கச்‌ சுருக்கம்‌ 


8. ஆனந்தன்‌ முத்தி பெற்ற சருக்கம்‌ 

காஞ்சிபுரத்தில்‌ ஆனந்தன்‌ என ஒரு மறையோன்‌ இருந்‌ 
தான்‌. அவன்‌ மனைவி சுந்தரி. பேரழகி, இருவரும்‌ சிவராத்திரி 
விரதம்‌ மேற்கொண்டனர்‌. ஓரு வீரதத்தின்போது இரவில்‌ 
ஆனந்தன்‌ காமநோய்‌ கொண்டு சுந்தரியுடன்‌ கூடினான்‌. 
அதனால்‌ அவர்களைக்‌ குட்டநோய்‌ பற்றியது. 


நோய்‌ தீர்வதற்காகப்‌ புண்ணியநதிகள்‌ ஆடிக்கொண்டு 
தில்லைநகர்‌ வந்தனர்‌, அங்கு உரோமச முனிவர்‌ அறிவுரைப்‌ 
படி சோமபுரி அடைந்து, சந்திர தடத்தில்‌ நீராடி இறைவனை 
வழிபட்டு தோய்தீர்ந்தனர்‌. 


பின்பு அங்கேயே தங்கித்‌ தவம்‌ செய்து உடலைவிட்டு 
ஞான வானில்‌ பகல்தீபம்‌ போல்‌ பொருந்தி இன்பம்‌ உற்றனர்‌. 
எட்டாவது ஆனந்தன்‌ முத்தி பெற்ற சருக்கம்‌ 
வாயுவின்‌ உரை 
பிருகு முனியே! விண்‌அமரர்‌ 
சித்தர்‌ பிறைவாள்‌ எயிற்றுஅசுரர்‌ 
மருமென்‌ மலர்தரய்‌ வீழ்ந்திறைஞ்சிக்‌ 
குடர்தம்‌ பட்டுவலம்‌ வந்துஆங்கு 
426. கனைதிரை முதல்‌ ஓங்கும்‌ வரை பாருக்கு அடைகள்‌, பாரில்‌-உலூல்‌ . 


வதிந்து - வாழ்ந்து, 


180 வானர வீர 


அரிய மறையால்‌ துதிகூறி 
வரம்பெற்று அகன்றார்‌ அளவில்லோர்‌ 
பெருகும்‌ அவரை உரைக்கரிதாம்‌. 
பேசு நின்றேன்‌ ஒருகதைகேள்‌. 427 


அனந்தன்‌ 
அடியிற்‌ பழுத்த பலாக்கனியை 
அழகார்‌ இளங்கன்‌ நினைத்தேடிப்‌ 
படரும்‌ எருமை மிதித்துஉழக்க, 
இழிதேன்‌ ஆலி பாய்பணைகுழ்‌ 
நெடிய காஞ்சி வளம்பதியின்‌ 
மறையோன்‌ ஒருவன்‌; நிகர்‌அகன்ற 
வடிவோன்‌; விஞ்சைத்‌ துறைபோய 
மதியோன்‌; பெயர்‌ஆ னந்தன்‌என்போன்‌. 428 


சுந்தரியின்‌ அழகு - கூந்தல்‌ 

கடைகு மன்று கவர்வின்றி யேமணம்‌ 

உடைய ஆகிய கந்தமெல்‌ ஓதிதான்‌, 

தடம்நி றைந்திடும்‌ சைவல மும்புகல்‌ 

நெடிய கூந்தற்‌ கமுகும்‌ நிகர்க்குமே! 429 


நுதலும்‌ செவியும்‌ 
இிரள்்‌9 ரம்கரி மத்தகம்‌ செப்புமூ 

விரல்‌௮ கன்று திகழ்ந்திடு மென்னுதல்‌, 

முரியும்‌ பாதி மதிமுக மாமதியே 

மருவும்‌ அம்செவி வள்ளையை நேருமே | 430 


427. பிறைவான்‌ எயிற்று - பிறைமதி போன்று ஒளியுடைய பற்களை 
வுடைய, மரு* மணம்‌. குடத்தம்பட்டு - மண்டியிட்டு; உரைக்க அரிதாம்‌. 
சொல்வதற்கு இயலாது. 

428. உழக்க - நசுக்க. இழிதேன்‌ ஆல்‌ - ஓழுகுன்ற தேன்‌ துளிகள்‌. 
பணை - வயல்‌. நிகர்‌ அகன்ற வடிவோன்‌ - மிக்க அழகுடையவன்‌. விஞ்சைத்‌ 

ஈன்‌ - கலைகளை முழுவதும்‌ கற்ற அறிவினன்‌. 
நரன்‌ நிறுத்தல்‌, சுவர்வு இன்றியிருத்தல்‌, மணம்‌ 
ர்‌ சிறப்புக்கள்‌, தடம்‌ - பொய்கை, சைவலம்‌ - 
க ஈரம்‌, நர்ப்பாரியும்‌ கூந்தற்‌ சுமுகும்‌ மாதர்‌ 


௬. a 
துதையோய ம] 


or 
29. 


பாசி. கூத்தற்கமுகு - ஓ 
கூந்தலுக்கு உவமை கூறுவது மரபு. 

420. சிரம்‌ கரி மத்தகம்‌ நேரும்‌, மென்னுதல்‌ பாதிமதி நேரும்‌. செவி 
வள்ளையை நேரம்‌ என்று கூட்டுக, கரி மத்தகம்‌ - யானையின்‌ மத்தகம்‌. நுதல்‌- 


மதுரைப்‌ புராணம்‌ 184 


விழி 

பாலின்‌ வெண்மை கடையிற்‌ பரந்து,அரி 
சால நாப்பண்‌ கருமைசெய்‌ தண்விழிக்கு, 
ஆலம்‌ காலன்‌ அடுகணை காதுவாள்‌ 
வேலை ஓப்புமை கூறல்‌ விழுமிதோ? 431 


பல்லும்‌ இதமும்‌ 

ஆர்ந்து கோமளம்‌ ஆகும்வெண்‌ பற்குஇணை, 

வார்ந்த முல்லையை முத்தை வகுக்கலாம்‌. 

தேர்ந்த நாவலர்‌, சேந்து திரள்‌இதழ்க்கு 

ஓர்ந்து துப்பை இணைஎன்று உரைப்பரே. 432 
கன்னமும்‌ மூக்கும்‌ 

அலங்க லம்பைங்‌ குழல்‌அம்‌ கவுட்குஇணை 

இலங்கு வாசக்கண்‌ ணாடிஉண்‌ டேல்‌உண்டாம்‌ 

துலங்கி எண்மலர்‌ ஓத்துஅமை துண்டத்தை 

நலம்கொள் சண்பகம்‌ என்பார்கள்‌ நாவலோர்‌. 433 


முகமும்‌ கழுத்தும்‌ 

வட்டம்‌ ஆகி மணத்திடும்‌ வாண்முகம்‌ 

நெட்டி தழ்க்கம லத்தை நிகர்க்குமால்‌, 

மட்டு நால்விர லில்வரை மூன்றுசேர்‌ 

கட்டெ ழிற்கழுத்‌ துக்கு இணை பூகமே! 434 


நெற்றி - மாதரின்‌ நெற்றி மூன்று விரல்‌ அகலம்‌ இருப்பது அழகு. முரியும்‌ - 
வளைந்த. வள்ளை என்பது ஒரு வகைக்‌ கொடி. 

431. கடையில்‌ - கடைசியில்‌. அரி - செவ்வரி, நாப்பண்‌ - நடுவிலே. மாதர்‌ 
விழிகள்‌ கடைசியில்‌ பால்‌ போன்ற வெண்மை பரவி, செவ்வரி மிக்கு, 
நடுவிலே கருமை பெற்று இருக்கும்‌. கண்ணுக்கு. ஆலம்‌ (நஞ்சு), காலன்‌, கணை, 
வாள்‌, வேல்‌ இவற்றை உவமை கூறுதல்‌ சிறப்பாகுமா? என்பது இரண்ட பொருள்‌. 
விழுமிது - சிறப்பு. 

432. கோமளம்‌ - அழகு; பற்கு- பற்களுக்கு. வகுக்கலாம்‌ - சொல்லலாம்‌; 
சேந்து - சிவந்து; ஓர்ந்து - ஆராய்ந்து; துப்பை- பவளத்தை. 

433. அலங்கல்‌ அம்பைங்குழல்‌ - சுந்தரியினது; வாசம்‌ பொருந்திய கண்ணாடி 
உண்டேல்‌ சுவுட்கு இணை உண்டாம்‌. கவுள்‌ - கன்னம்‌, எண்மலர்‌ ஓத்து 
அமைதுண்டம்‌ - எள்ளின்பூ போன்று அமைந்த மூக்கு. எட்பூவும்‌ சண்பசமும்‌ 
மூக்குக்கு உ.வமை கூறுவது மரபு. 

424, நெட்டிதழ்‌ - நீண்ட இதழ்‌ உடைய; கமலம்‌ - தாமரைமலர்‌; மட்டு - 
அளவு; கழுத்து நால்விரல்‌ நீளமும்‌ அதில்‌ மூன்று வரைகளும்‌ இருப்பது அழகு? 
பூகம்‌ - கமுகு; அது கழுத்துக்கு இணையாகும்‌, 


382 வானர வீர 


கொங்கைகள்‌ 

அரும்பி யேதிரண்டு ஓங்கி அணிந்து௨.ற 

நெருங்கு கொங்கைக்கு இணைஇள நீர்வரை 

விரும்பு தாமரை கொங்கை விளம்பிடின்‌, 

பொருந்து றாமுற்‌ றுவமைஇல்‌ போலியே. 435 


கை-வயிறு-இடை 


நரம்பு எலும்பு மயிர்அகன்‌ றேநலம்‌ 
பொருந்து கைக்கு எவை ஓப்புப்‌ புகல்வதே ! 


விரும்பும்‌ மெல்வயிறு ஆலிலை போலுமால்‌ 
இருந்த தையல்‌ இடைக்கு இணை நூல்‌ அரோ. 426 
அல்குல்‌ 

்‌ ௫ 


ஏத்து கோடுயர்ந்து, இன்னெழில்‌ மென்மயிர்‌ 

சார்ந்து, தூய அமுதம்‌ ததும்பியே, 

மாந்தர்‌ கண்கள்‌ மனம்கவர்‌ அல்குலைத்‌ 

தேந்தண்‌ தாமரை என்பது செவ்வீதே | 437 


துடையும்‌ பாதமும்‌ 

ஓன்றொ டொன்று பொருந்தி உரோமங்கள்‌ 

துன்றி டாத துடைக்கு இணைவாழையே 

குன்ற லேமிக லின்றிக்‌ குழைந்ததாட்கு, 

என்றும்‌ அம்புயம்‌ அன்றிஓப்பு இல்லையே! 438 


425, கொங்கைச்கு - முலைச்கு; இளநீரும்‌ வரையும்‌ இணையாகும்‌; வரை - 
மலை: தாமரை மலரை உவமை என்று கூறினால்‌ பொருந்தாது; அப்படிக்‌ 
கூறுவது முற்றுவமை இல்லாத உவமைப்‌ போலீயே யாகும்‌; தாமரை கொங்கை - 
தாமரை மொட்டை. 


436. நரம்பு, எலும்பு மேல்‌ "தெரியாமலும்‌ உரோமம்‌ இல்லாமலும்‌ இருப்‌ 
பது மாதர்‌ சைச்கு அழு? சைக்கு எவை ஒப்புப்‌ புகல்வது- கைகளுக்குக்‌ கூற 
உவமை இல்லை என்றபடி. 

428. பொருத்தி - ஒப்பா, துடைக்கு வாழை இணை, தாட்கு - பாதங்‌ 
களுக்கு. அம்புயம்‌ - தாமரை மலர்‌. - 


மதுரைப்‌ புராணம்‌ 183 


மூவரும்‌ மயங்கும்‌ அழகு 

அன்ன வூர்தி அரிஅரன்‌ மூவர்‌இக்‌ 

கன்னி அல்குல்‌ வயிறு கதிர்முலை 

என்ன வைகலின்‌, தாமரை ஆலிலை 

மன்னும்‌ மாமலை வைனெர்‌ போலுமே. 439 


சிவராத்திரி விரதம்‌ இருத்தல்‌ 
இத்தகுபே ரெழில்வாய்ந்த சுந்தரிஎன்‌ 
பவளை அன்னோன்‌ எரிசான்றுஆகக்‌ 
கைத்தலம்பற்‌ றுறமதனும்‌ அணங்கும்‌என 
கலவியினில்‌ களிக்கும்‌ நாளில்‌, 
புத்திமுத்தி அருள்விரத நாயகமாம்‌ 
சிவராத்திரிப்‌ புனித நோன்பு 
பத்தியுடன்‌ இருவோரும்‌ இயற்றிஅரன்‌ 
மேல்‌அன்பு பழுத்திட்‌ டாரே! 440 


ஆனந்தனின்‌ விரத உரை 


நியமமுடன்‌ இவ்வாறு நோன்புஇயற்றி 
இல்லறத்தின்‌ நெறிவ மாமல்‌ 
இயல்பொடும்நீ ணாள்கழிப்பப்‌ பின்பொருதிங்‌ 
களின்விரதம்‌ இருந்துஇ ராவில்‌ 
துயில்புரியாது ஆனந்தன்‌ விரகம்உற்றுச்‌ 
சுந்தரிபால்‌ சொல்வான்‌: “மின்னே ! 
மயல்பெரிது; பெரிதுஆற்ற வருந்தி'னென்நின்‌ 
இதழ்கனியை வழங்கு' கென்றான்‌. 441 
439. அன்னவூர்தி - பிரமன்‌. என்ன வைகலின்‌ - ஓத்து இருப்பதனால்‌. 
இந்தக்‌ கன்னியின்‌ அல்குல்போல இருப்பதால்‌ பிரமன்‌ தாமரை மலரில்‌ வாழ்ந்‌ 
தான்‌. இவளின்‌ வயிறுபோல இருப்பதால்‌ அரி ஆலிலையில்‌ வாழ்ந்தான்‌? இவ 
ளின்‌ முலைபோல இருப்பதால்‌ அரன்‌ கைலை மலையில்‌ வாழ்ந்தான்‌. இயல்‌ 
பாக மூவரும்‌ தாமரை, ஆலிலை, மலையில்‌ இருப்பதற்கு வேரொறு காரணம்‌ 
கூறியதால்‌ இது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும்‌. கவிக்‌ கற்பனையின்‌ உச்சப்‌ 


பகுதி இது. 
440. எரிசான்று ஆக - அக்கினி சாட்சியாக, மதனும்‌ அணங்கும்‌ என - 
மன்மதன்‌ இரதி போல, விரதநாயகம்‌ - விரதங்களுக்கெல்லாம்‌ தலைமை 


வாய்ந்தது. பரவி - வணங்கி, 

441. நியமம்‌ - முறை. வழாமல்‌ - வழுவாமல்‌, நீணாள்‌ - நெடுங்காலமாக. 
தங்களின்‌ - மாதத்தில்‌. துயில்‌ புரியாது - தூங்காமல்‌, லீரகம்‌ - காமம்‌. மயல்‌ 
பெரிது - என்‌ ஆசை மிகப்பெரியது. ஆற்ற வருந்தினென்‌ - மிகவும்‌ வருந்தி 
னேன்‌. இதழ்க்கனி - கொவ்வைக்‌ சனிபோன்ற இதழ்‌. 


184 வானர வீர 


சுந்தரியின்‌ மறுப்பும்‌ ஆனந்தனின்‌ துயரமும்‌ 

*£ அணையவரு கென்றுஎனைநீ கைம்மிகுந்த 
காமத்தால்‌ அண்ணும்‌ நோன்பில்‌ 

புணர்வதுவெம்‌ பாவமதாம்‌ ஆனமையால்‌ 
தகாது.மிகு புந்தி யுள்ள 

கணவன்‌ இரந்‌ திடமறுத்தல்‌ அறம்‌அன்றுஎன்று 
அறிந்தும்‌இது கருதிச்‌ சொற்றேன்‌. 

துணைவரளஎனக்‌ கூறிடவும்‌, அவளைமுன்கை 
பற்றிமிகத்‌ துயரம்‌ உற்றான்‌ 442 


இருவரும்‌ கவறு செய்தனர்‌ 

அழகுடையோர்‌ முகம்தோக்கின்‌ அம்கலுழும்‌ 
மின்னார்நெஞ்சு அழலின்‌ இட்ட 

இமுதுஎனவே உருகும்‌என்பர்‌ இளமைந்தர்‌ 
கட்கும்‌அனைத்து இவள்முன்‌ நின்று 

கொழுநன்‌இரந்து உரைத்திடவும்‌ உருகாளோ! 
இசைந்தனள்‌௮க்‌ கொம்பர்‌ அன்ன 

மழலைஇளங்‌ குயில்மொழியாள்‌ தன்னொடுபஞ்‌ 
சணையின்மிசை மன்னி னானே 443 


கைத்தொடியும்‌ காற்சிலம்பும்‌ ஓலமிடக்‌, 
கவின்கொள்முலை கரத்தில்‌ மூழ்கப்‌, 
புத்தமுதம்‌ உற்றிருந்து நிதம்பம்கான்‌ 
றிட, முகத்தின்‌ வேர்வை பூப்பப்‌, 
பைத்தகுமல்‌ ௮விழஇள நலம்‌உண்டு 
செம்மாப்ப மயில்‌அம்‌ சாயல்‌ 
முத்தநகை அமதனைய மழலைமொழி 
மனைஅவளும்‌ முறுவல்‌ பூத்தாள்‌ 444 


442, கைம்மிதந்த - வரம்பு மீறிய. அண்ணும்‌ - மேற்கொண்ட. புணர்‌ 
வது - கலவி. இரத்தஇிட - யாரிக்தம்போது, அறம்‌ ஏன்று - தருமம்‌ அல்ல, 

482. நோக்கின்‌ - பார்தால்‌. அம்கழலும்‌ - அழகு ஓழுகுகன்ற; மின்னார்‌ - 
பெண்கள்‌. இழுது - வெண்ணெய்‌. மைந்தர்கள்‌ - வாலிபர்கள்‌. அனைத்து- 
அவ்வண்ணமேயாம்‌. கொழுநன்‌ - கணவன்‌. கொம்பர்‌ அன்ன - பூங்கொடி 
போன்ற. 

744. கலவியின்‌ இயல்பு இப்பாடலில்‌ விளக்கம்‌ பெறுறெது. 


மதுரைப்‌ புராணம்‌ 185 


தவறு செய்சதால்‌ குட்டநோய்‌ அடைதல்‌ 

காமநோய்‌ தணிந்ததற்பின்‌, 'என்செய்தோம்‌/' 
எனக்கலங்கிக்‌ “கமழும்‌ கொன்றைத்‌ 

தாமனே! பொருத்திஎனத்‌ துயிலுற்றார்‌ 
இப்பால்‌அப்‌ பாவம்‌ சார்ந்து 

தமையாய்க்‌ குட்டநோய்‌ கொண்டுகைகால்‌ 
குறைந்ததனைத்‌ தீர்ப்பான்‌, கங்கை 

நாமநீர்‌ நதிசரசு வதிகோதா 
வரியாதி நண்ணி ஆடி. 445 


தில்லை அடைதல்‌ 
விரதவகை பலஆற்றிச்‌ சோடசதா 
னம்புரிந்து விமலன்‌ மேவும்‌ 
அரியதலம்‌ பலபணிந்தும்‌ தீர்லெராய்‌ 
அம்புலியும்‌ பாம்பும்‌ போற்ற 
மருவுசதி யுடன்மேவீ வானவன்வாழ்‌ 
தில்லைநகர்‌ வந்து காதல்‌ 
பெருக அவன்‌ அடிவணங்கி வைகினர்சின்‌ 
னாள்‌அங்குப்‌ பிணியில்‌ தீர்வார்‌, 446 


உரோமச முனிவனைக்‌ காணல்‌ 


கடவுளுடை அருளாலே சிவகங்கை 
வாவிஉயர்‌ கரையின்‌ உற்ற 

நெடியஉரோ மசமுனியைக்‌ கண்டுபணிந்து 
அவர்குறையை நிகழ்த்த அன்னோன்‌ 

பொடி உதவி மிகஇரங்கி இந்நோவால்‌ 
மிக மெலிந்தீர்‌ போலும்‌ இந்தக்‌ 

கொடியவினை அகலும்வகை கூறுதும்‌ நீர்‌ 
கேண்மின்‌எனக்‌ கூறு கின்றான்‌. 447 


445, கொன்றைத்தாமன்‌ - இறைவன்‌; பொறுத்தி - மன்னிப்பாயாசு 
துயிலுற்றார்‌- உறங்கி விட்டனர்‌; தீர்ப்பான்‌ - தீர்ப்பதற்காக, 

446. சோடசதானம்‌ - பதினாறு வகை தானங்கள்‌. விமலன்‌ - இறைவன்‌, 
அம்புலி - வியாக்ரெபாத முனிவர்‌. பாம்பு-பதஞ்சலி முனிவர்‌. சதி-உமாதேவி, 
வானவன்‌ - இறைவன்‌. வைகினர்‌ - வாழ்ந்தனர்‌. 

447. வாவி - குளம்‌. அவர்‌ - ஆனந்தன்‌, சுந்தரி. அன்னோன்‌-உரோமச 


முனி, பொடி - இருநீறு, 


186 வானர வீர 


உரோமசன்‌ உரை 


வழுதிமுறை கோடாமல்‌ அரசுசெயும்‌ 
வளதாட்டில்‌ வையைச்‌ சார்பில்‌ 
ஓழுகுஓளிமின்‌ னார்முகம்போல்‌ செவ்வியதா 
மரைமலரும்‌ ஓடை பொய்கை 
விழுமணிகள்‌ தெளித்தனநீர்‌ வாவிபுடை 
சூழ்சோம புரியின்‌ மேவி 
நிழல்மதியின்‌ தடம்‌ஆடி அவ்‌இறைவற்‌ 
போற்றின்‌இந்நோய்‌ நீங்கிப்‌ போமே. 448 
அத்தலத்துக்கு ஒப்பான ஒருதலமும்‌ 
அம்புலிகொண்‌ டாடும்‌ தீர்த்தம்‌ 
ஓத்திடும்‌ஓர்‌ தர்த்தமும்‌அத்‌ தலத்தில்டறை 
இலிங்கத்துக்கு ஓப்பாய்ப்‌ புத்தி 
முத்‌திகரும்‌ இலிங்கமும்‌ஓர்‌ மூவுலகத்‌ 
தனும்‌இல்லை மொழிந்தேன்‌ என்றான்‌ 
சுத்தமுறு சடைஅணிந்து பூதி௮க்கம்‌ 
புனைந்துவென்‌ தோற்றம்‌ போல்வான்‌ 449 
ஆனந்தன்‌ ஞானம்‌ கூறுதி எனல்‌ 
என்றசொல்‌ செவியி னூடே 
இனியதெள்‌ எளமுதம்‌ போலச்‌ 
சென்றிட லோடும்‌ வெந்நோய்‌ 
தீர்த்தவர்‌ போல ஆனார்‌ 
துன்றும்‌ ஆ, னந்தன்‌ பின்னும்‌ 
சொற்றனன்‌ - “பிறவி நோயும்‌ 
இன்று எனச்‌ சகல ஞானம்‌ 
இயம்புதி அடிகள்‌!” என்றே. 450 


448, வழுநி-பாண்டியன்‌, முறைகோடாமல்‌-நெறி வழுவாமல்‌. வையைச்‌ 
சார்பில்‌ - வையை நஇக்‌ கரையில்‌, மின்னார்‌ ஒளி ஒழுகு முகம்‌ என்று கூட்டுக. 
விழமுமணிகள்‌ தெளித்தனநீர்‌- சிறந்த நவமணிகளைத்‌ தெளித்து வைத்தாற்‌ 
போன்ற நீரையுடைய. சோமபுரி- மானாமதுரை. நிழல்மதி - ஒளியுடைய 
சத்‌இிரன்‌, மநியின்‌ தடம்‌ - சத்திர தீர்த்தம்‌, ஆடி - நீராடி. இறைவன்‌ 
போற்தின்‌ - இறைவனை வணங்களொல்‌, 

449. அம்புலி - சந்திரன்‌. பூதி - இருநீறு. அக்கம்‌ - உருத்திராக்கம்‌, 

250, பீறவி நோயும்‌ இன்று என - பிறவிப்‌ பிணியும்‌ தீர்ந்து போனது 
என்னும்‌ படியாக. இயம்புதி - சொல்வாயாக. அடிகள்‌ - சுவாமிகளே! என்று 
சொற்றனன்‌ என்க. 


மதுரைப்‌ புராணம்‌ 187 


உரோமசன்‌ அறவுரை 


ஆணவ மயக்கி னாலே 
அருவினை ஈட்டி எண்இல்‌ 
வீண்‌ உடல்‌ எடுத்து நின்றன்‌ 
வினைவரி யூட்டி உற்ற 
தாணுவை மறந்து பொய்யை 
மெய்யெனக்‌ கருதிச்‌ சாதல்‌ 
பணும்‌அப்‌ பிறப்பில்‌ யாது 
சிவகன்மம்‌ புரிந்தாய்‌ கொல்லோ! 451 


அன்னதால்‌ முதன்மைச்‌ சாதி 
ஆகிய பிறப்பில்‌ தோன்றி 
மன்னினை! வினைஷப்‌ புற்று 
வந்தநல்‌ அருளால்‌ மன்ற 
உன்னைநீ உணர்ந்து பாசம்‌ 
ஓழிந்துஅரு ஞடன்‌ஒன்‌ றாகித்‌ 
தன்னுறு சிவத்தைச்‌ சாரச்‌ : 
சாற்றுவென்‌ கேட்டி என்று. 452 


சைவசித்தாந்த உண்மை 


கருணையின்‌ ஈசன்‌ தந்த 
மறைப்பொருள்‌ கழறு கிற்பான்‌ 
பெரியஅந்‌ நூல்கள்‌ யாரும்‌ 
யாவையும்‌ பேசு கின்ற 
அரியமுப்‌ பதார்த்தம்‌ ஆகும்‌ 
அன்னவை பிரமம்‌ ஒன்று; 
மருவிய சீவன்‌ ஒன்று; 
மன்னிய பாசம்‌ ஒன்றே. 453 


451. தாணுவை - இறைவன்‌, சாதல்‌ பூணும்‌ - இறக்கின்ற. 

452, அன்னதால்‌ - முற்‌ பிறவியல்‌ வெதருமம்‌ செய்தமையால்‌, மன்னினை - 
வாழ்கின்றாய்‌, வினை ஒப்பு - நல்வினை தவினை ஆதிய இரண்டும்‌ நீங்கச்‌ 
சமநிலையாவது. வினை ஒப்பே வீட்டுக்கு வழி என்பர்‌. மறை - நன்றாக, 
கேட்டி - கேட்பாயாக. 

452. முப்பதார்த்தம்‌ என்பன பிரமம்‌, வன்‌, பாசம்‌, என்ற மூன்றுமாம்‌ 
இவை பதி, பசு, பாசம்‌ எனவும்‌ படும்‌, இப்பாடல்‌ முதல்‌ சைவரித்தாந்தத்‌ 
தத்துவங்கள்‌ கூறப்படுகின்றன. 


188 வானர வீர 


உலகுஇயல்‌ பாகும்‌ நீசொல்‌ 
உயர்‌ வென்‌ வேண்டா என்னின்‌ 
அலைவளர்‌ ஆழி சூழும்‌ 
அதிலஅண்‌ டங்கள்‌ தாமும்‌ 
நிலைபெறச்‌ சேர மாட்டா; 
நிகழ்த்துமண்‌ கடாதி ஆகா. 
இலகுறு குலாலன்‌ போல 
இயற்றுவோன்‌ ஒருவன்‌ வேண்டும்‌. 454 


அப்பதி இயல்பு கூறின்‌ 
சச்சிதா னந்தம்‌ ஆகிச்‌ 
செப்பில நித்தம்‌ ஆகிச்‌ 
செறிந்தபூ ரணம தாகி 
ஓப்புறும்‌ உயிர்கட்கு எல்லாம்‌ 
உணர்வதாய்‌ அசலம்‌ ஆகித்‌ 
தப்பறும்‌ ஒளிய தாகக்‌ 
குணம்குறி இன்றிச்‌ சாரும்‌, 455 


அன்னநற்‌ வந்தான்‌ சத்தி 
யுடன்கூடிச்‌ சகளம்‌ ஆகித்‌ 
தன்னருள்‌ ஆட லாக 
மலர்தொடர்‌ சாரும்‌ சீவர்‌ 
454. உலர இயல்பு ஆதம்‌ நீ சொல்‌-சிவன்‌ வேண்டா என்பது நாத்திகனின்‌ 
வாசம்‌. உலகமானது தானே தோன்றியது. அதை உண்டாக்க ஒரு கடவுள்‌ 
வேண்டியதில்லை என்பது அதன்‌ கருத்து, அண்டங்கள்‌ நிலை பெறச்‌ சேர 
மாட்டா - படைக்க ஒருவன்‌ இல்லையாகள்‌ அண்டங்கள்‌ தாமே உண்டாக 
மாட்டா. மண்கடாஇ ஆகா - மண்ணானது தானாகவே குடம்‌ முதலிய பாத்தி 
ரங்கள்‌ ஆகமாட்டா. அவற்றைச்‌ செய்யக்‌ குலாலன்‌ வேண்டும்‌. அதைப்போல 
உலகைப்‌ படைக்கவும்‌ ஒருவன்‌ வேண்டும்‌. 

755. அப்‌ பதி- முன்னே பிரமம்‌ என்று கூறப்பட்ட பதி, இயல்பு - 
தன்மை, சச்சிதானந்தம்‌ - சத்‌, சித்‌, ஆனந்தம்‌ என்பன. நித்தம்‌ - நித்தியம்‌, 
பூரணம்‌- நிறைவு. கஉணர்வதாய்‌ - உணர்வு ஆக. உணர்வு என்பது. உணர்வது 
என வந்தது. அசலம்‌- அசையாத பொருள்‌. தப்புஅறும்‌ - குற்றம்‌இல்லாத. 
குணம்‌ குறி இன்றிச்‌ சாரும்‌-குணங்களும்‌ உருவமும்‌ இல்லாமல்‌ இருக்கும்‌, 

456. சகளம்‌ - உருவம்‌. அருளாடல்‌ - திருவிளையாடல்‌, மலத்தொடர்‌ 
சாரும்‌ சிவர்‌ - மும்மலத்‌ தொடர்பு கொண்ட உயிர்கள்‌, உன்னரு - நினைத்‌ 
தற்கு அரிய. சேர்வான்‌ - சேரும்‌ பொருட்டு. உடல்‌ கரணம்‌ தோன்றப்‌ புவ 
னங்கள்‌, ஈயும்‌ - உயிர்கள்‌ மேல்‌ இரங்‌ தனு, கரண, புவன, போகங்களை 
இறைவன்‌ தருவால்‌. இவ்வீரு பாடல்களில்‌ பதியின்‌ இலக்கணம்‌ கூறப்‌ 
பட்டது. 


மதுரைப்‌ புராணம்‌ 180 


உன்னரு முத்தி சேர்வான்‌ 
மலம்வினை ஒழியும்‌ வண்ணம்‌ 
மின்‌உடல்‌ கரணம்‌ தோன்றப்‌ 
புவனங்கள்‌ ஈயும்‌ அன்றே. 456 


இருவினை ஓத்த போழ்தில்‌ 
ஈறுஇல்தன்‌ சத்தி சேரக்‌ 
குருவின்மேல்‌ இச்சை கூரும்‌ 
கூரவே அணுக்க ரிற்போய்‌ 
மருவுயிர்க்‌ குயிர தாயும்‌ 
மானிட வடிவ தாயும்‌ 
திருமலி தீக்கை செய்து 
முத்தியிற்‌ சேர்க்கும்‌ அன்றே. 457 


இருமலத்து அழுந்து சீவன்‌ 
எண்‌இன்றி நித்தம்‌ ஆகி 
அருவினைத்‌ தன்மைக்கு ஈடாம்‌ 
உடல்சிவன்‌ அருளால்‌ மன்னிப்‌ 
பொருவில்‌அவ்‌ உடம்பே தானாய்ப்‌ 
போகங்கள்‌ பொசித்துப்‌ போக்கு 
வரவறத்‌ தீக்கை பெற்று 
முத்தியின்‌ வைகும்‌ மாதோ. 458 


பாசமூ வகைய தாகும்‌ 

பகரும்‌ஆ ணவந்தான்‌ ஓன்று. 
பேசிய மாயை ஒன்று 

பிறங்கிய கன்மம்‌ ஒன்றாம்‌. 


457. இருவினை ஓத்தபோழ்தில்‌ - இருவினை ஓப்பு என்ற மலபரிபாகம்‌ 
வந்த காலத்து. ஈறுஇல்‌ - முடிவில்லாத, தன்சக்தி - இறைவன்‌ தனது சக்தி. 
இச்சை கூடும்‌ - ஆனச உண்டாகும்‌. ௯ ர வே - ஆசையுண்டானால்‌. அணுச்சு 
ரில்‌ போய்‌ - அப்படிப்‌ பக்குவப்பட்ட வரின்‌ அருகிலே போய்‌, தீக்கை 
செய்து - தீட்சை பண்ணி, 

458. இருமலம்‌ - ஆணவமலம்‌ கன்மமலம்‌. எண்‌ இன்றி - சீவன்கள்‌ சுணச்‌ 
கற்றனவாய்‌, நித்தம்‌ ஆகி - அழிவற்றனவாய்‌. பொருவில்‌ - ஒப்பற்ற. போக்கு 
வரவு அற - இறப்பும்‌ பிறப்பும்‌ அறும்படி. க்கை - குருவின்‌ பால்‌ தீட்சை, 
இப்பாடலில்‌ உயிரின்‌ இலக்கணம்‌ கூறப்பட்ட து. 

459, தழலை மூடும்பொடி - நெருப்பை மூடிய சாம்பல்‌, மூசும்‌-நெருங்கும்‌. 


த நி ட்‌ 


190 வானர வீ ர 


ஆசிலாத்‌ தழலை மூடும்‌ 
பொடிஎன அறிவை மன்னி 
மூசும்‌ஆ ணவந்தான்‌. மாயை 


முழுதும்நத்‌ துவம தாகும்‌. 459 


உடலினுக்கு ஏது வாகி 
உற்பத்தி நாசம்‌ செய்தே 
அடையும்நாற்‌ சாதி யாவும்‌ 
போகம்மூன்‌ றாயும்‌ நண்ணும்‌ 
திடமுறு கன்மம்‌ இங்கு 
மூவகைச்‌ செறியும்‌ பாசம்‌ 
கடவுள்தன்‌ அருளி னாலே 
உயிரினில்‌ கழன்று போமால்‌. 460 


உயிருக்கே மலம்‌ இறைவனுக்கு இல்லை 
இத்திறம்‌ என்ப வர்க்கு 
இயைந்திடும்‌ மலந்தான்‌ மேலாய்‌ 
நித்தமாய்‌ உயிரை நீங்கா 
நிமலனுக்கு உண்டே என்னின்‌, 
வைத்திடும்‌ நீரின்‌ உப்பு 
வறுங்கடற்கு இல்லை போலக்‌ 
கொத்துறும்‌ உயீர்க்கே அன்றி 
ஈசன்பால்‌ குறுகி டாவே. $ 461 


ஆன்மா யாது 
உற்றிடும்‌ உன்னை நீதான்‌ 
உணரக்கேள்‌ உடல்நீ என்பை! 


_சற்றும்தித்‌ னத்‌ ஒன்றும்‌ 
காண்கிலை, தடக்கை கோல்கொண்டு 


480. ஏதுவாூ - காரணம்‌ ஆ, உற்பத்திநாசம்‌ - பிறப்பு இறப்பு - கன்மம்‌ 
மூவகை-சஞ்சிதம்‌, பிராரத்தம்‌, ஆகாமியம்‌, 

இப்பாடல்களால்‌ பாசத்தின்‌ இயல்பு கூறப்பட்டது. 

48.1. மேலாய்‌ - உயீர்க்குமேலாக. தித்தமாய்‌ - நிலையானதாய்‌. உயி 
சின்‌ நீங்கா-உயிரை விட்டு நீங்கமாட்டா. நிமலனுக்கு உண்டே என்னின்‌- இறை 
வனுக்கு இத்த மூன்று மலங்களும்‌ உண்டோ என்றால்‌, நீரின்‌ உப்பு வறுங்‌ 
கடற்த இல்லை போல - நீரிலுள்ள உப்பு நீரற்ற கடலின்கண்‌ இல்லை, அது 
போல, 


மதுரைப்‌ புராணம்‌ 191 


எற்றிடில்‌ அறியும்‌ என்பை ! 
சவமதாய்க்‌ கட்டை ஏறின்‌ 
பற்றுதீச்‌ சுடவும்‌ திண்ணென்று 
உணர்ந்திடாப்‌ பரிசது என்னே ! 462 


ஆதலால்‌ அன்னத்‌ தால்உண்‌ 
டாகிய உடல்நீ அல்லை 
ஓதும்ஐம்‌ பொறிநீ என்பை | 
உறக்கத்தின்‌ அறியா ஆகும்‌ 
ஈதலால்‌ ஒன்றொன்‌ நாக 
அறியும்‌ஒன்‌ நினைமற்‌ றொன்று 
போதமுற்று அறியா ஆகும்‌ 
ஆதலால்‌ பொறிநீ அன்றால்‌. 463 


கரணம்நீ என்பை! ஒன்றைக்‌ 
கருதிநிச்‌ சயித்துப்‌ பற்றி 
உரமுற எழுந்து நான்காய்ப்‌ 
பிரிவதால்‌ இவைநீ அல்லை 
மருவிய பிராணன்‌ நீயாய்‌ 
வழங்குவை உறக்கந்‌ தன்னில்‌ 
அரியபொன்‌ நின்பால்‌ உற்றால்‌ 
பயம்நசை அணுகாது என்னே! 464 


462. உன்னை யார்‌ என்று உணரக்‌ கேட்பாயாக; உடல்நீ என்பை-இந்த 
உடலே நான்‌ என்பாய்‌! உடலே நீயானால்‌ உறக்கத்தில்‌ நீ அறியாமல்‌ இருக்‌ 
கின்றாயே! கோல்‌ கொண்டு எற்றிடின்‌ அறியும்‌ என்பை-தடி கொண்டு அடித்‌ 
தால்‌ இந்த உடல்‌ அறிகிறது என்பாய்‌! உயிர்‌ போனபிறகு கட்டை ஏறினால்‌ 
தீச்சுடும்‌ போதும்‌ தெரியாதிருக்கும்‌ தன்மை என்னே; உடலே நீ அன்று 
என்பது சான்றுடன்‌ விளக்கப்படுகின்றது. 

463. பொறி நீ என்பை - ஐம்பொறிகளே ஆன்மா என்பாய்‌! உறக்கத்‌ 
இன்‌ அறியா ஆகும்‌ - பொறிகளே ஆன்மா ஆனால்‌ அவை உறங்கும்போது 
உணர்வின்றி அடங்கும்‌. ஒவ்வொன்றாக அறியும்‌ - அப்பொறிகள்‌ ஒன்று 
ஒன்றாகத்‌ தமக்குரிய புலன்களையே அறியும்‌. அதாவது உடல்‌ ஸ்பரிசத்தை 
யும்‌ வாய்‌ சுவையையும்‌ கண்‌ ஒளியையும்‌ மூக்கு மணத்தையும்‌ செவி ஒலியை 
யும்‌ மட்டுமே அறியும்‌. ஒன்றினை மற்றொன்று போதமுற்று அறியா ஆகும்‌ - 
ஒரு பொறி இன்னொரு பொறிக்கு உரிய புலனை அறிவுற்று உணரமாட்டா. 
ஆதலால்‌ நீ பொறி அல்ல, 

864, கரணம்‌ - மனம்‌; கரணம்‌ ஓன்றைக்‌ கருதும்போது மனம்‌ ஆகும்‌; 
நிச்சயிக்கும்போது புத்தியாகும்‌; பற்றும்போது சித்தம்‌ ஆகும்‌; செயல்படும்‌ 
போது அசுங்காரம்‌ ஆகும்‌; இப்படிக்‌ கரணமானது நான்காசுப்‌ பிரிவதால்‌ 
அச்சுரணம்‌ நீ அன்று, 


192 வானா வீர 


புலனொழி வதனா லன்பை 
பூபதி மிதுவே யாநிற்‌ 
பலபுல ஸனீங்கா வாதில்‌ 
வாயுவென்‌ பகர்வா யென்னி 
வுலவுறு முடற்குக்‌ காவ 
லாவிது மின்றே லுற்ற 
மலநுகர்‌ நாய்தான்‌ செத்த 
பிணமென்று மன்னித்‌ இன்னும்‌. 465 


அங்கதால்‌ வாயு நீஅன்று 
அறைந்தஇங்‌ அனைத்தும்‌ இன்றேல்‌ 
இங்கென்னைக்‌ காட்டு கென்னில்‌ 
இவற்றது தன்மை எல்லாம்‌ 
தங்கிவே றாகிக்‌ காணும்‌ 
அறிவுநீ ஆகும்‌ ஈது 
கங்கையான்‌ அருளால்‌ அன்றி 
யாவர்க்கும்‌ காணொ ணாதே! 466 


இப்பொழுது உணர்த்தி நின்ற 
ஈசன்தன்‌ ஞானம்‌ மன்னிச்‌ 
செப்பும்நின்‌ இச்சா ஞானச்‌ 


செய்திகள்‌ அடங்க ஆங்கே 


பிராணன்‌ நீயாய்‌ வழங்குவை-பிராணனே நீ என்று கூறுவாய்‌! பிராணனே 
தீ என்று கூறுவாய்‌! பிராணனே நீயானால்‌ உறக்கத்தில்‌ பொன்‌ உன்னிடம்‌ 
சேருமாயின்‌, அதன்‌ பயனையோ விருப்பத்தையோ நீ உணர்வதில்லை. ஆத 
லால்‌ நீ பீராணனும்‌ அன்று. 

465. இப்பாடலின்‌ இருத்திய வடிவம்‌ விளங்காததால்‌ பொருள்‌ புரிய 
வில்லை. வாயுலே ஆன்மா அன்று என்பதற்குரிய காரணம்‌ விளக்கப்பட்டுள்‌ 
ளது போலும்‌! 

4006. அங்கு அதால்‌- அதனால்‌. இவ்வளைத்தும்‌ இன்றேல்‌ - மேலே 
சொன்ன உடல்‌, பொறி, கரணம்‌, பிராணன்‌, வாயு ஆயெ அனைத்துமே 
ஆன்மா இல்லையாயின்‌. எனைக்காட்டுக என்னில்‌-ஆன்மாதான்‌ யாது என்று 
காட்டுக என்றால்‌. இவற்றது தன்மை எல்லாம்‌ தங்‌ - மேலே சொன்ன உடல்‌ 
முதலியவற்றின்‌ இயல்பு முழுவதும்‌ பெற்று. வேறு ஆக்‌ காணும்‌ அறிவுதீ- 
அவத்றினின்று வேறாகத்‌ தோன்றும்‌ அநிவே ஆன்மா, கங்கையான்‌ - வென்‌. 

382. ஈசன்தன்‌ ஞானம்‌ - பதி ஞானம்‌. நின்‌ இச்சாஞானச்செய்திகள்‌ - 
பச ஞானத்தால்‌ வரும்‌ செயல்கள்‌. அடங்க - ஓடங்‌ப்போனால்‌. அதனுடன்‌ - 
அத்தச்‌ சிவத்துடன்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 


தப்பறு சிவந்தான்‌ தோன்றும்‌. 
அதனுடன்‌ கலந்து நிற்றல்‌ 
ஓப்பறு வீட தாகும்‌ 
உண்மைஈது உரைத்து ளேமால்‌. 
உரோமசன்‌ விடைதருதல்‌ 
என்றலும்‌ மகிழ்ச்சி பூப்ப 
இறைஞ்சினன்‌. எழுந்து போற்றி 
நின்றனன்‌. அவனை நோக்கி 
நீவீர்போய்ப்‌ பாண்டி நாடு 
துன்‌்றிவெண்‌ திங்கள்‌ ஊர்வாழ்‌ 
சோமசுந்‌ தரனைப்‌ போற்றி 
ஒன்‌ றிய கருணை பெற்றே 
உறுபிணி ஓழிமின்‌ என்றான்‌. 


விடைகொடு திரும்பிச்‌ சிற்றம்‌ 
பலத்துஅன்பால்‌ மேவி நோயுற்று 
அடைவுறும்‌ எமக்கு நீக்கும்‌ 
அருமருந்‌ ததுவும்‌ ஈந்து 
. வடுவறப்‌ புரிந்தாய்‌. எந்தாய்‌ . 
வான்‌ துணை இதன்மேல்‌ உண்டோ 
கடையனேன்‌ வேண்டும்‌ பேறுஎன்று 
உரைத்து உளம்‌ கரையப்‌ போற்றி. 
காழி முதலிய பதிகளை அடைதல்‌ 
வலங்கொடு தொழுது மீண்டு 
காழிமா நகரம்‌ மன்னி. 
இலங்கிய கங்கை வேணி 
Va ஈசனைப்‌ பணிந்து போற்றி 
நலம்கிளர்‌ திருப்பத்‌ தூரும்‌ 
£'-'  கானையும்‌ நண்ணிப்‌ போற்றித்‌ 
துலங்குநூல்‌ மார்பன்‌ வையை 
நாட்டிடைத்‌ துன்றும்‌ காலை 


193 


467 


468 


469 


470 


468, நீவிர்‌ - நீயும்‌ உன்‌ மனைவியும்‌. துன்நி - அடைந்து, இங்கள்‌ ஊர்‌ - 


சோமபுரி; வானரமதரை. உறுபிணி - குட்டநோய்‌. 
470. காழி - காழி. கானை - காளையார்கோயில்‌. 


பாண்‌ டியநாடு. 


வையை நாடு - 


194 வானர வீர 


வீல்வவனம்‌ காணுதல்‌ 


மாமரக்‌ கொம்பு தோறும்‌ 
மந்திகள்‌ விசையிற்‌ பாயக்‌ 
காமர்மென்‌ பழங்கள்‌ இந்தக்‌ 
கண்டுஉயர்‌ வாளை தாவ 
ஆமைசேற்று ஒளிக்கும்‌ செந்நெல்‌ 
தண்பணை மருதம்‌ சூழ்ந்த 
சோமமா புரியின்‌ மன்னும்‌ 
சிகரிமூன்று எதிரே கண்டார்‌. 471 


தீர்த்தமாடுதல்‌ 
அக்கணம்‌ டணிந்து போற்றி 
அதிர்திரை வையை நண்ணித்‌ 
தக்கமென்‌ பலவு வாழை 
தனிச்சுவை, சருமா என்னும்‌ 
முக்கனி மதுஅ ளாவி 
முழுவதும்‌ செழுந்தேன்‌ என்னப்‌ 
புக்கநீ ராடி ஏ$ிச்‌ 
சந்திரன்‌ தடத்தில்‌ போந்தார்‌. 472 


த்த டக பட ரக்த 
குளித்திடும்‌ கடவுட்‌ கற்பின்‌ 
கொம்பனார்‌ முகத்தை நோக்கிக்‌ 
களித்துவெள்‌ என்னம்‌ அம்தா 
மரைஎனக்‌ கருதிச்‌ சாரத்‌ 
துளிப்புயல்‌ வறந்த ஞான்றும்‌ 
நீர்‌அறாச்‌ சோமன்‌ வாவி 
திளைத்தனர்‌. வீதியி னோடும்‌ 


சேர்த்தனர்‌ உடம்பிற்‌ பூதி, 473 

872, கொம்பு-னை. மத்இிகள்‌-குரங்குகள்‌, காமர்‌-அழடய. தண்பணை 
மருதம்‌ - வயல்க ஈமபுரி - மானாமதுரை. 

472. முக்கனிமது - முக்கனியின்‌ சாறு, சத்திரன்‌ தடம்‌ - சந்இரன்‌ தீர்த்தம்‌. 

472. கொம்பனார்‌ -.மகலிர்‌. அம்தாமரை என - அழயே தாமரை மலர்‌ 


வறுத்த மான்றும்‌-பெய்யாமல்‌ போன காலத்தும்‌, 
சோமன்‌ வாவி-சந்‌இர தீர்த்தம்‌, இளைத்தனர்‌- 


உடலில்‌ பூசினர்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 195 


ஆலயத்துட்‌ புகுதல்‌ 
அக்கமா மணிகள்‌ பூண்டு 
அஞ்செழுத்து எண்ணிப்‌ போந்து 
மைக்கருங்‌ களத்தன்‌ கோயில்‌ 
சிகரியை வணங்கி உட்போய்‌ 
மிக்கபே ரன்பி னோடும்‌ 
விதிமுறை வணக்கம்‌ செய்து 
நெக்குநெக்‌ சுருகி நெஞ்சம்‌ 
குழைந்திட நின்று போற்றி. 474 
குட்டகோய்‌ தீர்தல்‌ 
பன்முறை வலமாய்‌ வந்து 
பணிந்துமீண்டு அருகில்‌ வைகும்‌ 
நன்மைசேர்‌ வில்வக்‌ கானில்‌ 
நண்ணினர்‌ இருந்தார்‌ அன்றே 
துன்னிய முடைகொள்‌ புண்சார்‌ 
குட்டநோய்‌ தொலைந்து நீங்க 
முன்னவன்‌ கருணை செய்தான்‌ 
தீர்ந்தது முதிர்ந்த நோயே. 1 
கன்னல்வில்‌ வேளும்‌ அன்னான்‌ 
காதலி தனையும்‌ நேராய்‌ 
முன்னையிற்‌ சிறந்து நித்தம்‌ 
இம்முறை முளரி யோனும்‌ 
பன்னக சயனத்‌ தோனும்‌ 
காணொணாப்‌ படிவத்து அண்ணல்‌ 
பொன்னடிக்‌ கமலப்‌ போது 


போற்றினர்‌ இருந்தார்‌ இப்பால்‌. 476 


474. மைக்கருங்களத்தன்‌ - சோமேசன்‌. செரி - சோபுரம்‌. 


475. வில்வக்‌ கான்‌ - கூவிள வனம்‌. முடை - தீ நாற்றம்‌, முன்னவன்‌ - 


இறைவன்‌, 

476, கசன்னல்வில்‌ வேள்‌ - மன்மதன்‌. காதலி - இரதிதேலி. நேராய்‌ - ஓப்‌ 
பாக, முளரியோன்‌ - பிரமன்‌. பன்னக சயனத்தோன்‌ - இருமால்‌, படிவம்‌ - 
வடிவம்‌. அண்ணல்‌ - சிவபெருமான்‌. பொன்‌௮டிக்‌ கமலப்போது - தாமரை மலர்‌ 


போன்ற பாதங்கள்‌, 


196 | வானர வீர 


ஆனந்தன்‌ சுந்தரி தவம்‌ 
உரைத்திடு சருணை தானே 
உருவமாம்‌ உரோம சன்தான்‌ 
விரித்திடும்‌ ஞானத்‌ தன்னை 
விடாதுஉளத்து உறுதி கொண்டு 
கருத்தினில்‌ நிகழ்வ தெல்லாம்‌ 
கண்ணுதல்‌ செயல்‌என்று உன்னிப்‌ 
புரைப்புற விருத்தி நீக்கி 
நிவீர்த்தியில்‌ நெஞ்சம்‌ போக்கி. 47 


~~ 


ஞானவான்‌ அடைதல்‌ 


அரியதோர்‌ சமாதி நண்ணிக்‌ 
கடைமுறை அதனில்‌ தம்பால்‌ 
வருபிரா ரத்த மான 
உடல்விட்டு ஞான வானிற்‌ 
பொருவரு பகல்தீ பம்போல்‌ 
பொருந்தினர்‌ இன்பம்‌ உற்றார்‌ 
குரு௮ருள்‌ பெற்று ளோருக்கு 
உறுததுஎன்‌ குறிக்கின்‌ அம்மா | 478 


தாற்பயன்‌ 
இத்தி ருக்கதை 
பத்தி யால்மொழி 
புத்தி யுள்ளவர்‌ 
மூத்தி சேர்வரே. 479 
எட்டாவது அனந்தன்‌ முச்திபெற்ற சருக்கம்‌ முற்றும்‌. 
(ஆகத்‌ திருவிருத்தம்‌. 481) 


877. நிசழ்வது எல்லாம்‌ சன்ணுதல்‌ செயல்‌ என்று சருத்தினில்‌ உன்னி 
என்று கூட்டுக. புரைப்புற விரு இநீக்க - குற்றம்‌ உண்டாகின்ற புறச்‌. செயல்‌ 
கன்‌ நீக்கி. நிவீர்த இ - செமலின்மையில்‌. நெஞ்சம்‌ போக்க - மனத்தை 
வைத்து, 

478. கடை முறை அதனில்‌ - கடைசியில்‌, பிராரத்தம்‌ ஆன - பிராரத்த 
வினையால்‌ வத்த. உடல்‌ வீட்டு - உடலை உதறி, ஞானவானில்‌ - ஞானமாயெ _ 
ஆகாயத்தில்‌. 'இறுதியடி வேற்றுப்பொருள்‌ வைப்பு அணி, i 


மதுரைப்‌ புராணம்‌ 197 


சருக்கச்‌ சுருக்கம்‌ 

9. அற்சனைச்‌ சருக்கம்‌ 

வாயு பகவான்‌: கூறிய வில்வவனச்‌ சிறப்பினைக்‌ கேட்ட 
பிருகு முனிவன்‌, உடனே சோம இலிங்கத்தைப்‌ பூசை செய்யச்‌ 
செல்வதற்கு விடைதருக என்று விடைகொண்டு புறப்பட்டான்‌. 

வில்வவனம்‌ அடைந்து சந்திரன்‌ தடத்திற்படிந்து முறைப்‌ 
படி பூசனை புரிந்து ““மதிவகிர்‌ கொம்பு தும்பை மலர்‌ மத்தம்‌ 
வேய்ந்தவள வேணி ஐய சரணம்‌” என்று துதி செய்து 
அங்கேயே தவம்‌ செய்துகொண்டு வாழ்ந்தான்‌. 
ஒன்பதாவது அற்சனைச்‌ சருக்கம்‌ 


முனிவர்‌ உரை 
என்று பிருகு முனிகேட்ப 
இசைத்தான்‌ வாயு எனச்சூதன்‌ 
கன்று குணிலாக்‌ கனிஉகுத்த 
காயா மேனி மால்‌அறியா 
மன்றற்க டுக்கை துயல்வரும்தோள்‌ 
வரன்நோன்‌ பாதம்‌ மனத்திருத்தி 
நன்றாங்‌ குறையும்‌ முனிவரரும்‌ 
தெருளு மாறு நவின்‌ றனனால்‌. 4 480 


முனிவர்‌ யாரும்‌ குதுகலத்தின்‌ 
மூழ்கிச்‌ சோம இலிங்கத்தை 
மனதால்‌ உமையோடு அருச்சித்து 
வணங்கி மறையால்‌ வாழ்த்திஅன்‌ பால்‌ 
குனிமா மறையை நான்காக 
வகுத்தோன்‌ சடன்‌ தன்முகம்பார்த்து 
உனைநே ராக உயிர்க்குறுதி 
உரைப்பார்‌ உலகில்‌ யார்‌ ளே. 181] 


460. மால்‌ - இருமால்‌; வரன்‌ - சிவன்‌; துயல்‌ வரும்‌ - அசைதின்ற, தெரூளு 
மாறு - தெளிவடையுமாறு. 

481. மறையை நான்காக வகுத்தோன்‌ - வியாழன்‌; சடன்‌ - குதமுனிவன்‌ 
இறுதி அடி முனிவர்‌ பேச்சு, 


198 வானர வீர 


சூதன்‌ உரை 
என்ன மொழிந்து பின்னும்‌இஃது 
இசைப்பப்‌ பிருகு முனிராசன்‌ 
அன்ன கதைகேட்டு அதன்பின்னர்‌ 
என்செய்‌ தனன்ஈங்கு அறைகென்னச்‌ 
சொன்ன மொழிகேட்டு உளம்களித்துச்‌ 
சூத முனிவன்‌ முனிவரர்காள்‌ 
இன்னம்‌ ஓருதற்‌ காதையினை 
உரைத்தும்‌ கேண்மின்‌ எனச்சாற்றும்‌. 482 


வாயு பிருகுவுக்குச்‌ சொன்னது 
பன்னும்‌ கதையால்‌ ஆனந்தம்‌ 
பழுத்துச்‌ சோம இலிங்கத்தை 
இன்னே போந்து பூசைசெய 
விடையே தருக எனஇசைத்தான்‌. 
மின்னும்‌ தரள வடம்தாங்கி 
வெற்போடு இகலி வீங்குமுலைக்‌ 
கன்னற்‌ குதலை அஞ்சனைதன்‌ 
கணவன்‌ இதுகேட்டு இதுகழறும்‌. 483 


வாயுவிடம்‌ விடைபெற்றுப்‌ பிருகுசெல்லுதல்‌ 
பெரிதும்‌ மகிழ்ந்தே மிகமுனைந்து 
பேரா தரத்தின்‌ முற்பவத்தில்‌ 
அருமை பெறுநல்‌ வினை புரிந்தோர்க்கு 
அலால்‌௮ப்‌ பூசை செயல்‌ஆகா. 
புரைதீர்‌ தவமும்‌ நல்லறமும்‌ 
புரிந்த வாற்றால்‌ இவைபுகன்‌ றாய்‌! 
உரைசெய்‌ வண்ணம்‌ சேறிஎன 
உரைப்ப விடைகொண்டு அவன்உற்றான்‌. 484 


452. சாற்றும்‌ - கு தமுனிவன்‌ சொல்லத்‌ தொடங்கினான்‌. 
183. விடை தருக என இசைத்தவன்‌ - பிருகுமுனி; அஞ்சனை தன்‌ கணவன்‌- 
யாவு பகவான்‌; ர்சணை - அனுமனுக்குத்தாய்‌; மின்னும்‌ என்பது தொடங்கி 
ததலை வரை அஞ்சனைக்கு அடைமொழி. 
284, ஈூற்பலம்‌ - முன்‌ பிறப்பு. புரைதீர்‌ - குற்றமற்ற. சேறி என - செல்‌ 


ஓக என்று, அவன்‌ - பிருகு முனிவன்‌. 


மதுரைப்‌ புராணம்‌ 199 


பிருகு வில்வவனம்‌ அடைந்து தீர்த்தம்‌ படிதல்‌ 
புளின மீதுஅம்‌ சிறைச்செங்கால்‌ 
அன்னம்‌ புகுந்து வெயில்காயும்‌ 
துளிகொள்‌ வையை நதிநன்னீர்‌ 
தோய்ந்து போதி முகில்நேரும்‌ 
அளிசேர்‌ குழலார்‌ குடக்கொங்கைக்‌ 
களபம்‌ கரைத்த துறையனைத்தும்‌ 
ஓளிசேர்‌ வாள்தித்‌ திலம்‌இமைக்கும்‌ 
சோமன்‌ தடத்தின்‌ உழைப்படிந்து. 485 
பிருகு பூசை செய்தல்‌ 
இலிங்கம்‌ ஓர்ஐந்‌ தின்பால 
இலிங்கம்‌ எனவே ஆதிமறைக்‌ 
குலங்கள்‌ கூறும்‌ கோபுரத்தை 
வணங்கிக்‌ குவித்த கரத்தினனாய்‌ 
நலம்கொள்‌ சோம சுந்தரனை 
நணுகி விதியால்‌ ஐந்தமுதம்‌ 
பலம்கொள் பால்தேன்‌ தெங்கிளநீர்‌ 
நன்னீர்‌ இவற்றால்‌ பரிந்துஆட்டி. 486 


ஆடை புனைந்து சந்தனம்பூ 
அலங்கல்‌ சாத்திப்‌ பூண்‌அணிந்து 
நீடு தூபம்‌ பலதீபம்‌ 


வளைத்துக்‌ கரத்தின்‌ நிறையஎடுத்து 
ஏடு படுதே மலர்வில்வம்‌ 
அருச்சித்து எழுதா மறைகள்‌ இன்னும்‌ 
தேடி அறியா அச்சுதனாம்‌ 
சிவனை வணங்கித்‌ துதிமொழிவான்‌. 487 


485. புளினம்‌ - மணல்மேடு. தோய்ந்து - நீராடி. போகி - மேலே சென்று, 
முகில்நேரும்‌ - மேகம்போன்று கருத்த. களபம்‌ - சந்தனக்‌ குழம்பு, துறை - 
படித்துறை. நித்திலம்‌ - முத்துக்கள்‌. இமைக்கும்‌ - ஒளிவிடும்‌. சோமன்‌ தடம்‌ - 
சந்திர தீர்த்தம்‌. 

486. மறைகள்‌ ஆலயக்‌ கோபுரத்தை பஞ்ச இலிங்கங்களுள்‌ ஒன்றாகக்‌ 
கூறும்‌. விதியால்‌ - முறைப்படி, ஐந்தமுதம்‌ - பஞ்சகவ்வியம்‌; பால்‌,தயிர்‌,நெய்‌, 
கோசலம்‌, கோமயம்‌ என்பன. ஆட்டி - குளிப்பாட்டி. 

487, அலங்கல்‌ - மாலை. பூண்‌ - ஆபரணம்‌. ஏடுபடு- இதழ்‌ பொருந்திய. 
எழுதாமறை - வேதம்‌, அச்சுதனாம்‌ சிவன்‌ - அழிவு அடையாத சிவபெருமான்‌, 
அச்சுதன்‌ என்பது அழிவில்லாதவன்‌ எனப்‌ பொருள்படும்‌ சொல்‌. 


200 


வானர வீர 


பிருகுவின்‌ துதி 


மதி வதிர்கொம்பை தும்பை 


மலர்மத்தம்‌ வேய்ந்த 
வளவேணி ஐய சரணம்‌ 


சதி யுடன்மன்றி லேறி 


உமைஅம்மை காண 
நடனம்செய்‌ சாமி சரணம்‌ 


இத யமுன்மீதி ருத்தும்‌ 


அடியார்க்கு மிக்க 
கதிஈயும்‌ ஈச சரணம்‌ 


நதி யிலுயர்ந்த வையை 


நதிமேவு சோம 
நகர்மன்னும்‌ நம்ப சரணம்‌. 488 


செந்‌ தமிழ்நாடு காவல்‌ 


செயமுன்னம்‌ மாறன்‌ 
உருஎய்து செல்வ சரணம்‌ 


சந்‌ இரதேவன்‌ உற்ற 


கயநோய்‌௮ கற்றி 
நலம்‌ஈந்த சம்பு சரணம்‌ 


அத்‌ தமில்கூற்றை வென்று 


அத்‌ 


மார்க்கண்டன்‌ உய்ய 
அருள்செய்த நாத சரணம்‌ 
துசெய்‌ ஊரின்‌ என்றும்‌ 
அடியாரை ஆள 
உறைகின்ற எந்தை சரணம்‌. 489 


458, 
அளித்த, 
இன்‌ மீது 

459, 
கொண்ட. 


மதி வூர்‌ - பாதிச்‌ சந்திரன்‌. மத்தம்‌ - ஊமத்த மலர்‌. வேய்ந்த - 
வேணி - சடை, ௪இ.- தாளம்‌. இதயமுன்மீது இருத்தும்‌ - மனத்‌ 
இருத்துகிள்‌ ற. ௬இ - வீடுபேறு, 

காவல்‌ செய- அரசான, மாறன்‌ உருஎய்து - பாண்டியன்‌ வடிவம்‌ 
சத்திரதேவன்‌ - சத்திரன்‌, சுய நோய்‌ - உடல்‌ தேயும்‌ பிணி, சம்பு- 


சிவன்‌. அத்தம்‌இல்‌ கூற்று - அழிவில்லாத எமன்‌. இந்துசெய்‌ ஊர்‌ - சோமபுரி; 
வானர வீர மதுரை. 


மதுரைப்‌ புராணம்‌ 201 


அடி முடிதேடி மாயன்‌ 
அயன்முன்தி ரிந்தும்‌ 
அறியாத ர்த்தி சரணம்‌ 
பொடி அணிகின்ற பத்தி 
அடியாரை வீடு 
புகுவிக்கும்‌ வள்ளல்‌ சரணம்‌ 
நடை பயில்பாலன்‌ உண்ண 
உயர்பாலின்‌ வாரி 
யதுநல்கும்‌ நாத சரணம்‌ 
மடை யினில்நந்து லாவி 
மணிஈனும்‌ இந்து 
நகர்மன்னும்‌ அண்ணல்‌ சரணம்‌. 490 


பிருகு வில்வவனத்தில்‌ உறைதல்‌ 
என்ன மொழிந்து பின்னரும்வீழ்ந்‌ 
திறைஞ்்‌சி எம்மான்‌ அருள்பெற்றுப்‌ 
பொன்னை உயிர்த்தோன்‌ வில்வவனம்‌ 
புகுந்து முனிவ ருடன்‌ஒன்‌ றாய்க்‌ 
கன்னல்‌ மொழியாள்‌ சுகவல்லி 
யுடனே உறைந்த கண்ணுதலை 
.உன்னி அரிய தவம்‌ உற்றி 
அகலாது ஆங்கண்‌ உறைந்தனனால்‌. 491 


புராணச்‌ சுருக்கம்‌ 
தேமலர்‌ வில்வக்‌ கானின்‌ 
சிறப்பும்வெங்‌ கயநோய்‌ கொண்ட 
சோமனை அந்நோய்‌ தீர்த்துக்‌ 
சுகத்தினில்‌ இருத்து மாறும்‌ 


890. மாயன்‌ - இருமால்‌. அயன்‌ - பிரமன்‌. மூர்த்தி-வடிவம்‌ உடையவன்‌. 
பொடி - இருநீறு. பாலன்‌ - உபமன்யு. பாலின்வாரி-பாற்கடல்‌, மடையினில்‌- 
நீர்‌ மடையில்‌. நந்து உலாவி மணீஈனும்‌ - சங்குகள்‌ திரிந்து முத்துக்களைச்‌ 
சொரிகின்ற; இந்துநகர்‌ - சோமபுரி; வானரவீரமதுரை, 

491. எம்மான்‌ - சிவன்‌. பொன்னை உயிர்த்தோன்‌ -: பிருகு முனிவன்‌, 
சுசுவல்லி - வில்வவனத்து உமையின்‌ பெயர்‌; கண்ணுதலை - சிவபெருமானை. 

492, வில்வக்கான்‌ - வில்வவனம்‌; கயநோய்‌-உடல்‌ தேயும்‌ பிணி; சோமன்‌ - :. 
சந்திரன்‌; - காமனை அனைய '- மன்மதன்‌. போன்ற: பூமன்‌ - உலக மன்னன்‌; 
உக்கரன்‌ - உக்கிரபாண்டியன்‌, 


x 


202 வாளர வீர 


காமனை அனைய தால 
கன்னனைக்‌ காத்த வாறும்‌ 
பூமன்‌உக்‌ கரன்தான்‌ வந்து 
பூசனை புரிந்த வாறும்‌. 492 


அத்தின புரியைத்‌ தன்கை 
அலத்தினால்‌ அடியோடு ஈர்த்த 
வித்தகன்‌ உரோணி மைந்தன்‌ 
வெள்வளை மருளும்‌ மேனி 
உத்தமன்‌ பெலஇ ராமன்‌ 
உற்றுஅவண்‌ அருச்சித்து ஏத்தி 
நித்தன்நற்‌ கருணை போற்றிப்‌ த 
பவத்தினை நீத்த வாறும்‌. 493 


கற்புடைச்‌ சனகி காந்தன்‌ 
அய கல்செய்‌ திண்தோள்‌ 
பொற்புறும்‌ இராமன்‌ வந்து 
பூசனை புரிந்த வாறும்‌ 
மற்புய வான ரங்கள்‌ 
பசிப்பிணி வருத்தப்‌ போந்துஆங்கு 
அற்பினில்‌ அருச்சித்து ஏத்த 
மதுத்தடம்‌ அளித்த வாறும்‌. 494 


பவம்‌ எனும்‌ பிணியை நீக்கும்‌ 
அருமருந்‌ தென்னப்‌ பாருட்‌ 

சிவதரு மத்தைச்‌ செய்த 
வாதஷர்ச்‌ செம்மல்‌ வந்து 


493. அலம்‌ - கலப்பை; பலராமன்‌ ஆயுதம்‌; பலராமன்‌ அத்தின புரியைக்‌ 
கலப்பையால்‌ ஈர்த்த வரலாறு பாகவதத்தில்‌ உள்ளது, : உரோணி - பலராம 
னின்‌ தாய்‌. வெள்வளை மருளும்‌ மேனி - வெண்‌ சங்கு போன்ற நிறத்தை 
உடைய இரு உடல்‌. பெல இராமன்‌ - பலராமன்‌. நித்தன்‌ - சிவன்‌. 

494, சாத்தன்‌ - கணவன்‌, கல்செய்‌்திண்தோள்‌ - மலை போன்ற திண்ணிய 
தோள்‌, பொற்புறும்‌ - அழகிய. மற்புபஃ வலிய புயங்களையுடைய. அற்பினில்‌- 
அன்புடன்‌. மதுத்தடம்‌ - கள்ளின்‌ குளம்‌. 

495, பலம்‌ - பிறி. வாதர்ச்‌ செம்மல்‌ - மணிவாசகர்‌. கொண்டு- ஏற்றுச்‌ 
கொண்டு, தவல்‌ அறும்‌ - அழிவு அற்ற, கதியை - வீடுபேறு, 


மதுரைப்‌ புராணம்‌ 202 


குவலயம்‌ புகழப்‌ பூசை 
புரிந்திடக்‌ கொண்டு வேண்டும்‌ 
தவலறும்‌ கதியை ஈந்து உள்‌ 
ஒளியினைத்‌ தந்த வாறும்‌. 495 


குட்டநோய்‌ தவிர்ந்துஆ னந்தன்‌ 
வீட்டினைக்‌ கூடு மாறும்‌ 
நெட்டிதழ்க்‌ கமல வீட்டின்‌ 
உறைதரு நிமலன்‌ ஈன்ற 
உள்தெளி பிருகு சென்று 
பூசனை உஞற்று மாறும்‌ 
மட்டிலாத்‌ தவத்தீர்‌ உள்ள 
மகிழ்வுற வழங்கி னேமால்‌, 496 


என்று வசிட்டன்‌ குலவிளக்காம்‌ 
எம்மான்‌ விஞ்சை பொழிமேகம்‌ 
குன்றம்‌ அனைய பெருந்தவத்தோன்‌ 
கோதில்‌ குணத்தோன்‌, போற்றிவன 
மன்றல்‌ துளவம்‌ அணிமாயன்‌ 
கலையாம்‌ வியாத மாமுனிவன்‌ 
தன்தாள்‌ வணங்கும்‌ சூதமுனி 
முனிவர்‌ தமக்குச்‌ சாற்றினான்‌. 497 
முனிவர்‌ மகிழ்ச்சி 
நீலப்‌ பெயர்க்கல்‌ தோய்சிறிய 
கலிங்கம்‌ நிலவ மருங்குஅசைக்கும்‌ 
லத்‌ தவர்கள்‌ சோமபுரிச்‌ 
சிவன்தன்‌ ஆடல்‌ கேட்டுமனம்‌ 


496. வீட்டினை - சிவபதவி, நிமலன்‌ - பிரமன்‌. பிருகுமுனி பிரமன்‌ புதல்‌ 
வன்‌. உள்தெளி - உள்ளம்‌ தெளிந்த பூசனை உஞற்றுதல்‌ - பூசை செய்தல்‌, 
வழங்கினோம்‌ - சொல்லினோம்‌. 

497. எம்மான்‌, மேகம்‌, தவத்தோன்‌, குணத்தோன்‌, வியாத முனிவன்‌ 
தாள்‌ வணங்கும்‌ சூதமுனி சாற்றினான்‌ என்று கூட்டுக, 


204 வானர வீர 


சாலக்‌ குளிர்ந்து நன்றானது 
உள்ளம்‌ மிகவும்‌ எனச்சாற்றி 
ஞாலத்து உயர்ந்த நைம்மிசமாம்‌ 
வனத்தில்‌ யாரும்‌ நன்திருந்தாம்‌. 498 


நூற்பயன்‌ 
இக்கதை நினைத்த லோடும்‌ 
இசைத்தலோடு எழுதினோர்கள்‌ 
மிக்கமெய்‌ அன்பிற்‌ கேட்டோர்‌ 
மெத்தவே வியந்து ளோர்கள்‌ 
மக்களும்‌ தகவும்‌ மல்கி 
மண்ணின்மேல்‌ வாழ்ந்து பின்னர்ச்‌ 
செக்கர்‌அஞ்‌ சடைஎம்‌ அண்ணல்‌ 
திருவடி நிழலிற்‌ சேர்வார்‌. 499 
வாழ்த்து 
இந்துநன்‌ னகரம்‌ வாழி 
எந்தைசோ மேசன்‌ வாழி 
வந்துஅனி முரல்பூங்‌ கோதை 
ஆனந்த வல்லி வாழி 
ஐந்தரு அனைய வண்கை 
யதுகுல மருது பூபன்‌ 
மைந்தர்கள்‌ களைகள்‌ சார்ந்தோர்‌ 
தம்மொடு வாழி வாழி. 500 
அர்ச்சனை சருக்கம்‌ முற்றும்‌. 
வானர வீரமதுரைப்‌ புராணம்‌ முற்றும்‌. 
ஸ்ரீசோமநாயகர்‌ ஆனந்தவல்லியம்மன்பாதார 
விந்தமேதுணை. 


சிவசகாயம்‌ 
498, கல்தேரய்‌ சிறியசுலிங்கம்‌ - காவிஉடை. மருங்கு அசைக்கும்‌- இடை 
வத்தவர்கள்‌ - முனிவர்கள்‌. ஆடல்‌-இருவிளையாடல்‌, சாலக்‌ 


வடை 


யில்‌ உடுத்திய. 
குளிர்ந்து - மிகவும்‌ குளிர்ந்து. 
4989. தகவு புகழ்‌, அண்‌ 
500. இந்துநகரம்‌ - சோமபுரி; மானாமதுரை, சோமேசன்‌, ஆனந்தவல்லி- 
அத்நகரில்‌ உன்ன இறைவன்‌ இறைவி பெயர்கள்‌, ஐந்தரு அனைய - கற்பகம்‌ 
போன்ற, 


ல்‌ - சிவபெருமான்‌. 


வானவீர மதுரைப்‌ புராணம்‌ 


பாடல்‌ முதற்குறிப்பு அகராதி 


அக்கணம்‌ 
அக்கமாமணிகள்‌ 
அக்கினிட்டோமம்‌ 
அங்கண்‌ அகன்று 
அங்கண்‌ ஆடவர்‌ 
அங்கதால்‌ 
அங்குநின்று 
அஞ்செழுத்தே 
அடிமுடி 
அடியவர்‌ குறை 
அடியார்‌ தம்‌ 
அடியிற்‌ பழுத்த 
அடையலர்‌ 
அணிகிளர்‌ 
அணிபெறப்‌ 
அணைய வருகென்று 
அண்டர்கள்‌ 
அதிபாவம்‌ 
அதுகண்டு 
அத்தலத்துக்கு 
அத்தனும்‌ 
அத்தின புரியை 


அந்நிலையே . . 
அப்பதி இயல்பு 
அப்பொழுதே 
அம்மொழித்‌ 
அரனது 

ஒக த ப 
அரன்‌ டொருளை 


472 
474 
வில்‌ 
155 
22 
466 
381 
922 
490 
954 
947 
428 
15 
75 
120 
442 
389 
103 
274 
449 
216 
493 
2d 
326 
132 
455 
388 
409 
24 


104 


அரிய தவம்‌ 
அரியதோர்‌ 
அருட்கடலும்‌ 
அருந்தவ 
அரும்பியே 
அருவாகி 
அருவிமதத்து 
அருள்‌ ஒரு 

அருள்‌ செய்‌ 
அலகில்‌ 

அலங்கலம்‌ பைங்குழல்‌ 
அலரி வானவன்‌ 
அலைபுனல்‌ 
அல்லல்செய்‌ 
அழகுடையோர்‌ 
அழகுதுயில்‌ 
அறிவொடு 
அறுதொழிலோர்‌ 
அனிகமோடு 
அனைவரிற்‌ 
அனையவர்‌ 
அனையவன்‌ 
அன்னதால்‌ 
அன்னநற் 
அன்னநாட்டினில்‌ 
அன்னவரை 
அன்னவர்‌ - 
அன்னவன்‌ இருக்கை 
அன்னவன்‌ திருக்‌ 
அன்னவன்‌ புதல்வர்‌ 


416 
478 
386 
97 
435 
141 
206 
350 
198 
240 
433 
43 
253 
248 
443 
0 
373 
12 
229 
70 
99 
29 
452 
406 - 
21 
323 
223 


02.4 


410 


கன்‌ 


206 


அன்னவூர்தி 
ஆகமம்‌ சொல்‌ 
ஆகியமுப்டான்‌ 
ஆங்குறைந்‌ இடும்‌ 
ஆடை புனைந்து 
ஆணவமயக்‌ 
ஆதலால்‌ அதனை 
ஆதலால்‌ அவள்‌ 
ஆதலால்‌ அலைத்‌ 
ஆயதோர்‌ 
ஆயநாளினில்‌ 
ஆயநீர்‌ 

ஆர்ந்து கோமளம்‌ 
அர்லம்‌ பெருக 
அவாழிடமே 
ஆறில்‌ ஒன்றினில்‌ 
ஆறுவிரல்‌ 
ஆற்றுபூசனை 
அஆனதொரு 
இகலுறு 

இக்கதை நினைத்த 
த படித்தோர்‌ 
யாவர்‌ 


இணர்ளரியின்‌ 
இத்தகு பேரெழில்‌ 
இத்தகுமணிகள்‌ “ 
இத்தலைத்‌ 
இத்திருக்கதை 
இத்திறம்‌ என்ப 


இலம்‌ புலம்பி 


439 
203 
308 
260 
467 
451 
316 
81 
403 
399 
172 
296 
412 
195 
113 
166 
302 
362 
301 
211 
499 
256 
199 
78 
82 
418 
152 
18 
100 
440 
314 
218 
479 
407 
25 


வானர வீர 


இந்தக்கதை 
இந்து நன்னகரம்‌ 
இப்பொழுது 
இமையோர்‌ 
இம்முறை 
இயம்பும்‌ 
இரவிமதி 
இரவிமுன்‌ 
இரவிஷேலையின்‌ 
இரவினிற்‌ 
இரு$காள்‌ 
இருமலத்து 

இரு வார்‌ 
இருவினை 
லங்கையை 
இலிங்கம்‌ 
இல்லலளை 
இவர்பொருள்‌ 
இவ்வகைய 
இறையோன்‌ 
இறைவன்‌ 
இனமலர்‌ 
இனியமாற்றம்‌ 
இளையதற்காதை 
இளையவாசகம்‌ 
இனையவும்‌ 
இன்று மகர 
இன்று வானர 
இன்னகதையை 
இன்ன நகரின்‌ 
இன்ன நற்கதை 
இன்னமா தலத்தில்‌ 
இன்னனம்‌ 
இன்னும்‌ டலரால்‌ 


289 
500 
467 
203 
311 
251 
101 
171 
165 
419 
247 
458 
179 
457 
261 
486 
111 
338 
2:9 
115 
192 
337 

23 
426 
422 
105 
263 
392 
156 

46 
363 

68 

76 
290 


147 


மதுரைப்‌ புராணம்‌ 


ஈசனார்‌ 

ஈசனும்‌ 
உ.டலினுக்கு 
உடலுறு தேய்வு 
உடற்றுவெம்‌ 
உத்தம நீறு 
உத்தர கோச 
உம்டர்கள்‌ 
உருவம்‌ 
உரைத்தன 
உரைத்திடு 
உலகம்‌ என்றும்‌ 
உலகு இயல்டாமும்‌ 
உவலையாக்கை 
உழையரைக்‌ 
உற்றிடும்‌ உன்னை 
ஊழினில்‌ 
எங்கணும்‌ 

எட்டி டம்‌ 
எண்ணிலாச்சேனை 
எண்ணிலா மணி 
எண்ணிறந்த 
எண்ணுறுசீழ்‌ 
எத்தனையோ 
எத்தப்‌ பொருளை 
எம்‌ குடியில்‌ 
எல்லையனை த்தும்‌ 
எளியோர்‌ 
எள்ளிட 

என வருந்தி 
எனையும்‌ 

என்ற சொல்செவியி 
என்ற சொல்திருச்‌ 
என்ற லோடும்‌ 
என்றலும்‌ 


பட த ட] 
நக 5 கஜ 
ந ஜு உ 


டி 
மே 
மு (கு கூ 


(டட 


என்றனன்‌ 
என்று அறியின்‌ 
என்று ஐதீப்ப 
என்று பிருகு 
என்று முன்‌ 
என்று ௨சட்டன்‌ 
எல்ற உணந்கி 
ல்ோல்று 
என்றே புலம்பி 


207 


207 
157 
143 
450 
251 
497 
10 
163 

87 


என்னமொழிந்து பின்னரும்‌ 


491 


என்னமொழிந்து பின்னும்‌ 


ஏடவிழும்‌ 
ஏந்துகோடு 
ஏனவும்‌ புரிந்து 
ஏனை நெல்லினை 
ஏனையதல க்தினில்‌ 


' ஐந்து த ழலினிடை 


யை கமல 
ஐயநின்‌ 
ஒருக்கால்‌ 
ஒருதலம்‌ 
ஒருமுகம்‌ 

ஒலி கிளர்ந்து 
ஓல்லையில்‌ 
ஒற்றர்‌ பாசுரம்‌ 
ஒன்று ஐந்து 
ஒன்றோடொன்று 
ஓதுகின்ற 

ஓதும்‌ ஐயைந்தின்‌ 
ஓதுவம்‌ 

ஓர்‌ “முலசும்‌ 

6 1 

கங்லைப்‌ 
கஞ்சநாள்‌ மலர்‌ 


482 
158 
437 

71 

20 

65 
219 
271 
219 
305 
124 
309 

64 
126 


167 


312 
438 


208 


கடவுட்‌ கற்பின்‌ 
கடவுளுடை 

கடி. அம்பொழில்‌ 
கடிய வெவ்வுரை 
கடைகுழன்று 
கண்டனனே 
கண்டார்‌ 
கண்ணுதல்‌ 
கதிர்கான்று 
கயமேவும்‌ 
கமலை எடுத்த 
கரணம்நீ 
கரிமருப்பொடு 
கரியபூங்குழல்‌ 
கருணைக்கு 
கருணையின்‌ 
கருமுகிலுழை 
கரும்பிலா 
கரும்பு இதாம்‌ 
களம்‌ இல்காவலர்‌ 
கள்‌ இருக்கும்‌ 
கறந்தபால்‌ 
கற்பகத்தருவை 
கற்புடைச்சன௫ 
கற்புடைய 
கன்றுஆன்‌ 
கன்னலும்‌ 
கன்னல்வில்‌ 
காட்டழல்‌ 
காதலொடும்‌ 
காமநூல்‌ 
காமநோய்‌ 
காலன்‌னெந்தே 
காவலவன்‌ 
காளம்‌உண்டு 


265 
447 
190 

24 
429 
131 
270 

71 
269 
116 
276 
464 

17 
174 
414 
453 
344 

73 

19 
168 
181 
177 
315 
494 
110 
242 
294 
476 
230 
287 

77 
445 
117 

84 
259 


வானரவீர 
கானமும்‌ 393 
கானில்‌ வாழ்நர்‌ 417 
குடிகள்‌ யாவும்‌ 420 
குடியும்‌ ஈகை 170 
குடைஎடுத்து 286 
குட்டநோய்‌ 496 
குணத்தினுக்கு 49 
குணபால்‌ ஏகி 194 
குணபால்‌ ஒழுகும்‌ 40 
கும்ப கருணன்‌ 275 
குலம்‌ கல்வி 108 
குலம்‌ பெரியோர்‌ 13 
குளித்திடும்‌ 473 
கூவிளத்தின்‌ 321 
கூனல்வன்‌ 93 
கேட்டபோழ்தினில்‌ 404 
கைத்தொடியும்‌ 444. 
கையினிடை 326 
கொடையினும்‌ 372 
கொண்டல்‌ 245 
கோமயத்தை 296: 
கோயிலினை 288 
சங்கு அகடு 978 
சங்கு சக்கரம்‌ 347 
சண்பகமலர்‌ 80 
சந்தமும்‌ 295 
சமணர்களை 8 
சாகைஆர்‌ 411 
சாதியின்‌ 240 
சாந்திராயணம்‌ 66 
சாந்து செங்களபம்‌ 257 
சாபப்பிணியால்‌ 145 
சிதைவிலா 369 
சித்தர்‌ 208 
சிந்தை 268. 


மதுரைப்‌ புராணம்‌ 


சரம்‌ திகழ்‌ 
சிவசிவ என்று 
சிவந்தனில்‌ 
சிவன்‌அடியார்‌ 
சிறியவர்‌ அறியார்‌ 
சிறுவிலை 
சிறையுற்ற 
சனகரத்து 

8 தரனை 

சீருறு 
சுடுபொன்‌ 
சுருதி 
செந்தமிழ்‌ 
செந்திருக்கல்வி 
செம்பு இரத 
செய்ய-தாமரை 
செழியனும்‌ 
சேமம்போன்று 
சேயினை 
சோமபுரி 
சோமனை 
ஞான தேசிகன்‌ 
ஞானமதடைய 
தணிவிலாத்‌ ' 
தண்ணெனும்‌ 


தந்தைதாய்‌ சரணம்‌ 
தந்தைதாய்‌ மனைவி 


தந்தமதின்‌ 
தம்பெருமான்‌ 
தலமீதில்‌ 
துவமுனிவன்‌ 
தளம்‌ ஒன்‌ றினில்‌ 
தன்‌ நிகர்‌இல்‌ 
தன்பேர்‌ 


தன்னுழை 


தன்னை அறிந்த 
தாமரை 
தாரணிக்கு 
தாருகன்‌ 

தங்கள்‌ உரிஞ்சும்‌ 


திங்கள்‌ நோன்புஅதி 
திங்கள்‌ நோன்புஇயற்றி 


திரள்‌ இரம்கரி 
திருப்பணி 
இிரைமுழங்கு 
துடைத்தலே 
துண்ணென்று 
துதிகள்‌ 
துலங்குதயிர்‌ 
துவர்‌இதழ்‌ 
தூய நந்தை 
தேமலர்‌ 
தொகை உயிர்‌ 
தொலைவில்‌ 
நகர்‌ உளார்‌ 
நகர்‌ வயின்‌ 
தடம்புரி 
நந்தவனம்‌ 
நரம்பு 
நல்தேயம்‌ 
நல்லோர்‌ 
நறவுகால்‌ 
நனையார்‌ 
நன்மை... 

நன்‌ றிசேர்‌ 
நித்திய கன்மம்‌ 
நியமமுடன்‌ 
நிருபர்கோன்‌ 
நிலப்பொறை 
நிலையம்‌ 


209 


243 
98 
57 

129 

267 

339 

226 

430 

222 

135 

£49 

209 

405 

137 
79 

292 

492 

348 

408 

360 

255 

250 

328 

436 
56 

150, 

368 
37 
201 
52 
159 
441 
374 
237 
146 


210 


நிலையிலா 
நிறைதரும்‌ 
நிறைமலர்‌ 

னது பாதத்தின்‌ 
ின்பார்‌ 
நீ இபுரி 
நீதிவழுவாது 
நீராட 
தீலப்பெயர்க்கல்‌ 
நீறு கண்டிகை 
நெடியதானமும்‌ 
பக்கம்‌ அதனில்‌ 
பக்தி தங்கிய 
பக்தியின்‌ 

பங்கய மலரினைப்‌ 


பணித்தன 
பண்டொருநாள்‌ 
சனை அளித்த 


எய்தும்‌ 
பலவுமாவின்‌ 

பலம்‌ எனும்‌ 

பலனைக்‌ ளை 
பளைவார்‌ சடையுடை 


NS 
பனமதித்‌ 


பன்முறை 
பன்னும்‌ கதை 
பாசடைத்‌ 
பாச மூவகை 


பாட்டுச்சுரும்பர்‌ 


376 
358 
121 
153 
273 
10 
196 
304 
498 
48 
176 
318 
164 
122 
257 
60 
125 
14 
239 
265 
379 
291 
259 
50 
412 
36 
495 
41 
254 
214 
475 
483 
261 
459 
20 


பாதகம்‌ 

பாலாழி 

பாலின்‌ வெண்மை 
பால்‌ நந்து 
பிதிர்கள் தம்‌ 
பிரமம்‌ நற்‌ 

பிருகு முனியே 
பிருதுமபென்‌ 
பிள்ளையுடன்‌ 
பிறர்‌ கொண்ட 
புகலுவம்‌ 
புலனொழி 

புளின மீது 
புறச்சமயத்தவர்‌ 
பூசை செய்யும்‌ 
பூதியை அணியாதவரே 
பதியின்‌ தன்மை 
பூரணை ம்‌ 
பூமியை 
பெண்களும்‌ 
பெரிதும்‌ மகிழ்ந்தே 
பைத்த பாம்பினில்‌ 
பொடி பூசும்‌ 
பொருட்‌ படுத்து 
பொருவு 
பொருவிலாது 
பொன்‌ விழுது 
பொன்னிமுன்‌ 
யோகி மலர்‌ 
போகுயர்‌ 

மஞ்சன நீர்‌ அமுது 
மஞ்சனநீர்‌ எடுத்து 
மதிகள்‌ கோடி. 
மதி கொலாம்‌ 
மடங்கல்‌ இராசி 


மதுரைப்‌ புராணம்‌ 


மடங்கல்‌ சுருங்கல்‌ 
மடவார்கள்‌ 
மட்டிலாத 
மணம்‌ இருக்கும்‌ 
மண்டபங்கள்‌ 
மதிவகிர்‌ 
மதுராபுரி 
மந்திர 
மயில்‌எருத்து 
மருக்கமழும்‌ 
மருக்கமழ்‌ 
மருநிறைந்திடும்‌ 
மருப்புநகம்‌ 
மருமலர்‌ 
மருவார்‌ 
மலங்கெடுத்து 
மலரொடு 
மலர்தலை 
மலையென 
மல்லல்‌ 
மல்லிகை 
மழவிடை 
மறைநாலும்‌ 
மறையவரை 


220 
114 
421 
187 
322 
488 
415 
225 
280 
87 
331 
47 
168 
186 
200 
72 
224 
123 
213 
16 
62 
45 
293 
106 


மற்றொரு 
மனையவர்‌ 
மாங்குயிலை 
மாதவர்‌ 
மாமரக்‌ கொம்பு 
மாமரம்‌ 
மாமறையின்‌ 
மாமேவும்‌ 
மாரனும்‌ 

மாரி ஓர்‌ ஆண்டு 
மாலவன்‌ 
மாற்றுயர்‌ 
மீண்டு 

மீனம்‌ 

முந்து 
முருகார்‌ 
முருதஅலர்‌ 
முழுதுணர்‌ 
முழுமதியம்‌ 
முளிதருஎன்ன 
முனிவர்கள்‌ 
முனிவநீ 
முனிவர்‌ யாரும்‌ 
மூக்கின்‌ 


211 


